A TAMIL BIBLE DICTIONARY 


BY 
A. CO. CLAY TON 
PART IV 


(PAGES 5777386) 


வே த அகரா தி 
நான்காம்‌ பாகம்‌ CU [ன 5) 
(பக்கம்‌ 577-790) (AAS ) 


இஃது 
ஏ. சி. இலேற்றன்‌ 8யரால்‌ 


இயற்றட்பட்டது 


THE CHRISTIAN LITERATURE 500 நாட்‌ FOR INDIA, 
MADRAS ALLAHABAD CALCUTTA RANGOON COLOMLO 
1916 


8. P. 0; K. PRESS, VEPERY, MADKAS 
1916 


NOTICE 
It was intended to complete this Bible Dictionary in 
four parts, but after the publication of the Third Part it was 
found that so much matter remained, that two more parts had 


to be published, making Five Parts in all. 


விளம்பரம்‌ 
இந்த வேத அகராதி காலு பாகங்களாகப்‌ பிரசுரமாகும்‌ ன்று முத 
லில்‌ கருதினோம்‌. ஆனால்‌ மூன்றாம்‌ பாகத்தைப்‌ பிரசுரித்தபிறகு, இன்னும்‌ 
எழுதவேண்டிய பொருள்‌ ஒரே பாகத்தில்‌ அடங்காதென்றும்‌ இரண்டு பாகக்‌ 
களுக்குப்‌ போதும்‌ எனழும்‌ அறிந்து, இந்த வேத்‌ அகராதியை ஈது பாகங்‌ 
களாக வெளியிட்டிருக்கறோம்‌. ஐந்தாம்‌ பாகம்‌ இப்பொழுது அச்சிலிருக்‌ 


'இறது. 


பள்ளி அறை 


பளனி அறை. Bed chamber. 2 சாமு 
47 2 இரா 62 112. படூக்கை அறை, வீடூ 
காண்க. 

பள்ளிக்கூடம்‌. 
Teacher. 


5௦௦௦), Education, 
1. எபிரெயர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்குப்‌ 
படி.ப்புக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ விஷயச்தில்‌, 
மற்ற எல்லா ஜாதியாரையும்விட அதிக 
ஆசையுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளுக்குக்‌ கல்விப்பயிற்ச 
தரும்பொழுது விசேஷமாய்‌ அவர்கள்‌ தெ 
ய்வபக்திக்குரிய Q ॥ய்ஞானம்‌ அடையும்‌ 
மூக்குப்‌ பிரயாசப்படுவார்கள்‌. நீதி ॥7. 
ரபிமார்சொன்னபடி ,கற்றுக்கொண்ட கல்வி 
அலல, செய்யும்‌ இிரிபைஈளே விசேஷம்‌. 

2. இள்ரவேலர்‌ எகிப்துதேசச்திலிருந்து 
கானானதேச்துக்கு வருமுன்‌, கானானியர்‌ 
அடைந்த கல்வியைப்பற்றி நமக்குச்‌ சிறிது 
தெரியும்‌. ஆனால்‌ கஃண்டுபிடிக்கப்பட்ட செங்‌ 
கற்பலகைகளை ஆராயாது விசாரித்து அந்தத்‌ 
தேசத்தில்‌ ராஜாக்களின்‌ அரமனைகளிலுள்ள 
பாபிலோனிய பாஷையையும்‌, அதின்‌ 
விரோதமான அச்செழுச்துக்களையும்‌ பார்‌ 
த்து, செங்கற்‌ பலகைகளில்‌ தங்கள்‌ பத்திரம்‌ 
முதலியவற்றை எழுதும்‌ வகையை அவர்‌ 
கள்‌ அறிந்திருந்தார்கள்‌ என்று நாம்‌ தீர்மான 
மாய்ச்‌ சொல்லக்கூடும்‌. எழத்து காண்க. 
சாலொமோன்‌ முதலிய எபிரெய ராஜாக்‌ 
களின்‌ காலச்தில்‌ வியாபாரம்‌ விருத்திய 
டைந்ததை நாம்‌ கவனிக்கும்போது, பக்கத்‌ 
திலிருர்க பெனிக்கேயரைப்போலவே எபி 
ரெயர்களும்‌ வியாபாரத்துக்கு வேண்டிய 
கல்விவிஷயத்தில்‌ விருத்தியடைர்திருப்பார்‌ 
கள்‌ எனறு நினைக்கலாம்‌. 

3. யூதர்கள்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி 
வந்தபிறகு மாத்திரம்‌ அவர்கள்‌ ஸ்தாபித்த 
பள்ளிக்கூடங்களைப்பற்றி அத்தாட்சி உண்டு. 
இதற்குமுன்‌ நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்‌ 
வொரு தகப்பனும்‌ தனது பிள்ளைகளுக்கு 
நியாயப்பிரமாணங்களைக்‌ கற்பிக்கவேண்டும்‌. 
இவ்விதமாகப்‌ பிள்ளைகள்‌ நியாயப்பிரமா 
ணங்களையும பண்டிகைகளில்‌ சரிக்க 
வேண்டிய சடங்காசாரங்களையும்‌, தங்கள்‌ ஜா 
தியின்‌ சரித்திரத்தையும்‌ அறிவார்கள்‌. யாத்‌ 
1226 13814 உபா 6%, 

4. எஸ்றாவும்‌ நெகேயியாவும்‌ சறையிருப்‌ 
பிலிருர்‌ துவந்த யூதஜனங்களை நியாயப்பிர 
மாணத்சைத்‌ தங்கள்‌ ஜிவியப்பிரமாணமாக 
. எற்றுக்கொள்ளும்படி ஏவினதினாலே, ஜனங 
கள்‌ எல்லாருக்கும்‌ அந்த நியாயப்பிரமாணம்‌ 


தெரிந்திருந்தது என்று சாம்‌ அறிகிறோம்‌. 


வேத அகராதி 


பள்ளிக்க்டம்‌ 


அந்தக்காலம்முசல்‌, இஸ்ரவேலர்‌ நூலின்‌ 
படி கடகறவர்கள்‌ என்று காம்‌ சொல்லக்கூ.. 
டும்‌. இதினிமித்தம்‌ அவர்கள்‌ அந்நூலை அதி 
யுமபடி பள்ளிக்கூடங்களையும்‌ உபாத்திமார்‌ 
களையும்‌ ஏற்படுத்துவது வழக்கமாயிற்று. அக்‌ 
காலம்முதல்‌ தங்கள்‌ ஊர்களில்‌ உள்ள ஜெப 
ஆலயங்களில்‌ எப்போதும்‌ பிள்ளைகளுக்குக்‌ 
கல்வி கற்றுக்கொடுப்பார்கள்‌. இப்பள்ளிக்கூ 
டங்களுக்கு “தாலின்‌ வீடு” என்று பெயர்‌. 
ஜேபஆலயம்‌ காண்க. யூதருடைய பிள்ளை 
கள்‌ இவ்விதமாய்‌ ஜெபஆலயத்திலே வேதா 
கமத்தைக்‌ கற்றுக்கொண்டதினாலே அவர்கள்‌ 
அனைவரும்‌ மிகுத்த பக்திவைராக்கியமுள்‌ 
ளவர்களானார்கள்‌. அவர்கள்‌ வாசித்த வாசசப்‌ 
புஸ்தகம்‌ வேதாகமந்தான்‌. வெதாகமத்தை 
வாசிக்கக்‌ கூடாதவன்‌ மெய்‌ .பூதன்‌ அல்ல 
என்றும்‌, பக்தியும்‌ கல்வியும்‌ ஒன்றோடொ 
ன்று சென்றன என்றும்‌ யூதர்கள்‌ உறுதி 
யாய்‌ நம்பினார்கள்‌. 

5. வேதபாரகர்களே சாதாரணமாய்‌ இந்த 
ஜெபஆலயங்களில்‌ பிள்ளைகளுக்குக்‌ கல்வி 
கற்றுக்கொடுப்பார்கள்‌. நீதிமொழி, ரோகு 
வின்‌ ஞானம்‌, சாலொமோனின்‌ ஞானம்‌ முத 
லிய ஞானாகமங்களை மாம்‌ வாசித்தால்‌, எபிரெ 
யர்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்குச்‌ கொடுத்த கல்வி 
யின்‌ சாரத்தை நாம்‌ அறியலாம்‌. 

6. மச்கபெயரின்‌ காலத்தில்‌ பலெஸ்தீனா 
தேசத்துக்கும்‌ ரோமராஜாஙகத்திலுள்ள நாடு 
களுக்கும்‌ வியாபாரசம்பந்தம்‌ இருந்ததினா 
லும்‌, அந்த நாடுகளில்‌ அநேக யூதர்கள்‌ குடி 
யேறினதினாலும்‌, ௮ச்காடுகளிலுள்ள புறஜா 
தியாரில்‌ அநேகர்‌ பூசமார்க்கத்துக்கு வந்தி 
ருந்ததினாலும்‌ யூதர்களில்‌ அநேகர்‌ வேதாக 
மத்தைத்‌ தவிர வேறு கல்விகளிலும்‌ தேர்ச்சி 
யடைநதார்கள்‌. 

7. யூதப்பிள்ளைகள்‌ ஆறாம்‌ வயதுமுதல்பள்‌ 
ளிக்கூடத்துக்குப்‌ போவார்கள்‌. அதற்குமுன்‌ 
பையன்கள்‌ தங்கள்‌ தகப்பன்‌ வீட்டிலேயே 
“வெமா? என்னும்‌ (௨உபா61) வசனங்களையும்‌, 
சில பழமொழிகளையும்‌, சங்தேங்களில்‌ சல 
வற்றையும்‌ வாய்ப்பாடமாகப்‌ படித்திருப்பார்‌ 
கள்‌. பள்ளிக்கூடச்திலே பையன்‌ வேதாகம 
நூலை, விசேஷமாக லேவியர்‌ ஆகமத்தின்‌ 
முதல்‌ அதிகாரங்களைப்‌ படிப்பான்‌. படிக்க 
ஆரம்பிக்கும்‌ முறை என்னவென்றால்‌, பை 
யன்‌ எபிரெய எழுத்தட்டவணையைச்‌ கற்‌ 
அக்கொண்டபிறகு, அவனுக்கு முன்னமே 
மனப்பாடமாகத்‌ தெரிந்திருக்கிற வசனங்ச 
ளில்‌ ஒன்றை உபாத்தியாயர்‌ எழுதி அவனுக்‌ 
குக்‌ காண்பித்து, அவன்‌ அதை வாசிக்கும்‌ 
படி செய்வார்‌, பிள்ளைகள்‌ உபாத்தியாய 


13 (577) 


பசக 


சின்‌ பாதத்தண்டை தரைமேல்‌ உட்கார்ந்தி 
ப்பார்கள்‌. பள்ளிக்கூடங்களில்‌ கொஞ்சம்‌ 
கணிதமும்‌ கற்றுக்கொடுச்சப்படும்‌. சாதார 
ணமாய்ப்‌ பெண்பிள்ளைகள்‌ பள்ளிக்கூடத்‌ 
திக்கு வருஜெதில்லை. “நூலின்‌ வீட்டிலே” 
பிள்ளைகள்‌ படித்தபிறகு பெரும்பாலும்‌ 
அவர்கள்‌ வேறொரு கல்விச்சாலைக்குப போ 
இறதில்லை. போக விரும்பினால்‌, அவர்கள்‌ 
கியாயப்பிரமாண சாஸ்திரத்தில்‌ ர்த்தி 


பெற்ற போதகர்கள்‌ நடத்திவருகிற “கல்வி. 


யின்‌ வீடு என்னும்‌ வித்தியாசாலைகளுக்‌ 
குப்‌ போவார்கள்‌. கல்வியின்‌ வீட்டில்‌ வேதா 
கமத்தின்‌ வியாக்கயொனத்தையும்‌, நியாயப்பி 
சமாணத்தில்‌ அனுசரிக்கிற பலவிதமான கட்‌ 
டீளைகளையும்மாத்திரம்‌ கற்றுக்கொடுப்பார்‌ 
கள்‌. பரி. பவுல்‌ கமாலியேல்‌ என்னும்‌ ஆசிரி 
யன்‌ நடத்தின “கல்வியின்‌ வீட்டிற்குப்‌? 
போய்க்‌ கல்விவிருத்தி பெற்றான்‌. அப்‌ 222, 

8. பிற்காலங்களில்‌ யூதர்களில்‌ அநேகர்‌ 
சர்வகலாஞானத்தை அடைந்து கல்வியில்‌ 
இறந்தவர்களாய்‌ விளங்கினார்கள்‌. தற்காலத்‌ 
திலும்‌ அவர்கள்‌ அப்படியிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ சர்வஞானத்தையும்விட 
வேதாகமநூலைச்‌ கற்றறிவதே அதிமுக்கியம்‌ 
என்று உறுதியாய்‌ ஈம்பி அதற்கசைய எப்‌ 
பொழுதும்‌ ஈடந்துவந்தார்கள்‌. 

பறக்கீறது. ஈம. உபா 285 யோபு 3926 
சங்‌ 1810 556 9010 915 ஏசா 66 1499 608 எசே 
13% வெளி 47 613 1214 146 1917, “பூறத்திற 
புஸ்தகம்‌”, ௪க 51, “பறக்கிற கொள்ளிவாய்ச்‌ 
சர்ப்பம்‌. ஏசா 304. 

பறவை. நம. ஆதி 120 914 யாக்‌ 31. 
கழத, காகம்‌, தரவி முதலியவை காண்க. 


பறி. ஈ௦. நீதி 1713 எரே 22. களவு, 
கோள்ளை, தீநடன்‌ காண்க. 


பறிக்கிறது. Take (by force), Pluck. 
லேவி 04 எண்‌2 ப யோபு 20 ௪ய்‌ 8012 
மீகா 22 ஆமோ 4! யோவா 1088, 


பறித்தம்‌. 5ற௦॥1. யோபு 2917, 


பற்தோலோமேயு. Bartholomew. 
நாத்தான்வேல்‌ காண்க. 

பனி. 0௦, பலெஸ்தனாதேசத்தில்‌ 
பணி அதிகம்‌. ஆதி 62, பணியில்லாவிட்‌ 
டால்‌ அதிக நஷ்டம்‌ உண்டாகும்‌. ஆதலால்‌ 
பனியில்லாமை பாவத்துக்குத்‌ தண்டனை. 
2 சாமு 1 1 இரா 141 ஆகா 111, பனி 
பெய்தல்‌ கடவுள்‌ செய்த அற்புதம்‌. யோபு 
3௦38 நீதி 350. “உறைந்த பணி). யோபு 3829 
சங்‌ 147-16, ப 


வேத அகராதி 


பனை 

“பணி? உவமையாய்ச்‌ சிலவற்றைச்‌ குறிக்‌ 
இறது: 

(1) செழிப்பு. ஆதி 278 உபா 3815, 

(2) சுகந்தருகிறது. உபா 92 ஏசா 184, 

(3) மறைவாய்ச்‌ செல்லுகிறது. 2 சாமு 
ந்‌ 

(4) உறுதியின்மை. ஓஒ 64 138, 

(5) மேசியாவின்‌ யெளவன சேவகர்‌. 
சங்‌ 1109. 

(6) சகோதர சிகேகம்‌. சங்‌ 1332. 

(7) கடவுளின்‌ அருள்‌. ஒசி 145. 

பனை. Palm. “பனை என்பதற்குப்‌ பதி 
லாக :பேரீச்சமரம்‌? என்று சொல்லவேண்‌ 
டும்‌. சங 9212 உன. பா 73 எரே 105, 
பேரீச்சம்‌ காண்க, 

பன்றி. 881௩௨. யூதர்கள்‌ அருவருத்த 
மிருகம்‌. லேவி 11” உபா 141 நீதி 1145 
லூக்‌ 1515, இறிஸ்துவினுடைய அருளை ௮௪ 
ட்டைசெய்து பாவத்தை விரும்பினவர்கள்‌ 
பன்றிக்கு ஒப்பிடப்பட்டிறாக்கிறாகள்‌. 
மத்‌ 74 2 பேது 2”. பூர்வகாலத்தில்‌ கானான்‌ 
தேசத்தார்‌ சங்கள்‌ தேவதைகளுக்குப்‌ பன்றி 
களைப்‌ பலிகளாக செலுச்தி, பன்றிமாமிசத்‌ 
தைத்‌ தின்றார்கள்‌. ஏசா 6௦4 605 6617. இயே 
சுவின்காலத்தில்‌ அந்நியர்கள்‌ இவைகளை 
வளர்த்தார்கள்‌. மத்‌ 850 மாற்‌ 513 லூக்‌ 899, 

பன்னுக்‌. Pகறnகg. எசே 2717-ல்‌ சொ 
ன்ன இந்தப்‌ பதத்தின்‌ அர்த்தம்‌ தெளிவாய்த்‌ 
தோன்றுகிறெதில்லை. இது ஒர்‌ இடத்தின்‌ 
பெயசாயிருந்தால்‌, அவ்விடம்‌ இன்னதெ 
ன்று தெரியாது. 
பரா. 


பாகா பளளத்தாக்த. A. V. The Valley 
of Baca. R. V. The Valley of Weeping. 
சங்‌ 8412-ல்‌ பக்கச்தில்‌ சொன்ன எபிரெய பத 
மாகிய “பாகா? என்பதற்கு “கண்ணீர்‌ விடுதி 
றது? என்று அர்த்தம்‌; ஆதலால்‌ “பாகா பள்‌ 
ளத்தாக்கு என்பதற்குப பதிலாக “அழுகை 
யின பள்ளத்தாக்கு! என்று சொல்வது நியா 
யம்‌. இது “துன்பம்‌ இருக்கும்‌ காலம்‌” என்ப 
தைக்‌ குறிக்கிறது. 

பாகாத்‌-மோவாப்‌. Pahath-Moab. பூதா 
கோத்திரத்தில்‌ ஒரு குடும்பம்‌. இவர்களில்‌ 
சிலர்‌ செருபாபேலுடனேயும்‌, சிலர்‌ எஸ்றா 
வுடனேயும்‌ சிறையிருப்பிலிருந்து இரும்பிவச்‌ 
தார்கள்‌. மற்றவர்கள்‌ பாபிலோனியாவிலே 
நின்றுவிட்டார்கள்‌. எஸ்றா 26 4 நெசே 
711 1914, 

பாகாலி. ஒகal!. “பாகால்‌” என்பதற்கு 
“ஆண்டவன்‌ என்று அர்த்தம்‌ ஆகையால்‌ 


(518) 


பாகாதுடைய மேடுகள்‌ 


ஒரி 21641_ல்‌ சொன்ன. பாகவி? என்னும்‌ 
பதத்துக்கு “என்‌ ஆண்டவனே” அல்லது 
“என்‌ தேவனே” என்று௮ர்த்தம்‌. இஸ்ரவேல 
ரில்‌ சிலர்‌ இந்தப்‌ பெயரை யேகோவாவுக்கு 
வழங்குவது நல்லதல்ல என்று ஒசியா தீர்க்க 
தரிசி போதித்தான்‌. எபிரெய நூலாசிரியர்‌, 
“பாகால்‌? என்னும்‌ பெயரைக்‌ கானானியர்‌ 
வணங்கின தேவனுக்குமாத்துரம்‌ சொன்னார்‌ 
கள்‌. | இரா 1031 1918 2 இரா 1018 1716 
2 நாளா 2817 955, பாகால்‌ காண்க. 


“பாகாலுடைய மேடூகள.' “The High 
Places of Baal.’ பாமோத்‌,மேடை காண்க. 


பாகால்‌. ஒக. 

பாகால்‌” என்னும்‌ பதத்துக்கு மூலஅர்த்‌ 
தீம்‌ யாதெனில்‌ “உரியவன்‌,” “ஆண்டவன்‌? 
நாயகன்‌.” ஒரு தேவதை விக்கும்‌ இடம்‌ 
அதற்கே உரியதென்று சேமியர்‌ எண்ணி 
யிருந்தார்கள்‌. கானானியர்‌ வேளாண்மைத்‌ 
தொழில்‌ செய்தவர்களாயிருந்து, ஈதிகளா 
லும்‌ நீரூற்றுகளாலும்‌ செழிப்பைக்‌ கொடுத்த 
தேவதைகளை விசேஷமாய்‌ மதித்தார்கள்‌, 
செழிப்பு முதலிய நன்மைகளைக்‌ கொடுத்த 
இந்தத்‌ தேவதைகள்‌ செழிப்புள்ள இடங்க 
ளில்‌ வசித்தார்கள்‌ என்றும்‌; ஒவ்வொரு தேவ 
தையும்‌ தான்‌ இருக்கிற. இடத்துக்கு “உரிய 
வன்‌,” அல்லது “பாகால்‌? என்றும்‌ னைத்து, 
அந்தச்‌ சேமியர்‌ “பாகால்‌ காத்‌ என்னும்‌ 
ஊரிலும்‌ “பாகால்‌ ஆமோன்‌' என்னும்‌ ஊரி 
லும்‌, “பாகால்‌” என்னும்‌ பெயர்பெற்ற வேறு 
இடங்களிலும்‌ பாகால்‌ என்னும்‌ தேவதை 
களை வணங்‌ இவந்தார்கள்‌. மேலும்‌ மரங்கள்‌ 
மலைகள்‌ பட்டணங்கள்‌ கற்நூண்கள்‌ இவை 
களில்‌ பாகால்கள்‌ என்ற பெயர்பெற்ற தேவ 
தைகள்‌ வச்தார்கள்‌ என்று கானானியர்‌ எண்‌ 
ணினார்கள்‌. திருஷ்டாந்தமாக: அ “பாகால்‌ 
தாமார்‌” என்னும்‌ பெயர்‌ “பேரீச்சமரத்தின்‌ 
பாகால்‌? என்பதைக்‌ குறிக்கிறது. “பாகால்‌ 
எர்மோன்‌' “பாலஆத்சோர்‌' என்னும்‌ பெயர்‌ 
கள்‌ தேவதைகள்‌ வ௫ர்துத்‌ தங்களுக்குச்‌ சொ 
ந்தமாக்கிக்‌ கொண்டிருந்த எர்மோன்‌ ஆத்‌ 
சோர்‌ என்னும்‌ மலைகளைக்‌ குறிக்கின்றன. 
:பாகால்மெயோன்‌” முதலிய அநேக பெயர்‌ 
கள்‌ பாகாலுக்கு நியமித்த தேவஸ்தலங்க 

ள்ள பட்டணங்களைக்‌ குறிக்கின்றன. 
இல இடங்களிலே வணங்கப்பட்ட தேவதை 
களுக்கு அந்தந்தப்‌ பட்டணத்தின்‌ பெயரே 
பட்டப்பெயராய்ச்‌ சொல்லப்பட்டு வந்தது. 
இப்படியே திருபட்டணத்தில்பூசிச்சப்பட்ட 
பிரதானமான தேவதை “பாகால்‌ தீரு! என்று 
சொல்லப்பட்டது. ஆதலால்‌ “பாகால்‌? என்‌ 
பது ஒரே தேவனல்ல, ஒரு தேவதையாக 


வேத அகதி. 


பாகன்‌. 


மதிக்கப்பட்ட ந P த : 
சத்தில்‌ ரொமங்களில்‌ வணக்கெ தேவசை 
களைப்போல, கானானியர்‌ வெவ்வேறு இடன்‌ 
களில்‌ பூசைசெய்ச தேவசைகளையே குதிக்‌ ்‌ 
இறது. 


இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ சானால்சேசத்தி ட்‌ 


லே பிரவேித்தபொழுது எங்கும்‌ பாகால்க . 


ளைப்‌ பூசிக்றெதைக்‌ கண்டார்கள்‌, இந்தியா 
தேசத்திலே எந்தக்‌ இராமத்துக்குப்‌ போனா 
லும்‌ அந்தக்‌ சிரொமத்துக்குரிய தேவதையின்‌ 
வாசஸ்தானமாதிய அம்மன்‌ கோவிலையாவது . 
கற்லையையாவது காண்டெசைப்போல சா 
னான்சேசத்திலுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும்‌ 
பாகால்கள்‌ பூசிக்சப்படத்தக்கதான “மேடை 
கள்‌? அல்லது மேட்டிலுள்ள ஸ்தலங்கள்‌ 
ஸ்தாபிச்கப்பட்டிருந்தன. வழக்கமாய்‌ ஒரு 
மேடையில்‌ பாகாலின்‌ பலிபீடமும்‌ “மஸ்‌ 
ஸெபோத? (98286001%) என்னும்‌ கற்றா 
ணும்‌ “அசேரா? என்னும்‌ மரமும்‌ இருக்கும்‌. 
ஆதலால்‌ அவ்விடத்திலே பூசிக்கப்பட்ட 
“பாகால்‌” அவ்விடதச்துக்குரிய சேவதையா 
யிருந்து, நிலத்தை ஆசீர்வதித்துச்‌ செழிப்‌ 
பைக்‌ கொடுக்கும்‌ என்று இஸ்ரவேலருக்குதீ 
தோனறினது. இதினியிச்சம்‌ இஸ்ரவேலர்‌ 
பலமுறைகளில்‌ நல்நெறி விலட, தங்களுக்‌ 
குரிய தேவனாக யேகோவாவை விட்டு, 
தேசத்துக்குரிய பாகால்களைப்‌ பின்பற்றி 
அவைகளைப்‌ பணிர்துவர்தார்கள்‌. நியா 
211.18 37 83 06-10 1 சாமு 1210 “இரா 
11735, 


இஸ்ரவேலரின்‌ நியாயாதிபதிகள்‌ இர்ச்க 
தரிசெகள்‌ இராஜாக்களாடிய இவர்களில்‌ சிலர்‌ 


.இர்தக்‌ கேடான வணக்கத்தக்கு விரோத 


மாய்‌ எதிர்த்து நின்று சல வேளைகளில்‌ தங்‌ 
கள்‌ ஜனங்களிடத்திலிருந்து இந்த வணக்‌ 
கத்தை அகற்றினார்கள்‌. இவர்கள்‌ யாசெ 
னில்‌: இதியோன்‌, நியா 625-99: சாமுவேல்‌, 
1 சாமு 74; எலியா,1 இரா 18. அத; 
ஏகூ, 2 இரா 101531) யோய்தா, 2 இரா 
1111; யோசியா, 2 இரா 23414: எரேமியா, 
எரே 1131 3 229-35, ஒசியா, ஓரி 91217) 
செப்பனியா, செப்‌ 14 ஆனாலும்‌ ஆகாப்‌ 
அகச்யொ ஆகாஸ்‌ என்பவர்களாயெ வேறு 
சில இராஜாக்கள்‌ பாகால்களின்‌ வணக்கத்‌ 
தை ஸ்தாபித்தார்கள்‌. 1 இரா 1631-38 9978 
2 காளா 282, ஆகாப்‌ தன்‌ மனைவியினால்‌ 
ஏவப்பட்டு, தீருபட்டணத்தில்‌ பூசிக்கப்பட்ட 
மெல்கார்ட்‌ என்னும்‌ பாகாலுக்குரிய வணக்‌ 
கத்தைச்‌ சமாரியாவில்‌ ஸ்தாபித்தபின்பு, அது 
திலதடவை தள்ளப்பட்டாலும்‌ எரேமியா 
வின்‌ காலம்வரைச்கும்‌ அவ்விடத்தில்‌ பாகால்‌ 


( 579) 


பாகால்‌ 


கள்‌ வணங்கப்பட்டன. இதனால்‌ இந்த வணக்‌ 
கம்‌ எவ்வளவு பரந்ததாயிருந்ததென்பதைக்‌ 
காணலாம்‌. எசே 250 1115, எபிரெயர்களில்‌ 
அநேகர்‌ இந்தப்‌ பெயரை தேவனாகிய யே 
கோவாவுக்கு வழங்கிவந்தார்கள்‌. : திருஷ்‌ 
டாந்தமாக, 1 நாளா ]25-ல “பிகலியா? என்‌ 
பது (யேகோவா பாகாலாய்‌ இருக்கிறார்‌,” 
அல்லது “யேகோவா நாயகனாய்‌ இருக்கிறொர்‌ 
என்று குறிக்றெது. ஒச 215, இதனால்‌ யே 
கோவாவினுடைய மெய்‌ வணக்கத்தையும்‌ 
பாகால்களின்‌ பொய்‌ வணக்கதையும்‌ கலந்து 
இஸ்‌ ரவேலர்‌ தேவனுடைய வழிகளிலிருந்து 
விலூப்போனார்கள்‌. 

மேடைகளிலும்‌ (எண்‌ 22! எரே 195), 
வீடுசளின்மேலும்‌ (எரே 3229), சர்வாங்க 
தகன பலிகள்‌ (1 இரா 1826), கொடைகள்‌ 
(ஓ 25), தூபம்‌ (2 இரா 23), முழங்காற்‌ 
படியிதெல்‌, சிலையை முத்தம்‌ செய்தல்‌ 
(1 இரா 1918), பூசாசாரிகள்‌ தங்களை வெட்‌ 
டாயுசங்களினால்‌ நிறுதல்‌ (1 இரா 1828, 
ஆயெ இரந்த ஆசாரங்களால்‌ பாகால்கள்‌ 
பூசிக்கப்பட்டன. அவைகளை பூசிக்க த்தக்க 
தான சடங்குகளில்‌ வேசித்தனம்‌ முதலிய 
ர்சடச்சைகளும்‌ இருந்தன. யாத்‌ 3415 எண்‌ 
253 எசே 1? ஓசி 412, அவர்களுக்குப்‌ பூசா 
சாரிகளும்‌ திர்க்கதரிசிகளும்‌ இருந்தார்கள்‌. 
1 இரா 1819 2 இரா 298, 


இருவில்‌ வணங்கின பாகால்‌ தேவதை, 


பாகால்‌. 9௧௧1. 
1. 1 நாளா 59. 
2, ] காளா 820௩ 986, 
8. 1 நாளா 4343 பாலாத்‌ பெயர்‌. 
பகால்‌ எர்மோன்‌. Baal Hermon. Aியா 
5 1 நாளா 52, எர்மோன்‌ காண்க. 


பாகால்‌ காத்‌. 8௨81 080. [சுகானுடோ 
சம்‌ கொடுக்கிற பாகால்‌] எர்மோன்‌ மலையின்‌ 


வேத அகராதி 


பாகால்‌ சாமோன்‌ 


பக்கத்திலிருந்த லீபனோனின்‌ பள்ளத்தாக்‌ 
லுள்ள ஒர்‌ இடம்‌. யோசு 1118 197 195 
காத்‌ (3) காண்க, 

பாகால்‌ காமோன்‌ Baa! Hamon. இந்‌ 
தப்‌ பெயர்‌ எர்மோன்‌ மலையை அல்லது 
அமனா மலையைக்குறிக்றெது. உன்‌. பா 811, 

பாகால்‌ கானான்‌. Baa! Hanan. [பாகால்‌ 
தியையுள்ளவர்‌] 

1. ஏதோம்‌ தேசத்திலே அரசாண்ட ஒரு 
ராஜா. ஆதி 368-39 1 நாளா 14950, (பாகா 
லானான்‌) 

2. 1 நாளா 21728, (பால்‌ கானான்‌) 

பாகால்‌ சலீஷா. Baal Shalishah. 
2 இரா 4. சவிஷா காண்க. 

பாகால்‌ சேபோன்‌. Baal Zephon. இவ்‌ 
விடத்துக்கு முன்பாக இஸ்ரவேலர்‌ பாளய 
மிறங்கினார்கள்‌. யாத்‌ [429 எண்‌ 3.7. 

பாகால்‌ சேபூப்‌. 8கவ!-Zebub. [ஈக்க 
களின்‌ பாகால்‌] எக்ரோன என்னும்‌ பட்‌ 
டணத்திலே வணங்கப்பட்ட ஒர்‌ தேவதை. 
ஒருவேளை ஈக்களின்மேல்‌ அரசாண்டு அவை 
களைத்‌ தனக்குரிய தூதர்களாய்‌ அனுப்பி 
யிருப்பதினால்‌ அவன “ஈக்களின்‌ பாகால்‌” 
என்னும்‌ பெயர்‌ பெற்றான்‌. இந்தத்‌ சேவதை 
பின்வரும்‌ சம்பவங்களை அறிவிக்கக்கூடிய 
வன்‌ என்பதாக சிலர்‌ நம்பியிருந்தார்கள்‌. 
2 இரா 126, புதிய ஏற்பாட்டிலே “பெயெல்‌ 
செபூல்‌” (பாகால்‌ சேபூப்‌) என்னும்‌ பதம்‌ 
பிசாசுகளின்‌ தலைவனாயெ சாத்தானைக்‌ குறிக்‌ 


றது. மக்‌ 1025 12249 மாற்‌ 3லூக்‌ 1 ப்‌ 


பாகால்‌ தாமார்‌. ஐவ! “வரகா. [பேரீச்ச 
மரத்தின்‌ பாகால்‌] பெச்தேலுக்கும்‌ இபியா 
வுக்கும்‌ அடுத்த ஒர்‌ இடம்‌. நியா 20%, 

பாகால்‌ பிராத்சீம்‌. Baal Perazim. 
எருசலேமுக்கு அடுத்த ஓர்‌ இடம்‌. 2 சாமு 
550, 1 நாளா 1411, 

பாகால்‌ பேயோர்‌. ஒக! Peor. [பேயோர்‌ 
மலையின்‌ தேவதை.] எண்‌ 235. இஸ்ரவே 
லர்‌ சித்தம்‌ நாட்டிலே தங்‌இயிருக்கையில்‌ 
அந்தத்‌ தேசத்தின்‌ தேவதையாகய பாகால்‌ 
பேயோரைப பொல்லாதவிதமாய்ப்‌ பற்றிக்‌ 
கொண்டதினால்‌ அவர்கள்‌ தலைவமைத்‌ தூக்‌ 
இக்‌ கொல்லும்படி கர்த்தர்‌ மோசேக்கு கட்‌ 


டளையிட்டார்‌. எண்‌ 2595 ௨பா43 ௪ல்‌ 
10698 ஒட 910, 
பாகால்‌ பேரீத்‌. ஐவ! Berlth. [உடன்‌ 


படிக்கையின்‌ பாகால்‌] சகேம்‌ பட்டணத்தி 
லேவணக்கப்பட்ட ஒர்சேவதை, கிதியோன்‌ 
மரித்தபின்‌ இஸ்ரவேலர்‌ தவறிப்போய்‌ இர்‌ 
தீப்‌ பாகாலை பூசித்தார்கள்‌. நியா 65 04-44, 


( 580 ) 


பாகால்‌ மெயோன்‌ 


பாகால்‌ மேயோன்‌. ௨௨ 11௦௦. சாக்‌ 
கடலுக்குச்‌ இழக்கே, ரூபன்‌ நாட்டிலுள்ள 
ஒர்‌ ஊர்‌. எண்‌ 322 1 நாளா 58 எசே 2510, 
இதுவும்‌ பெத்‌ பாகால்‌ மெயோனும்‌ (யோசு 
1317), பெத்‌ மெயொனும்‌ (எரே 489), பெ 
யோனும்‌ (எண்‌ 9245) ஒன்றுதான்‌ என்று 
தோன்றுகிறது. 

பாகியேல்‌. Pகஜிel. [கடவுள்‌ சந்திக்க 
றார்‌] எண்‌ 27 772 1026, 


பாகை, 


பாகை. Me. தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
(பாகை! என்பது பிரதான ஆசாரியன்‌ தரிக்‌ 
கும்‌ தலைப்பாகையைக் குறிக்கிறது. இது மெ 
ல்லிய பஞ்சுதூலால செய்யப்பட்டது. இ 
இன்‌ முன்பாகத்தில்‌ “பரிசுத்த கிரீடம்‌” என்‌ 
னும்‌ பொற்பட்டம்‌ இருக்கும்‌. யாத்‌ 247 
3928-31 லேவி 8 164 சக 35 எசே 2128ல்‌ 
சொன்ன “பாகை? யூக ராஜாக்கள்‌ சரிக்‌ 
கும்‌ முடியைக்‌ குறிக்தறது. யோபு 29'4-ல்‌ 
இது உவமையாயச்‌ சொல்லப்பட்டிருக்கி 
றது. உடை, கீரீடம்‌ காண்க. 


பாக்கியம்‌. 81285௨௦௨௦9: வேதாகமத்‌ 
இல்‌ “பாக்யம்‌? என்பது ஒருவன்‌ சன்மார்க 
கத்தின்‌ மூலமாய்‌ அடைந்த கடவுளின்‌ ஆசீர்‌ 
வாதத்தை விசேஷமாய்க்குறிக்கிறது. பழைய 
ஏற்பாட்டில்‌ இது இம்மையில்‌ நீதிமான்‌ 
பெறவேண்டிய பூரண ஆயுசு, பொருள்‌ 
பொக்கிஷம்‌, புத்திர பெளத்திரர்‌, நற்ரோத்தி 
முதலியவைகளைக்‌ குறிக்கும்‌. ஆனால்‌ எந்த 
ஆகமத்தை நாம்‌ பார்த்தாலும்‌ ஒருவன்‌ இவை 
களைப்‌ பெறவேண்டுமானால்‌ அவன்‌ உண்‌ 
மையுள்ளவனும்‌, கடவுளை வணங்கெெருகிற 
வனும்‌, பக்தியில்‌ சறந்தவனுமாய்‌ இருக்க 
வேண்டும்‌. இந்தக்‌ குணங்கள்‌ இல்லாவிட்‌ 
டால்‌ பாக்யம்‌ இல்லை. அநேக வசனங்க 
ளில்‌ வெளித்தோற்றத்துக்குரிய பொருள்‌ 
பொக்ெம்‌ முதலியவைகள்‌ அல்ல, பக்தன்‌ 
மனதில்‌ அடைந்த சாந்தம்‌ முதலிய ஆவிக்‌ 


( 561 ) 


வேத அகராதி 


பாக்கியவதி 


குரிய சன்மைகள்சான்‌ சடவுள்‌ அருளும்‌. 
பெரும்பாக்கம்‌ என்று சொல்லியிருக்க 
றது. சங்‌ 1,32. 
புதிய எற்பாட்டில்‌ அவிக்குரியவிதமாய்‌ 
மனதில்‌ அடைக்த சமாதானம்‌ முதலிய ஈன்‌ 
மைகளே பாக்கியம்‌ என்று சொல்லியிருக்க 
றத. தேவ அருளையும்‌ இவ்வித பாச்ியத்‌ 
தையும்‌ ஒருவன்‌ மறுமையில்‌ பூரணமாய்ப்‌ 
பெறவேண்டுமானால்‌, அவன்‌ இம்மையிலே 
யே அவ்வித பாக்கியத்சை அடையவேண்‌ 


“டும்‌. இயேசுவுடன்‌ ஒருஎன்கொண்ட ஞான 


ஐக்கியமாகய நித்தியஜிவனே ரேஷ்ட 
பாக்தியம்‌; ஏனெனில்‌ இதினால்‌ மனுஷர்‌ 
தெய்வீக ஜீவனில்‌ பாகு பெறுநிறார்கள்‌. 
மத்‌ 510 மாற்‌ 1017 லூக்‌ 620-26 | 720 யோவா 3936 
414 524 054 | 43 | தீமோ 1! (13 யாக்‌ 119 
1 யோவா 51], 

பாக்கியவதி. ஒlersed (Woman). ஆதி 
3013 நீதி 312 வூக்‌ 145, 48 ] கொரி 79, 

பாக்கியவான்‌. Blessed. யோபு 517 சங்‌ 
12 321 3,8 404 411 654 845 9419 1058 112 
119! 1261 நீதி 5316-20 9614 பிர 94 மல்‌ 815 
மத்‌ 53-10 லூச்‌ 620-2 யோவா 1317 2099 யாக்‌ 
11? ரோம 4? 1 பேது 314 (14 வெளி 1413 
1615 199 206 297-14. பாக்கியம்‌ காண்க, 


பாக்க்யவான்௧ளைப்‌ பற்றிய வேதவச 
னங்கள்‌. 

இவர்களைக்‌ கடவுள்‌ தெரிர்துகொள்ளுகி 
றார்‌. சங்‌ 654 எபே 134, இவர்களைச்‌ கட 


வுள்‌ அழைக்கிறார்‌. ஏசா 5। வெளி 199: 
இவர்கள்‌, 
இறிஸ்துவை அறிகிறார்கள்‌. மத்‌ 16 16-17, 


சங்‌ 8915, 


விசுவாசிக்கிறார்கள்‌. லூக்‌ 14 கலா 39 


சுவிசேஷக்தை அறிகிறார்கள்‌. 


இவர்களுடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்படு 
இன்றன. சங்‌ 3213 ரோ 4, 

இவர்கள்‌ சிரியையின்றி ரீதிமான்களாக 
எண்ணப்படுதிறார்கள்‌. சேர்‌... 9. 

இவர்களைக்‌ கடவுள்‌ இரட்சிக்கிறார்‌. யோபு 
517 சங்‌ 9422, 
இவர்கள்‌, 

இறிஸ்‌துவினிமித்தம்‌ பாடு௮னுபவிக்கிறார்‌ 
கள்‌. லூக்‌ 6 மத்‌ 106 யாக்‌ 11“, 

யேகோவாவைத்‌ தங்கள்‌ தேவனாக்கிக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. சங்‌ 14415, 

தேவனில்‌ நம்பிக்கையாயிருக்கிறார்கள்‌ 
சங்‌ 213 348 404 8413 எரே 1177, 


பாச்யெவான 


.. செவனுக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. ௪ம்‌ 1191 
1281.4, 
- சேவ வசனத்தைக்‌ கேட்டுக்‌ கைக்கொள்‌ 

றார்கள்‌. சங்‌ 119 யாக்‌ 19 மத்‌ 1816 
லூக்‌ 119 வெளி 18 927, 

தேவ கற்பனையில்‌ பிரியப்பட்டிருக்கிறார்‌ 
கள்‌, சங 1121. 

கர்த்தருக்குக்‌ காத்திருக்றோர்கள்‌. ஏசா 
3018, 


பெலம்‌ கர்த்தரிடத்திலிருக்கிற து. சங்‌ 84. 

நீதியின்மேல்‌ பசிதாகமூள்ளவர்களாயிருக்‌ 
இருர்கள்‌. மத்‌ 56, 

தேவாலயத்தை வாஞ்சிக்கிரார்கள்‌. சங்‌ 
654 844, 


இனமார்க்கரை விலக்குரொர்கள்‌. சங்‌ 17, 


பாவத்துக்கு எச்சரிக்கையாயிருக்கிறார்‌ 
கள்‌. வெளி 1615, 

பாவிகளைக்‌ கடிந்துக்கொள்ளுகிறார்கள்‌. 
நீதி 217”, 


கர்த்தருடைய வகைக்கு விழித்நிருக்கிறார்‌ 
கள்‌. லூக்‌ 1957, 

கர்த்தருக்குள்‌ மரிக்கிறார்கள்‌. வெளி 1418, 

முதலாம்‌ உயிர்ச்தெமுதலில்‌ பங்குள்ளவர்‌ 
கள்‌. வெளி 206, 
இவர்கள்‌, 

பரிசுத்தவான்௧ளுக்கு உதவி செய்கிறார்‌ 
கள்‌. ஆதி 125 ரூத்‌ 210, 
... உத்தம மார்க்கத்தார்‌. சங 1199, 
இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌. மத்‌ 58, 
சங்‌ 1063 நீதி 105. 
நீதிமான்களின்‌ புத்திரர்‌. நீதி 207. 


நீதியுள்ளவர்கள்‌. 


நியாயவான்கள்‌. 


சங்‌ 575. 
செம்மையானவர்களின்‌ சந்ததி. சங்‌ 1122. 
உண்மையுள்ளவர்கள்‌ நீதி 282), 
ஆவியில்‌ எளிமையுள்ளவர்கள்‌. மத்‌ 55. 
சார்‌ தகுணமுள்ளவர்கள்‌. 


இரச்கமுள்ளவர்கள்‌ 


மத்‌ 59, 
மத்‌ 57, 
உதா.ரத்துவமுள்ளவர்கள்‌. உபா 1510 சங்‌ 
411 நீதி 999 லூச்‌ 1418-14, 
சமாதானத்தை உண்டுபண்ணுடறவர்கள்‌. 
மத்‌ 59, 
தயரப்படுநிறவர்கள்‌. மத்‌.54 லூக்‌ 031, 
நியாயத்தீர்ப்புராளிலும்‌ பாக்கியர்‌. மத்‌ 
8534, 


வேத அகராதி 


பாசாக்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌ புசிப்பார்கள்‌. 
லூக்‌ 1415 வெளி 199, 


பாசாக்‌. Pasach. 
பாசான்‌. 


1 நாளா 73. 
Bashan. 

சலிலேயாக்‌ கடலுக்குக்‌ இழெக்கேயுள்ள 
ஒரு நாடு, இஸ்ரவேலர்‌ எ௫ப்து தேசத்தி 
லிருந்து வரும்போது, ஒகூ. என்பவன்‌ இக்‌ 
நாட்டுக்கு ராஜாவாய்‌ இருந்தான்‌. எண்‌ 
2158 உபா 297 நெகே 955, யோர்தானுக்குச்‌ 


. இழக்கேயிருக்கிற மனாசேயின்‌ பாதிக்கோத்‌ 


திரத்துக்குப்‌ பாசான்‌ தேசம்‌ நியமிக்கப்பட்ட 
ருந்தது. இதில்‌ இரண்டு ஊர்கள்‌ லேவி 
யர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. யோசு 
2 57. சீரிய சாஜாவாகிய அசகேல்‌ ஏகூராஜா 
வின்‌ காலத்தில்‌ இத்தேசத்தைப்‌ பாழாக்கி 
னான்‌. 2 இரா 105, இந்தத்‌ தேசம்‌ எல்‌ 
லாம்‌ மலைநாடு, சங்‌ 0815, இந்நாட்டில்‌ சிங்‌ 
கங்கள்‌ உண்டு. உபா 3322 இதிலுள்ள கர்‌ 
வாவி மரங்கள்‌ மிகப்‌ பெரிதாய்‌ இருந்தன. 
ஏசா 213 எசே 276 ௪௧ 115, இதில்‌ வளர்ந்த 
மாடுகளும்‌, வெள்ளாட்டுக்‌ கடாக்களும்‌ பெரி 
யவைகளாய்‌ இருந்தன. உபா 3214 எசே 
398. பாசானிலுள்ள எருதுகள்‌ கொடூரச்‌ 
துக்கும்‌ அநியாயத்துக்கும்‌ உவமைகள்‌. சங்‌ 
2212 மோ பி, அடைக்கலப்‌ பட்டணங்க 
ளில்‌ ஒன்றாகிய கோவான்‌ இரட்நாட்டில்‌ ஒரு 
விசேஷித்த ஊர்‌. உபா 44, 

பாசெயா. ஒaaseiah. [யேகோவா தை 
ரியமுள்ளவர்‌.] 1 நாளா 640, 

பாசேயாத. 943. 
பசேயாத காண்க. 


Paseanh. எஸ்ரா 

பாஸ்‌-தம்மீம்‌. ௨5-வரவா. [ஆற்று 
கள்‌ பரம்பின இடம்‌.] 1 நாளா 119, 
எபேஸ்‌-தம்மீம்‌ காண்க, 


பாஷா. 8௨௨8௩௧. இசக்கார்‌ கோத்திரத்‌ 
தானாகிய பாஷா என்பவன்‌, யெரொடெயா 
மின்‌ மகனாகிய நாசாபைக்‌ கொன்றுபோட்டு, 
அவனுக்குப்‌ பதிலாக இஸ்ரவேல்‌ சாஜ்யத்‌ 
தில்‌ 24-ணா காலம்‌ ௮ சாட்?ி செய்தான்‌. 
(மு. 918-969), யூதா ராஜ்யத்திற்கு 
இவன்‌ எப்பொழுதும்‌ விரோதி. இவன்‌ 
“யெரொபடெயாயின்‌ வழியில்‌! ஈடந்தான்‌. 
1 இரா 1516-1618 2 நாளா 161-6, 


பாஷை. Speech, Tongue. ஆதி 10° 
119 உபா 286 நெகே 1324 எஸ்தர்‌ 122 6? 
சங்‌ 114! ஏசா 198 எரே 51 எசே 3 தானி 
94 சக 8 செப்‌ 39 அப்‌ 19 26 141 240 
99 9614 1 கொரி |210-98.30 131 14239 வெளி 
59 7 10% 119 137 பூர 1735, 


( 592) 


பாஷைகள பேசும்‌ வரம்‌ 


பாஷைக்ள பேசும்‌ வாம்‌. The ௦0% 
of tongues. 

புதிய ஏற்பாட்டிலே பக்திமான்களுக்கு 
அருளிய வாரங்களில்‌ அர்கிய பாஷைகளைப்‌ 
பேசும்‌ திறமை ஒனறு, இதைக்குறித்துப்‌ 
பேசும்‌ வாக்கியங்கள்‌ மூவகைப்படும்‌. 

8. பவுலின்‌ நீநபங்கள. பவுல்‌ இந்த 
வரத்தைப்‌ பெற்றான்‌. 1 கொரி 1415, ஆனால்‌ 
தேவரித்தத்தை விளக்குறெ தீர்க்கதரிசன 
வாத்தைப்போல்‌ இது விசேஷமானதல்ல 
என்று நினைக்கிறான்‌. ஏனெனில்‌ தெரி 
யாத பாஷையில்‌ பேசப்பட்ட வாக்கியங்கள்‌ 
மொழிபெயர்ச்சப்படாவிட்டால்‌ அவைகளி 
னாலே கிறிஸ்தவ சபைக்குத்‌ தேர்ச்சி அல்ல, 
வெட்கமே உண்டாகும்‌. கொரி 1499, ந்‌ 
நிய பாஷைகளைப்‌ பேசுதல்‌? என்பது கேட்‌ 
போருக்கும்‌, சில சமயங்களில்‌ பேசுகிறவர்க 
ளுக்கும்‌, தெரியாத பாஷையில்‌ பேசுவதைக்‌ 
குறிப்பதாக தோன்றுதிறது. 1 கொரி 
1414, இதினிமித்தம்‌ இவ்விதமாய்ப்‌ பேசுவது 
கூடாது என்று பரி. பவுல்‌ சொல்லாவிட்‌ 
டாலும்‌, நல்லொழுக்கம்‌ இதினாலே அற்றுப்‌ 
போகாதபடிக்கு எல்லாவற்றையும்‌ ஈல்லொ 
முக்கமாயும்‌ இரமமாயும்‌ செய்யும்படி. சபைத்‌ 
தலைவர்கள்‌ எச்சரிக்கை யுள்ளவர்களாய்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று கட்டாயமாய்ச்‌ 
சொல்லுகிறான்‌. 

இந்த வரத்தின்‌ தன்மை இன்னதென்று 
தெளிவாய்‌ அறிவது அரிது; ஏனெனில்‌ பரி, 
பவுல்‌ 1] கொரி 12-14 அதிகாரங்களில்‌ இதற்‌ 
கடுத்த பல புத்தி போதனைகளைச்‌ சொல்லி 
யும்‌, அவன்‌ அதன்‌ தன்மையை விபரமாய்க்‌ 
கூறவில்லை. வேறு சில வசனங்களிலும்‌ 
அவன்‌ இந்த வரத்தைக்குறித்துப்‌ பேசுக 
ரன்‌ என்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
இதைப்பற்றி ஒன்றும்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்ல 
முடியாது. சோம 815 820 கலா 4: எபே 
9 | தெச 509, பொதுவான மிருபங்களி 
லும்‌, பேதுரு யோவான்‌ என்னும்‌ நிருபங 
களிலும்‌ இந்த வரத்தைப்பற்றி ஒன்றும்‌ 
சொல்லப்படவில்லை. 

6. அப்போஸ்தலர்‌ நடபடி ஆகமத்தில்‌, 
எருசலேம்‌ பட்டணத்துக்கு வந்த அர்கியா 
கள்‌ சுவிசேஷத்தை அறியும்படி. ௮ப்போஸ்‌ 
தலர்‌ பரிசுத்ததவியின்‌ மூலமாய்ப்‌ பலபா 
ஷைகளைப்‌ பேசிவந்தார்கள்‌ என்று வாசிக்க 
றோம்‌. அப்‌ 241], கொர்சேலியுவும்‌, அவன்‌ 
வீட்டாரும்‌, இந்த வரத்தைப்‌ பெற்றார்கள்‌. 
அப்‌ 1046 (18. எபேசு பட்டணத்தில்‌ கிறி 
ஸ்துமார்க்கத்துக்கு வந்த சிலரைப்பற்றியும்‌ 
அப்படியே சொல்லியிருக்கெது. அப்‌ 19. 


வேத அகராதி 


பபா டகர 


0. மாற்‌ டல்‌ ஒறில்தகர்கள்‌ கமான்‌. 
பாஷைகளைப்‌ பேசுவார்கள்‌” என்னும்‌ வாக்‌. 
குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

ஆதிசிறிஸ்சவ சபையிலுள்ள சாஸ்திரி 
கள்‌ இந்த வரமானது அந்நியர்கள்‌ அவிசே 
த்தை அறியும்படி திங்கள்‌ தீங்கள்‌ பாவை 
களில்‌ பேசத்தக்கதாக அவர்களுக்கு அற்புத. 
விதமாய்‌ அருளப்பட்ட ஒரு திறமை என்று 
நினைத்தார்கள்‌. சிலர்‌ சுவிசேஷத்தைக்‌ கூறும்‌ 
படி அல்ல, கடவுளை ஸ்தோத்திரிக்கும்படி, 
க்கே இவ்வரம்‌ கொடுக்கப்பட்டது என்று 
சொல்லுகிறார்கள்‌. இதைப்பற்றிச்‌ தெளி 
வாய்ச்‌ சொல்லியிராவிட்டாலும்‌, இதைக்‌ 
குறித்துப்‌ பேசும்‌ வசனங்களெல்லாம்‌ இந்த | 
இரண்டாவது கொள்கைக்கு இசைந்திருக்‌ 
கிறது. 

ஆதலால்‌ இந்த வரமானது பேசுகறவன்‌ 


தனக்குத்‌ தெரியாத பாஷையில்‌ கடவுளை 


ஸ்சோத்திரித்து ௮வ்ரைப்‌ புகழ்வது என்‌ 
லும்‌; விசேஷித்தகாலத்தில்‌ சில இறிஸ்தவர்க 
ரூக்குமாத்திரம்‌ அருளப்பட்டது என்றும்‌; 
இது மற்ற வரங்களைப்போல அத்தனை 
விசேஷமான த அல்ல என்றும்‌; எப்பொழு 
அம்‌ அல்ல, இறிஸ்தமார்க்கத்தின்‌ உற்பத்தி 
காலத்திலே மாத்திரம்‌ கொடுக்கப்பட்டது 
என்றும்‌ தோன்றுறெது. 

பாடகர்‌, சங்கீதக்காரா. 81% ஏக. 2 சாமு 
1955 1 காளா 623 1518 2 நாளா 613 2091 9313 
315.25 எஸ்றா 941.65 ௭7 24 நெகே 71.67 1028 
1228 பிர 28 ஆப 319, பாடகி. எஸ்றா 26 
நெகே 167 2 சாமு 1998 2 நாளா 3595, “சங்‌ 
தீக்காரி) பிர 28, கீதம்‌, கீதவாத்தியம்‌ 
காண்க, 

பாடு, பாடுகள்‌, பாடபடக்றது, பாடூ 
அனுபவிக்கறது. 88810, Suffer. 

1. இயேசுதிறிஸ்துவினுடைய வேதனை 
களும்‌ மரணமும்‌. மத்‌ 162! 1773 மாற்‌ 631 
913 லூக்‌ 95 1725 2215 லூச்‌ 24646 அப்‌ 1 
318 17 26% ரோ 807 2 கொரி 147 பிவி 310 
எபி 218 | பேது 111 221 41.12 518) 

2. கிறிஸ்தவர்கள்‌ சகிக்கிற துன்பங்கள்‌. 
ரோ 818 அப்‌ 916 2 கொரி பீ கலா 34 பிலி 
124 கொலோ 14 | தெச 22 2 தீமோ 119 
212 1 பேது 314 416 519 வெளி 200, 

3. பொதுவாய்‌ வருத்தப்படுறெது. 
97 | பேத 317, 

பாடூகீறது. 81ஈஐ. யாத்‌ 15151 எண்‌ 
2117 நியா 5! 1 சாமு 21)! எஸ்றா 311 சங்‌ 
136 332 961 105? 1873-4 நீதி 2550 ஏசா 5) 
273 5யி மத்‌ 260 மாற்‌ 146 அப்‌ 165 ] கொரி 


மத்‌ 


( 589) 


பர்டை 


1415 எபே 519 கொலோ 31: எபி 21 யாக்‌ 
513 வெளி 50 143 158, கீதம்‌, கீதவாத்தி 


யம்‌ காண்க. 
2 சாமு 331 லூக்‌ 714, 
2 தீமோ 15, 


பாட்டு. 8௦, Hymn. சர்த்தனம்‌, சங்‌ 
இதம்‌. செஞ்சமுத்திரத்தைக்‌ கடந்தபோது 
மோசேயினாலும்‌ (யாத்‌ 15! மி.) சவுலும்‌ 
யோனத்தானும்‌ மரித்தபோது தாவீதாலும்‌ 
(2 சாமு ப 354) எருசலேம்‌ அழிவைக்‌ 
குறித்துஎரேமியாவாலும்‌( புலம்பல்‌), இயே 
சுவைக்குறித்துக்‌ சன்னிமரியாள்‌ முதலிய 
வர்களாலும்‌ (லூக்‌ |46:68 229) ஞானபபாட்டு 
கள்‌ உண்டாக்கப்பட்டன. 


பாடை. Bier. 


பாட்டி. Grandmother. 


யூசர்கள்‌ சேவாலயச்தில்‌ தெவாத்தியக்க 
ளோடே பாடினார்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌ இம்‌ 
மையில்‌ ஸ்சோத்திரத்தைப்‌ பாடுகிறார்கள்‌. 
எபே 519 கொலோ 16, மறுமையிலும்‌ 
உன்னத ஸ்தோத்திரங்களைப்‌ பாவொர்கள்‌. 
வெளி 59 145 153 உன்னதப்பாட்டு, கீதம்‌, 
சங்கீதம்‌ காண்க.) 

பாண்டம்‌. Vessel. எரே 184 1911 3914 
சட்டி, தாலம்‌, பாத்திரம்‌, மண்பாண்டம்‌ 
காண்க. 


பாதகன்‌." Transgressor. ஏசா 465. 


பாதபடி. Footstool. 1 காளா 265 
2 நாளா 918 சங 99 110! 7827 ஏசா 66 
மத்‌ 535 7244 மாற்‌ 1296 லூக்‌ 2042 அப்‌ 25 
எபி ப? 101? யாக்‌ 23. *பாதபீடம்‌?. புல 2), 


பாதபீடம்‌. Footstool. பாதபடி காண்க. 


பாதம்‌. 1௦௦. ஆதி 4910 யாத்‌ 2410 
உபா 33 1 சாமு 2 2 இரா 427 எஸ்தர்‌ 62 
சங்‌ 88 ஏசா 6015 லூக்‌ 10 1718 அப்‌ 427 52 
1085 923 1 கொரி 152 எபி 1219 வெளி 1 
218 39 1910 228, 
்‌ பாதரட்சைகள்‌. '5hoes’, Sandals. ஆதி 
1422 யாத 35 1211 உபா 259 205 335 யோசு 
505 95 ரூத்‌ 41 1 இரா 25 சங 60 1089 உன்‌. 
பா 71 ஏசா 527 202 எசே 2417 மோ 256 85 
மத 311101 மாற 6 லூக்‌ 316 104 1529 9235 
யோவா 197 அப்‌ 7 128 1355, உடை 
சாணக. 


பாதாளம்‌. Abyss, Hades, Hell, Pit. 
எண்‌ 1630 யோபு 1716 சங்‌ 1610 1398 நீதி 
113 55 757 1511 ஏசா 1415 எசே 81517 மூச்‌ 
831 16% அப்‌ 27 ரோம 101, ஐதேஸ்‌, 
ஷேவோல்‌ காண்க, 


வேத அகராதி I 


பாதை 


பாதை. ஐக்‌. யோபு 198 சங்‌ 2510 
779 119065 நீஇ 919 41148 ஏரே 616 1895 மத்‌ 
3 மாற்‌ 15. 
எஸ்றாவுடனே 


பாதோன்‌. Padon. 


பாபிலோனிவிருக்து திரும்பிவந்த நெதனீமி 
யர்களில்‌ ஒரு குடும்பம்‌. எஸ்றா 244. 


எ்தியர்‌ வெள்ளைக்கல்லினால்‌ செய்த பானபாத்திரங்கள்‌. 


பாத்திரம்‌. 

கொம்பினாலாவது, மண்ணினாலாவது, 
வெள்ளியினலாவது, பொன்னினாலாவது 
செய்யப்பட்ட பான பாத்திரங்கள்‌, ஆதி 
4013 442 2 சாமு 122 1 இரா 1710 சங 
758 மத்‌ 2325 மாற்‌ 74 லூக்‌ 1199 1] கொரி 
11, 

இறந்தவனை அடக்கம்‌ செய்தவர்கள்‌, 
அடக்கம்‌ செய்தபிறகு “தேற்றரவின்‌ பாத்தி 


ரம்‌” குடிப்பார்கள்‌. எசே 16 


Cup, Vessel. 


உவமையாய்‌: 

:தத்தளிப்பின்‌ பாத்திரம்‌." சக 122 

இரட்சிப்பின்‌ பாத்திரம்‌.” சங்‌ 11613. 

“அசிர்வாதத்தின்‌ பாத்திரம்‌. அதாவது, 
நற்கருணை. 1 கொரி | 016, 

“உக்கிரத்தின்‌ பாத்திரம்‌.” ஏசா 517, 

“பாத்திரம்‌” உபத்திரவம்‌. மத்‌ 2022 9039 
சங்‌ 115 லூச்‌ 222, 

“பாத்திரம்‌. பாக்கியம்‌. சங்‌ 285, 

“பாத்திரம்‌.” தீமையின்‌ பரிபூரணம்‌.எரே 
51 எசே 23” வெளி 1174, 

கண்ணம்‌, தடம்‌, சட்டி, தாலம்‌, பானை, 
பானபாத்த்ரம்‌ காண்க, 

பாத்திரம்‌, பாத்தான்‌, பாத்திரவான்‌. 
Worthy. ஆதி 32) உபா 252 | இரா 2% 
எரே 2011 மத்‌ 101? லூக்‌ 74 107 1248 1519 
யோவா 1 கொலோ 11 ] தமோ 134 
518 எபி 115 வெளி 41! 62.4.9.13 


( 584 ) 


பாபிலோனிய 


பாபிலோனிய இராஜ்யம்‌, பாபிலோன்‌, 
பாபேல்‌. Babylon. 

ட. பாபிலோன்‌ பட்டணம்‌. பாபேல்‌ பட்‌ 
டணம்‌ இவ்வுலக சரிக்திரத்தில்‌ நமக்குத்‌ 
தெரிந்த அதிபூர்வீக பட்டணங்களில்‌ ஒன்று. 
ஆதி 1010, இது லப்பிராச்து என்னும்‌ பெ 
ரிய ஈதியின்‌ இழ்க்கரையில்‌, தற்காலத்திலுள்‌ 
ள பாக்தாத்‌ என்னும்‌ பட்டணத்துக்கு ஏறக்‌ 
குறைய 50 மைல்‌ அரத்துக்குத்‌ தெற்கே 
இருந்தது. இப்போது இது பாழாய்க்கெடக்‌ 
இறது. அங்கே போய்‌ அவ்விடத்தில்‌ 
தோண்டி. ஆராய்ச்சிசெய்து விசாரித்தவர்‌ 
கள்‌ ௮து முன்காலத்தில்‌ பல மைல்‌ தாரம்‌ 
பரவியிருந்த விஸ்தாரமான ஒரு பட்டணம்‌ 
என்று அறிந்து இப்போது பாழாய்க்கிடக்‌ 
இற சமபூமியின்மேல்‌ சாகரம்போன்ற மண 
வில்‌ புதைந்து டெக்றெ கட்டடங்களைக்‌ 
கண்டுபிடிக்து ௮ப்பட்டணக்தின்‌ சிறப்பை 
யும்‌ ஒர்த்தியையும்‌ நமக்குத்‌ கெரிவிக்கிறார்‌ 
கள்‌. அதில்‌ அநேக விஸ்தாரமான தேவால 
யங்களும்‌, ராஜாக்கள்‌ கட்டின மாளிகைக 
ளும்‌, பட்டணத்சைச்‌ சுற்றிப்‌ பெரிய சோட்‌ 
டைமதிலும்‌ ஆற்றங்கரையில்‌ கபபற்களுக்‌ 
காகப்‌ பல துறைமுக மதில்களும்‌ இரும்‌ 
தன. ஆபிரசாமின்‌ காலத்திலுள்ள கமுராபி 
(Khammuradt) என்னும்‌ ராஜா முதலா 
வது இதை பாபிலோனியா சேசச்துச்கு ராஜ 
ஸ்தானமாக்கனான்‌. பாபிலோனியாவும்‌ ௮௪ 
ரியாவும்‌ வெவ்வேறான ராஜயங்களாக இருக்‌ 
கும்பொழுது அந்த ராஜ்யங்கள்‌ இரண்டுக்கும்‌ 
நேர்ந்த யுத்தங்களில்‌ பாபிலோன்‌ பட்டணம்‌ 
பாபிலோனியர்களுக்கு விசேஷித்த கோட்‌ 
டையாயிருந்தது. அசீரியருடைய ராஜாவா 


வேத அகராதி 


பாபிலோன்‌ இருந்த இடம்‌. 


பாபிலோனிய 


இய சனசெரிப்‌ இதினிமித்தம்‌ மு. 6989-ல்‌ 
இதற்கு முற்றுக்கை போட்டு, இதைப்‌ பிடி 
த்து, இதிலிருந்த தேவாலயங்களையும்‌ மாளி 
கைகளையும்‌ மதில்களையும்‌ இடித்துத்‌ தரை 
யோடு தமரையாக்கி, ீப்பிராத்து நதியைத்‌ 
திருப்பி இதின்மேல்‌ பாயவிட்டான்‌. 
ஆனால்‌ இதற்குப்‌ பிறகு பாபிலோனிய 
ராஜாக்கள்‌ மறுபடியும்‌ இதைச்‌ கட்டினார்கள்‌. 
நேபுகாத்நேச்சார்‌ இசை விசேஷமாய்‌ அல 
ங்கரித்து, இதில்‌ யாவரும்‌ அதிசயிக்கத்தக்க 
உயர்ந்த மாளிகைகளைக்‌ கட்டினான்‌. கோ 
ரேஸ்‌ ராஜா இதைப்‌ பிடித்தான்‌. இரேக்க 
ரில்‌ சிலர்‌ இதைப்‌ பிடிச்து இதைக்‌ காப்பாற்‌ 
றும்படி. முயன்றார்கள்‌. ஆனால்‌ படிப்படி 


பாபிலோனியர்‌ எழுதின மண்ணோடு. 


54 ( 585 ) 


பாபிலோனிய 


யாய்‌ இதின்‌ சத்தி அழிர்துபோய்‌ விட்டது. 
அந்தம்‌. தேசத்தில்‌ நீர்ப்பாய்ச்சலுக்காகச்‌ கட்‌ 
டப்பட்ட ஏரிச்கரைகளும்‌, ஆற்றின்‌ தண்‌ 
ணீரைக்‌ கொண்டுபோகும்படி வெட்டப்‌ 
பட்ட பெரிய கால்வாய்களும்‌ ௮ழிந்துபோ 
னதினிமித்தம்‌, முன்னே அதிசெழிப்பான 
இந்தத்‌ தேசமெல்லாம்‌ இப்போது வனாந்தர 
மாய்‌ இருக்கறது. மூன்னே கோடாகோ 
டக்‌ குடிகளுக்கு இருப்பிடமான அந்தப்‌ 
பெரிய பட்டணம்‌ இப்போது குடியற்ற 
மண்மேடாய்க்‌ இடக்றெது. இதனாலே தீர்‌ 
க்சதரிசிகள்‌ பாபிலோனுக்கு விரோதமாகச்‌ 
சொன்ன எச்சரிப்புகள்‌ யாவும்‌ நிறைவேறி 
னது. ஆதி 102 இரா 17, 20, 21, 25 
அதி. எஸ்றா 1 512 மி சங 874 1371 
ஏசா 13! 114 39! 4814 எரே 20, 21 அதி. 
2512 97, 28, 29, 32, 34, 36, 36, 39, 40, 
50, 51, 52, அதி. தானி 1-7 அதி. 

2. பாபிலோன்‌ தேசம்‌. இது தீ£ரீஸ்‌, 
ஐீபிராத்து என்னும்‌ நதிகளின்‌ மச்இயில்‌ அடி 
ரியாவுக்குத்‌ தெற்கே சினேயா என்னும்‌ 
சமபூமியில்‌ பாபேல்‌, ஏரேக்‌, அக்காத்‌, கல்‌ 
னே ஆடிய நாலு ஈகரங்கள்‌ டக்க ஒரு 
பெரிய சாஜ்யமாயிருந்தது. 

இந்தச்‌ சமபூமிக்கு இருபக்கமும்‌ நதிகளும்‌ 
சாஜாக்களால்‌ வெட்டுவிக்கப்பட்ட ஏரிகளும்‌ 
பெரிய கால்வாய்களும்‌ இருந்ததினால்‌ அது 
நாம்‌ அறிந்த மற்ற எல்லாத்‌ தேசங்களையும்‌ 
விட மிகவும்‌ செழிப்புள்ளதாய்‌ இருர்தது. 
அதிலே எல்லாரும்‌ விரும்பத்தக்க கோது 
மை, எள்ளு, பேரீச்சமசம்‌ முதலானவை 
மற்ற இடங்களிற்‌ கொடுப்பதினும்‌ 100-மட 
ங்கு அதிக பலனைக்‌ கொடுத்தன. 

ஜனங்கள்‌. பாபிலோனியர்‌ தங்கள்‌ தேசத்‌ 
திற்கு வடக்கே இருக்கும்‌ அசீரியரைபபோ 
லச்‌ சூரர்களல்லாவிட்டாலும்‌ வியாபாசச்தி 
லும்‌ விவசாயத்திலும்‌ பேர்போனவர்கள்‌. 

8. நாகரிகம்‌. பாபிலோணியர்‌ நாகரிகக்தி 
லும்‌ சிறந்தவர்கள்‌. ஆடை ஆபரணம்‌ செய்வ 
திலும்‌, சித்திரம்‌ வரைதலிலும்‌ அவர்கள்‌ அதி 
கம்‌ தேர்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ செய்யும்‌ வஸ்‌ 
திரம்‌ முதலானவற்றை வாங்குவதற்கு அதிக 
தூரமான இடங்களிலிருந்து வியாபாரிகள்‌ 
வருவார்கள்‌. யோசு 7”. 

அவர்கள்‌ செய்த கைவேலையாதகிய ஆபர 
ணம்‌ முதலானவைகள்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ 
காட்ருசாலைகளுக்குப்‌போய்‌ அவைகளைப்‌ பா 
ர்த்தவர்களில்‌ பிரமிப்படையாதவர்களில்லை. 

பாபிலோனியர்‌ தங்கள்‌ வீகெளைச்‌ செங்‌ 
கற்களினாற்‌ கட்டி வந்தார்கள்‌. கோவில்களை 
யும்‌ அரமனைகளையும்‌ கருங்கற்களால்‌ அலங்‌ 


வேத அகராதி 


பாபிலோனிய 


காரமாய்ச்‌ கட்டுவதற்குத்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ 
அவைகள்‌ இல்லாததினால்‌ தரமான மலைகளி 
லிருந்து அவைகளைக்‌ கொண்டுவருவார்கள்‌. 

4. கல்வி. பாபிலோனியர்‌ கணிதசாஸ்தி 
ரம்‌, வானசாஸ்திரம்‌, வைத்தியம்‌, சத்திர 
வைத்தியம்‌ ஆகிய இவைகளில்‌ அதிக யூக 
முள்ளவர்கள்‌. அவர்கள்‌ எழுதிய நூல்களால்‌ 
அவர்கள்‌ கல்வியில்‌ ீர்ச்திபெற்றவர்கள்‌ என்‌ 
பதை நாம்‌ பூரணமாய்‌ அறியக்கூடும்‌. அவர்‌ 
கள்‌ மண்ணினாற்‌ செய்யப்பட்ட ஓஒகெளில்‌ 
புஸ்சகங்களை வரைந்து எழுதினதினால்‌ 
அவைகள்‌ வினோதமானவைகள்‌. அவைக 
ளைக்‌ கறையான்‌ முதலானவை அரித்துக்கெடு 
க்கமாட்டாவாகையால்‌ இப்போது பாபிலோ 
ணிய தேசத்தில்‌ அழிந்துடெக்கும்‌ அரமனை 
முதலான கட்டடங்களில்‌ அவைகள்‌ கண்‌ 
டெடுக்கப்படும்போது அவைகளில்‌ எழுதப்‌ 
பட்டவைகளை வித்துவானகள்‌ தெளிவாய்‌ 
வாடிக்கக்கூடும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தேவர்க 
ளைப்பற்றிப்‌ பாடின பாட்கெகளையும்‌, தங்‌ 
கள்‌ ராஜாக்களின்‌ சரித்திரத்தையும்‌, ௮௪ 
ராதி பஞ்சாங்கம்‌ முதலியவற்றையும்‌ இந்த 
ஓகெளிலேதான்‌ வரைந்துவந்தார்கள்‌. ராஜாக்‌ 
களும்‌ ஆசாரியர்களும்‌ ஒகெளில்‌ வரையப்‌ 
பட்ட இப்புஸ்தகங்களையும்‌ இம்மாதிரியான 
ராஜாஙகத்துக்குரிய பதச்திரங்களையும்‌ வெவ்‌ 
வெது சாலைகளில்‌ வைத்துவந்தார்கள்‌. 
இவைகளிலிருந்து அவர்களுடைய வழக்க 
பழக்கம்‌ முதலானவைகளை நாம நன்றாய்‌ 
அறியலாம்‌. 

பாபிலோனியா தேசத்தில்‌ ஆண்களைப்‌ 
போலவே பெண்களும்‌ கல்வி கற்கிறவர்‌ 
களாய்‌ இருந்சார்கள்‌. 

5. பூர்வீகம்‌. ஆபிரகாம்‌ பழு. 2800-ம்‌ 
(ஹூல்‌ இருந்தான்‌. அவனுக்கு 2000 வரு 
ஷங்களுக்குமுன்‌ பாபிலோன்‌ ராஜ்யம்‌ உண்‌ 
டானது என்பதற்கு யேமில்லை. அது ஆரம்ப 
மான காலம்‌ திட்டமாய்ச்‌ சொல்ல முடியாது. 
ஆலை இந்த ராஜயம்‌ ஏற்க்குறைய 4500 
வருஷங்களாகக்‌ சர்த்திபெற்றிருந்தது. 

6. மார்க்கம்‌. பாபிலோனியர்‌ பல தேவர்‌ 
களை வணங்கிவந்தார்கள்‌. அவர்களில்‌ முக்‌ 
இயமானவர்கள்‌ வான சேவன்‌, ஆகாய தே 
வன்‌ என்னும்‌ “பேல்‌! (ஏசா 461) பூமி 
தேவன்‌, சூரியதேவன்‌, சந்திரதேவி, காம 
தேவி, முதலானவர்களே. பெரிய பொற்‌ 
சிலைகளும்‌ பொக்கிஷங்களும்‌ நிறைந்த ஆல 
யங்களில்‌ அவர்கள்‌ ஏராளமான காணிக்‌ 
கை, பவிகள்‌ முதலானவைகளைச்‌ செலுத்தி, 
அதிக ஆடம்பரத்துடன்‌ ஊர்கோலம்வந்து 
திருவிழா நடத்துவார்கள்‌. 


( 586) 


பாபிலோனிய 


அமெரிக்காதேசத்துப்‌ பட்டணங்களி 
லொன்றாகெயெ பென்ில்வானியாவிலுள்ள 
சர்வகலாசாலையில்‌ பாபிலோனிய பாஷை 
யை சன்றாய்‌ அறிந்த ஜாஸ்திரோ (248- 
7010) என்னும்‌ வேதசாஸ்திரி இ.பி. 191 1-ம்‌ 
வருஷத்தில்‌ பாபிலோனியர்‌ அனுசரித்து 
வந்த மார்க்க ஒழுக்கத்தைப்பற்றிய புத்தக 
மொன்றை எழுதி, நாம்‌ கவனிக்கவேண்டிய 
திம்‌, அறிந்துகொள்ள வேண்டியதுமான 
சில விஷயங்களைத்‌ தெரிவித்திருக்றோர்‌. 

1. பாபிலோனியதேசச்து ஜனங்களுக்குச்‌ 
சன்மார்க்கத்தைப்பற்றி வெவ்வேறு அபிப்‌ 
பிராயங்கள்‌ இருந்தது. அத்தேசத்துச்‌ சாதா 
ரண ஜனங்கள்‌ பேய்‌ பிசாசுகள்‌ உண்டென்‌ 
றும்‌, அவைகள்‌ மந்திரவாதிகளின்‌ அதிகா 
ரத்தில்‌ இருக்கிறதென்றும்‌ நம்பி, சூனியம்‌, 
மந்திரம்‌ முகலானவைகளை அனுசரித்து 
வந்தார்கள்‌. 

அர்த மார்க்கத்தைச்‌ சேர்ந்த ஆசாரியரோ, 
தீச்துவசாஸ்திரம்‌ முதலானவற்றைக்‌ கற்ற 
றிந்து வித்துவான்களாயும்‌, சாதாரண ஜனங 
களைப்போல்‌ பேய்‌ பிசாசுகள்‌ உண்டெனறு 
நம்பினாலும்‌, அவைகளுக்குப்‌ பயப்படாதவர்‌ 
களாயும்‌ இருந்ததாகத்‌ சோன்றுகிறது. 

11. பாபிலோனியருக்குள்‌ “மரித்துப்போ 
னவர்களுடைய நிலைமை” என்னவென்று 
விசாரித்துப்‌ பார்க்கையில்‌, சாதாரண ஜனங 
களும்‌, வித்துவான்‌௧ளான ஆசாரியரும்‌ 
வித்தியாசமாய்‌ நினைத்ததாக விளங்குகிறது. 
சாதாரண ஜனங்கள்‌ கொண்டிருந்த ௮பிப்‌ 
பிராயம்‌ என்னவென்றால்‌: மரித்துப்போன 
ஆண்களும்‌ பெண்களும்‌ ஆவிக்குரிய இன்‌ 
னொரு நிலைமைக்குள்ளாகி உயிரோடிருக்‌ 
இறார்கள்‌. அந்த நிலைமையிலிருக்கையில்‌, 
அவர்களுக்குப்‌ பூரண அறிவு உண்டோ 
இல்லையோ என்று சொல்வது அரிது. 
அவர்கள்‌ இருக்கும்‌ அந்த நிலைமை ௬௧ 
கே்ஷேமமானதல்ல. அவர்கள்‌ ஒன்றும்‌ செய்‌ 
யாமல்‌ அங்கே சும்மாயிறாப்பார்கள்‌. அவர்‌ 
கள்‌ இருக்கும்‌ அந்த இடம பூலோகத்திற்‌ 

க்‌ இழிருக்கும்‌ காரிருளும்‌, ஈரமும்‌, பயங்‌ 
கி்‌ த பெரிய கெபியேயனறி 
வேறல்ல. அந்த இடச்சைப்பற்றிப்‌ பாபி 
லோனியர்‌ இயற்றிய செய்யுளில்‌, அது 
தூசி நிறைந்து, ஒட்டரை பிடித்து, பாசி 
பற்றின சுவர்களுள்ள குடியில்லாத ஒரு 
சாஜ.மாளிகைக்கும்‌, இருள்‌ மூடியிருக்க 
ஒரு பட்டணத்திற்கும்‌, மந்தாரமான பிரா 
காரங்களுள்ள ஒரு தேவஸ்தலத்திற்கும்‌ ஒப்‌ 
பிடப்பட்டு எழுதியிருக்கிறது. யோபின்‌ 
புஸ்தகத்தில்‌ இவ்விடத்தைப்பற்றிச்‌ சொல்லி 


வேத அகராதி 


பாபிலோனிய 


யிருச்றெதாவது: “காரிருளும்‌ மசணாச்தகாச 
மூமான இருண்ட தேசமும்‌, இருள்சூழ்ந்த 
ஒழுங்கல்லாத மரணாந்தகாரமுள்ள தேச 
மும்‌, ஒளியும்‌ இருளாகும்‌ தேசமூமாகய, 
போனால்‌, திரும்பிவராத தேசத்திற்கு மான்‌ 
போகுமுன்னே.' யோபு 10%, 

மரித்தவர்களுடைய ஆவியானது ல சம 
யங்களில்‌ பூலோகத்திலுள்ள ஜனங்களைத்‌' 
தொந்தரவு செய்யும்படி வந்தாலல்லாமல்‌, 
மற்றப்படி இவ்விடச்இற்குப்‌ போன மரித்த 
வர்கள்‌ திரும்ப வருஇறதில்லை. இருள்கிறை 
ந்த இவ்விடத்தில்‌ போனவர்களுக்கு எவ்‌ 
விதத்திலும்‌ மீட்பு இல்லை. இவ்விடச்திற்கு 
“அரளு' (41/௨) என்னும்‌ பெயர்‌ வழ 
ங்கிவந்தது. வித்துவான்‌௧ளாயெ ஆசாரிய 
சோ மரித்தவர்களில்‌ அகேகர்‌ இருள்கிறைக்க 
இந்த “அசளா என்னும்‌ இடத்திற்குப்‌ போ 
னாலும்‌, தெரிந்துகொள்ளப்பட்ட இலர்‌ அவ்‌ 
விடத்திற்குப்‌ போகாமல்‌ பாக இயம்‌ நிறைந்த 
ஒரு திவுக்குப்‌ போய்‌ அங்கே எல்லா சுகவாழ்‌ 
வும்‌ பெற்றனுபவிப்பார்கள்‌ எனனும்‌ அபிப்‌ 
பிராயமுடையவர்களா யிருந்தார்கள்‌. இந்த 
நல்ல தீவுக்குப்‌ போகும்‌ சிலாக்கியம்‌ ஆசாரிய 
ராகிய தங்களுக்கும்‌ தங்கள்‌ மதத்துக்குப்‌ 
பெரியவர்களாகிய ராஜாக்களுக்குமே உரி 
யது என்று சொல்லுறெவர்களா யிருப்பார்க 
ளென்று நாம்‌ எதிர்பார்த்தாலும்‌ அவர்கள்‌ 
அப்படிச்‌ சொல்லாமல்‌, இந்தப்‌ பாச்சியமா 
னது தேவர்கள்‌ தங்கள்‌ இஷ்டச்தின்படி. தெ 
ரிந்துகொண்டவர்களுக்குமாக்திரம்‌ இடைச்‌ 
கும்‌ என்று சொல்வார்கள்‌. 

111. பாபிலோனிய மார்க்கக்‌ கொள்கைக 
ளைப்‌ பரிசோதித்த வேதசாஸ்திரிகள்‌, அந்தத்‌ 
தேசத்தார்‌ நியாயத்திர்ப்பைப்பற்றி விசேஷி 
தீத கொள்கையுடையவர்களா யிருசர்சார்கள்‌ 
என்று சொல்வதற்கு யாதொரு அத்தாட்சி 
யையும்‌ இதுவரைக்கும்‌ கண்டுபிடிச்கவில்லை. 
எஇப்தியரின்‌ மார்க்கக்‌ கொள்கைகளை நாம்‌ 
பார்த்தால்‌, அவர்கள்‌ வணங்டகிவந்த சூரிய 
தேவன்‌ மனுஷர்‌ செய்கிற ஒவ்வொரு இரி 
யைகளையும்‌ நியாயம்‌ விசாரித்து அவைகளுக்‌ 
குச்‌ தக்க பலாபலன்களை அளிக்கிறான்‌ என்‌ 
இற நம்பிச்கையுள்ளவர்களா யிருந்தார்கள்‌ 
என்று காண்கிறோம்‌. பாபிலோணியரோ 
ஒருவன்‌ இந்த ஜீவியத்தில்‌ தான்‌ செய்த 
நன்மை தீமைகளுக்குச்‌ தக்க பலனை மறுமை 
யிலே ௮னுபவிக்கவேண்டும்‌ என்று கற்பிச்‌ 
காமல்‌, உயிரோடிருக்கும்போதே பாவத்தை 
அறிக்கையிட்டு, சடங்காச்சாரங்களை நடத்தி, 
தேவகோபத்தைச்‌ சாந்திசெய்து, இந்த ஜீவி 
யசாலத்தில்மாத்திரம்‌ அத்தேவர்களின்‌ தய. 


(587) 


பாபிலோனிய சால்வை 


| வினால்‌ இன்பசுகங்களை அடையவேண்டும்‌ 
என்று போதித்தார்கள்‌. 

எபிரெயரும்‌, ஒருவன்‌ ஈன்னடக்கை 
யுள்ளவனா யிருந்தால்‌ யேகோவா அவனுக்கு 
இம்மையிலே சுகத்தையும்‌, மறுமையிலே 
ஆசீர்வாதத்தையும்‌ அருளுவார்‌ என்றும்‌, ஒரு 
வன்‌ துர்£டத்தை யுள்ளவனாயிருந்தால்‌ அவர்‌ 
அவனுக்கு இம்மையிலே துக்கத்தையும்‌ மறு 
மையிலே சாபத்தையும்‌ விதிப்பார்‌ என்றும்‌ 
ஆதிசாலமுதல்‌ அடிக்கடி சண்டிப்பாயும்‌ 
மிகத்‌ திட்டவட்டமாயும்‌ போதித்துவந்கதினா 
லே எபிரெயருடைய மார்க்கம்‌ பாபிலோ 
யருடைய மார்க்கத்தைப்பார்க்கிலும்‌ சன்மார்‌ 
க்கவிஷயத்தில்‌ எந்தக்காலச்திலும்‌ மேலா 
னது என்று தைரியமாய்ச்‌ சொல்வதற்கு 
இடமுண்டு, 

7. புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில்‌ 
பாபிலோன்‌” என்பது விக்ரெகாராதனை, 
வீண்பக்தி, செல்வம்‌, அக்கிரமம்‌, துன்மார்ச்‌ 
கம்‌ என்பவைகள்‌ நிறைந்த ரோமாபுரியை 
யும்‌, சோம ராஜ்யத்தின்‌ அதிகாரத்தையும்‌, 
அந்த ராஜ்யத்தாரின்‌ பாவநிலைமையையும்‌ 
குறிச்றெது. வெளி 148 1619 175 152-1041, 

1 பேது 5153-ல்‌ சொன்ன “பாபிலோன்‌? 
எடிப்துதேசத்தில்‌ ஒர்‌ ஊரை, அல்லது பாபி 
லோனியாவிலுள்ள பாபிலோனை, அல்லது 
சோமாபுரியைக்‌ குறிக்கலாம்‌. 


பாபிலோனிய சால்வை. Babylonish 
Garment. பூர்வீசகாலத்தில்‌ பாபிலோனியர்‌ 
கள்‌ விலையுயர்ந்ததும்‌ பலவர்ண விசித்திர 
வேலையினால்‌ அலஙகரிக்கப்பட்டதுமான 
வஸ்திரங்களை நெய்தார்கள்‌. இவ்வித வஸ்‌ 
திரங்களைத்‌ தரித்திருக்கற ராஜாக்களையும்‌ 
தினவான்களையும்‌ ஆசாரியர்களையும்‌ பாபி 
லோனியர்‌ கல்‌ பலகைகளில்‌ வெட்டின த்‌ 
இிரங்களிலும்‌, அச்சிட்ட செங்கற்பலகை 
எழுத்துக்களிலும்‌ காணலாம்‌. ஆகான்‌ திரு 
டின பாபிலோனிய சால்வை இந்தமாதிரி 
வஸ்திரந்தான்‌. யோசு 75, 

பாபேல்‌ கோபுரம்‌. Tower of Babal. 
எபிரெயர்கள்‌ இவ்வுலகத்தில்‌ பல பாவை 
கள்‌ உண்டு என்று நன்றாய்‌ அறிந்தார்கள்‌. 
உபா 2853 ஏசா 291! 3319 எரே 514 சங 199 
எசே 85. அவர்களின்‌ முன்னோர்கள்‌ இதைப்‌ 
பற்றிப்‌ பின்வருமாறு சொல்லுவார்கள்‌. 

ஜலப்பிரஎயமுண்டாஃ 120 வருஷத்திற்‌ 
குப்‌ பின்பு ஜனங்கள்‌ ஒரே மார்க்கத்தாரும்‌ 
பாஷைக்காரருமாயிருந்தபோது பெருமைக்‌ 
காக நிம்ரோத்‌ என்ற தலைவனுடைய ஏவு 
பட்லு ஒரு பெரிய கோபுரத்தைக்‌ கட்டத்‌ 


வேத அகராதி 


பாப்டிஸம்‌ 


தொடங்கினார்கள்‌. இதற்காக மூன்று வரு 
ஷம்‌ கருவிகளைச்‌ சேகரித்து இதை இருபத்தி 
ரண்டு வருஷமாய்ச்‌ கட்டினார்கள்‌. கடவுளு 
க்கு இது பிரியமாயிராததினால்‌ அவர்‌ அவர்க 
ளுடைய பாஷையைச்‌ தாறுமாறாக்கி அவர்‌ 
கள்‌ செய்யும்‌ வேலையை நிறுத்தினார்‌. அதினால்‌ 
அவர்‌ அந்தக்‌ கோபுசத்திற்குத்‌ “தாறுமாறு? 
என்று அர்த்தக்கொள்ளும்‌ “பாபேல்‌” என்ற 
பேசையுங்‌ கொடுத்து, கோவாவின்‌ சந்ததி 


யாரைப்‌ பூமியின்‌ நாலு திசைகளிலும்‌ போ 
ய்ச்‌ குடியேறச்செய்தார்‌. ஆதி 10 அதி. 
இந்தக்‌ கோபுரம்‌ கட்டின இடம்‌ தெரியா 
து. பாபிலோனியருக்குப்‌ பெரிய கோபுரங்‌ 
களைக்‌ கட்டுவது வழக்கமானதினாலும்‌, பாபி 
லோன்‌ நகரத்தில்‌ சில பெரிய கோபுரங்கள்‌ 
இருந்ததினாலும்‌, “பாபேல்‌? என்னும்‌ கோபு 
ரம்‌ பாபிலோன்‌ தேசத்திலே இருந்தது 
என்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ இதற்‌ 
குப்‌ போதுமான அத்தாட்சி இல்லை. “பா 
பேல்‌ என்பதற்கு “தாறுமாறு” என்னும்‌ 
௮ர்த்தச்தைத்தவிர “கடவுளினுடைய வா 


சல்‌! என்றும்‌ அர்த்தம்‌ ஆனதினால்‌ ஒரு 


வேளை இது ஒரு பெரிய தேவஸ்தலமாயிரும்‌ 
தது என்று நினைக்றெதற்கு இடம்‌ உண்டு. 
பாப்டிஸம்‌.” பி்‌ புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ “ஞானஸ்நானம்‌? என்னும்‌ அர்த்‌ தங்கொ 
ண்ட இரேக்க பதமாடிய ₹* பாப்டி.ஸம்‌ என்ப 
தை மொழிபெமர்க்காமல்‌ வழங்குவது நல்‌ 
ஞ்‌ என்று சிலர்‌ அபி ப்பிராயங்‌ சொண்டி 
ருக்கிறார்கள்‌. ஜானஸ்நானம்‌ காண்க. 
பாப்பு. Pope. கிரேக்க பாஷையில்‌ 
“பாப்பஸ்‌? (Pappas) என்பதற்கும்‌ லதின்‌ 
பாஷையில்‌ “பாப்பா? (2ஈற£) என்பதற்கும்‌ 
பதிலாக தமிழ்‌ கிறிஸ்தவர்கள்‌ “பாப்பு? என்‌ 
மு சொல்லுவார்கள்‌. ஆதி இறிஸ்சவர்கள்‌ 
குருமார்‌ எல்லாருக்கும்‌ “தகப்பன்‌” என்னும்‌ 
அர்த்தக்கொண்ட இந்தப்‌ பெயரைப்‌ பொது 
வாய்ச்‌ சொன்னார்கள்‌. 
இதின்படி தற்காலத்தில்‌ கிரேக்க சபை 
யார்‌ தங்கள்‌ குருமாருக்குப்‌ “பாப்பு என்று 
வழக்கமாய்ச்‌ சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ லர்‌ 
தாம்‌ நூற்றாண்டில்‌ ரோமான்‌ கச்தோவிக்‌ 
மார்க்கத்தார்‌ ரோமாபுரியிலுள்ள அந்தச்‌ சபை 
யின்‌ மேற்றிராணிக்கு மாத்திரமே இந்தப்‌ 
பெயரைச்‌ சொல்லிவர்திருக்கிறார்கள்‌. 
பாப்போ. Paphos. சீப்புருதிவின்‌ மே 
ற்குப்பாகத்தில்‌ “பழைய பாப்போ? என்னும்‌ 
பட்டணம்‌ கடற்கரைக்கு ஒருமைல்‌ தூரத்தி 
லும்‌, “புதிய பாப்போ' என்னும்‌ பட்டணம்‌ 
பழைய பாப்போவுக்கு வடமேற்கே எழு 


மைல்‌ அரத்திலும்‌ இருந்தன. இந்தப்‌ பட்‌ 


(588) 


பாம்‌ 


டணத்தில்‌, பல தேசங்களிவிருந்து வந்த பிர 
யாணிகள்‌ காமதேவியைத்‌ துன்மார்க்கமாய்‌ 
வணங்கினார்கள்‌. புதுப்‌ பாப்போவிலே ரோம 
அதிகாரிகள்‌ இருந்தார்கள்‌. பரி. பவுல்‌ முதல்‌ 
சுவிசேஷப்பிரயாணம்‌ பண்ணும்போது 
புதுப்‌ பாப்போவுக்கு வந்தான்‌. அப்‌ 135. 

பாமா. ஒBamah. எசே 9205-ல்‌ சொன்ன 
“பாமா? சிறப்புப்பெயர்‌ அல்ல, பொதுபெயர்‌ 
தான்‌. இதின்‌ அர்த்தம்‌ (மேடை எனபதே. 
மேடை காண்க. 

பாமோத்‌. Bamoth. [மேடைகள்‌] மோ 
வாப்‌ சேசத்தில்‌ இஸ்ரவேலர்‌ சந்தித்த ஓர்‌ 
ஊர்‌. எண்‌ 2119-0, 


-“பாகாலுடைய மேடுகள்‌.” எண்‌ 2441, 


ரூபன்‌ கோத்திரத்தின்‌ நாட்டிலுள்ள 


யோசு 1817, 
பாமோத்‌-பாகால. Bamoth-Baal. பா 
மோத்‌, மேடை காண்க. 


“பாமோத்‌ பாகால்‌.” 


பாம்பாட்டி. ரகா. சங்‌ 555, எக 
ப்து தேசத்திலும்‌ சரியா தேசத்திலும்‌ பாம்‌ 
பாட்டிகள்‌ சிலர்‌ இருக்கிறார்கள்‌. 
பாம்பு. 8௩ல66. சர்ப்பம்‌ காண்க. 

பாயித்து. ஒவ. [வீடு] ஏசா 15, 

இவ்விடம்‌ இன்னதென்று தெளிவாய்த்‌ தோ 
ன்றவில்லை. 

பாய்‌. Mat. A.V. Bed. மாற்‌ 24 
யோவா 558-12_ல்‌ சொன்ன “படுக்கை என்‌ 
பது பாய்‌? என்பதைக்‌ குறிக்கிறது. எபிரெ 
யர்‌ வழக்கமாய்ப்‌ பாய்களில்‌ தூங்குவார்கள்‌. 

பாய்மரம்‌. Pine. ஏசா 417 0013. ஒரு 
மாதிரி தேவதாரு விருக்ஷம்‌. 

பாய்ச்சல்‌. ஸ்எ. உபா 111? சல 651? 
ஏசா 581 எசே 177 | கொரி 36. நீர காண்க. 


“19 6 


பாரம்‌. Burden. 1. சுமை. ஏசா PA 


2. உத்தரவாதம்‌. யாத்‌ 18 22 எண்‌ 11" 
கலா 65. 

3. துக்கம்‌, கஷ்டம்‌. சங்‌ 5522 கலா 6° 
1 யோவா 59, 

4. பாவத்தின்‌ பாரம்‌. சங்‌ 884. 

5. இர்க்ககரிசனம்‌, அல்லது சன்னதம்‌. 
ஏசா 131 148 ]51 17! 19! 21 21% 22% 
231 30 ஏசே 238 நாகூ 11 அப 11 சக ௮ 
121 மல்‌ 11, 

6. கக்கல்‌ ஆக்ட்‌ கட்டளை, ஆசாரம்‌. பா 
சமான சுமை.” மத்‌ 284 லூக்‌ 1146 அப்‌ 1528, 


7. செலவு. 2 கொரி 117. 


வேத அகராதி : 


பாரம்பரியம்‌, பாரம்பரை 


பாரம்பரியம்‌, பாரம்பரை. Tradition. 
மத்‌ 159-6 மாற்‌ ய்ய கலா 18 கொலோ ன்‌ 
(முறைமை. 2 தெச 215 36, . 

யூதர்கள்‌ வேதத்தில்‌ எழுதப்பட்ட த்‌ 
ணங்களைத்தவிர யேகோவா மோசேக்கு. 
அநெக பாரம்பரைப்‌ பிரமாணங்களைக்‌ கொ 
டுத்தாரென்றும்‌, மோசே அந்தப்‌ பிரமாணங்‌ 
களை ஆரோன்‌ முசலியவர்களுக்குக்‌ கொடுத்‌ 
தானென்றும்‌, அவர்கள்‌ அவைகளை மூப்பர்‌. 
களுக்கும்‌ மூப்பர்கள்‌ இர்க்கதரிசிகளுக்கும்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ மற்றவர்களுக்கும்‌ ஒலிவடி 
வாய்க்‌ கொடுத்தார்களென்றும்‌ சொல்லுவார்‌ 
கள்‌. மேலும்‌ இத ஒலிவேதம்‌ வரிவேசத்‌ 
திற்கு உரை என்பார்கள்‌. ஆயினும்‌ இக்‌ 
சப பாரம்பரைப்‌ பிரமாணங்கள்‌ வேதபாரகர்‌ 
களால்‌ உண்டாயின எனபது மெய்‌, தர்க்‌ 
தம்‌, தலழத்‌ காண்க. 

பாரா. காகா. பென்பமீன்‌ கோத்த 
ரத்தின நாட்டிலுள்ள ஓர்‌ ஊர்‌. யோசு 1899, 

பாராக்‌. வல. [மின்‌ யின்னல்‌.] ரப்‌ 
சலி கோத்திரச்கானாகிய பாராக்கும்‌, செ 
பொராளும்‌ கானானியர்களை ஜெயித்து, வட 
இஸ்ரவேலரை இரட்டித்தார்கள்‌. இவன்‌ 
தெபொராள்‌ சொன்ன புத்திமதியினால்‌ ஜெ 
யம்‌ ௮டைந்ததைத்‌ தவிர இவனைப்பற்றி 
வேறொன்றும்‌ தெரியாது. இர்சச்‌ சரித்தி 
ரம்‌ நியா 4, 5-ம்‌ அதிகாரங்களில்‌ விவரமாய்‌ 
எழுதப்பட்டிருக்றெது. புதிய ஏற்பாட்டில்‌ 
இவன்‌ பெயர்‌ எபி 1 9-ல்‌ கண்டிருக்கிறது. 


பாராய்‌. Pகaral, 2 சாமு 225, நா 
ராய்‌ காண்க. 
பாரான்‌. Baarah. | நாளா 88, 


பாரான்‌ வனுந்தாம்‌. The Wilderness 
of Paran. [₹ சதந்தரம்‌.] பலெஸ்தீனா தே 
சத்துக்கு” தெற்கிலுள்ள ஒரு மலைநாடு, 
இது சீனாய்‌ மலைநாடுவரைக்கும்‌ எட்டினது,. 
இதெல்லாம்‌ கல்பூமியும்‌ மணற்தரையுமாயிரு 
க்கிறது. இதற்குள்‌ சீன்வனாந்தசம்‌ சேர்ந்திரு 
ந்தது. எபெதிவிருர்‌த செல்லும்‌ வழி இதைக்‌ 
சடந்துபோகிறது. ஆனதினால்‌ இர்காள்மட்‌ 
டும்‌ இதற்கு “அலைந்து திரிறெதின்‌ வனாந்த 
ரம்‌ என்று பெயர்‌. “எல்பாரான்‌? என்ப 
தற்கு “பாரான்‌ வனாந்தரத்திலுள்ள கர்வாவி 
மரம்‌? என்பது அர்த்தம்‌. ஆதி 146, அரே 
ரும்‌ இஸ்மவேலும்‌ இதில்‌ வாசம்‌ செய்தார்‌ 
கள்‌. ஆதி 21! இஸ்ரவேலர்‌ இதில்‌ 38 
வருஷம்‌ சஞ்சரித்தார்கள்‌. எண்‌ 1013 1215 
139-26 உபா 11, தாலீது இதில்‌ லெகாலம்‌ 
இருந்தான்‌. | சாமு 251. இதின்‌ மூலமாய்‌ 
ஆசாத்‌ எப்துக்குப்‌ போனான்‌. இரா 
11, “பாரான்‌ மலை.” உபா 332 ஆப 39, 


( 589 ) 


பாரியா 

பாரியா. ோக௩. 1 காளா 322, 
பாதக்‌. இவய. [ஆசீர்வதிச்சபபட்ட 
வன்‌.] 


1. நேரியாவின்‌ மகன்‌. எரேமியா தீர்க்க 
தரிசி ஜனங்களுக்கும்‌ ராஜாவுக்கும்‌ புத்தி 
போதனை கொடுக்கும்‌ காலத்திலும்‌, பாபி 
லோனியர்‌ எருசலேமை முற்திக்கைபோடம்‌ 
காலத்திலும்‌, அதற்குப்‌ பிந்திய ல வருஷப்‌ 
களிலும்‌, இவன்‌ எசேமியாவுக்குத்‌ தோழ 
னும்‌ சீஷனுமாயிருந்து இருபது வருஷக்‌ 
காலம்‌ அந்தத்‌ திர்க்கதரிசிக்குப்‌ பணிவிடை 
செய்து அவன்‌ கூறின திர்க்கதரிசனங்களை 
எழுதினான்‌. எரே 3212-14 36 அதி, 439-6 35 
அதி. எரேமியா காண்க. 

2. எருசலேமின்‌ மதில்களைக்‌ கட்டினவர்‌ 
களில்‌ ஒருவன்‌. பெகே 320, 

3 உடன்படிக்கைக்கு முத்திரை போட்‌ 
டவன. நெகே 104. 

4. ஓர்‌ யூதன்‌. கெகே 11, 

பாரக்கன்‌ ஆகமம்‌. The Book of 
Baruch. 

எசேமியாவின்‌ சீஷனாயெ பாருக்‌ தள்ளு 
படி ஆகமத்திலுள்ள இந்தப்‌ புஸ்தகத்தை 
எழுதினான்‌ என்று அதன்‌ முகவுரையில்‌ 
சொல்லியிருந்தாலும்‌, அவன்தான்‌ அதை 
எழுதினான்‌ என்பதற்கு அத்தாட்சி இல்லை. 
பாபிலோன்‌ சிறையிருப்பில்‌ எபிரெய பா 
ஷை பேசுநறெ யூதர்களுக்குக்‌ இரேக்கு பா 
ஷையில்‌ ஒரு நூல்‌ எழுதுவதினால்‌ பிரயோ 
ஜனம்‌ என்ன? ஆதலால்‌ நமக்குத்‌ தெரி 
யாத ஆக்கயோனாலே ஏறக்குறைய கிமு. 
320-ம்‌ னில்‌ இது எழுதப்பட்டது என்று 
வேசசாஸ்திரிகள்‌ நினைக்கிறார்கள்‌. 

இதில்‌ அடங்கெ ஆறு அதிகாரங்களில்‌ 
இதன்‌ ஆச்கயோன்‌ யூதர்களுடைய மனதில்‌ 
நம்பிக்கையையும்‌ சாந்கத்தையும்‌ உண்டாக்‌ 
கும்படி, அவர்கள்‌ சீக்கரம்‌ தங்கள்‌ ஜென்ம 
தேசச்துக்குத்‌ திரும்பிப்‌ போவார்கள்‌ என்‌ 
அம்‌; அவாகள்‌ பாபிலோனிய விச்சரகாசாத 
னையை ஒழித்துவிடவேண்டும்‌ என்றும்‌; 
இஸ்ரவேலுக்கு மறுபடியும்‌ மேன்மை வரும்‌ 
என்றும்‌ சொல்லி, பார்சிய சக்கரவர்த்தியின்‌ 
அதிகாரத்துக்குள்ளான யூதர்கள்‌ யேகோவா 
வின்பேரிலே பக்திவைத்து ஸ்திரமாயிருக்‌ 
கும்படி. ஆறுதலான புத்திமதிகளைக்‌ கொடுக்‌ 
கிறான்‌. 

இந்த நூலின்‌ ஆறாம்‌ அதிகாரத்துக்கு 
“எரேமியா தீர்க்கதரிசி எழுதின நிருபம்‌” 
என்னும்‌ பெயர்‌ உண்டு. ஆனாலும்‌ இதில்‌ 
பிற்காலத்திலுள்ள யூதர்களுக்கு அருமை 


வேத அகராதி 


பாரேஸ்‌ 


யான நற்போதனை அதிகமாயிருர்தாலும்‌, 
எரேயியா தீர்க்கசரிசி இதை எழுதினான்‌ 
என்று நம்புறதற்கு இடம்‌ இல்லை. 


பாரோஸ்‌. Perez, Phares. [வெடித்து 
மீறி வருறெது.] 
தா தாமார்‌ என்பவர்களின்‌ மகன்‌. 


ஆதி 362, பேரேரியர்‌ இவனுடைய சந்ததி 
யார்‌. எண்‌ 2620 (பேரேசியர்‌ வேறே பெரி 
சியர்‌ வேறே.). ஆதி 4013 ரூத்‌ 412. தாவீது 
இந்தக்‌ குடும்பத்சைச்‌ ர்களின்‌. ரூத்‌ 49 
| காளா 24 கெகே 114 மத்‌ 1 லூக்‌ 95, 


பாரேத்‌. 8௧௭௦௦. நமக்குத்‌ தெரியாத 
ஜர்‌ இடம்‌, ஆதி 10%, 
பாரை. “கார.” எபிரெய பதம்‌ ஒரு 


விதமான சட்டப்பாரையைக்‌ குறிக்கிறது. 
“இருப்புப்‌ பாரை). 2 சாமு 1941 | நாளா 
208. இந்த வாக்கியத்தின்‌ அர்த்தம்‌ என்ன 
வென்றால்‌: சாவீது அம்மோன்‌ புத்திரர்களை 
ஜெயித்து. அவர்களை அடிமைகளாக்கி, அவ 
ர்கள்‌ கஷ்டமான வேலை செய்யும்படி செய்‌ 
தான என்பது. 

பாரோஷ. ஒParosh. 
ருநதுவந்க ஒரு குடும்பம்‌. 
நெகே ;2 1074, 

பார்க்கீறது. 1௦௦. 

[“பார்க்கிறது” என்னும்‌ பதம்‌ பல வசனங்‌ 
களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. சிலவற்றை 
மாத்திரம்‌ காட்டுகிறதற்கு நமக்கு இடம்‌ 
உண்டு.] ஆதி 613815 ($5 லேவி 183 நியா 614 
யோபு 2524 சங்‌ 3319 நீதி 2331 பிர 571 ஏசா 
3380 50 அப 113 மத்‌ 598 லூச்‌ 9 யோவா 
72 132 அப்‌ 34 யாச 1 வெளி 54, 


Persians and 


சிறையிருப்பிலி 
எஸ்ரா 29 6 


பாரசியநம்‌ மேத்யநம்‌. 
Medes. 

இந்தியா சேசத்துக்கு வம்ச ஆரியரும்‌ பூர்‌ 
வகாலத்தில்‌ பார்சியா சேசத்துக்குச்‌ சென்ற 
இராணியர்களும்‌ முதலிலே ஒரே ஜாதியா 
சாய்‌ இருந்தார்கள்‌. ஏறக்குறைய இ-மு. 
இருபதாம்‌ நூற்றாண்டிலே ஆரியர்கள்‌ இக்தி 
யா தேசத்தில்‌ பிரவேசித்தபோது இரானி 
யர்‌ இக்தியாவுக்கு வடமேற்கிலுள்ள தர்க்க 
ஸ்தானம்‌ என்னும்‌ மாட்டில்‌ இருந்தார்கள்‌. 
பிந்தின நூற்றாண்கெளில்‌ இரானியர்களில்‌ 
அசேகர்‌ இருபிரிவாகத்‌ தாங்கள்‌ இருக்ச அத்‌ 
தேசத்தை விட்டார்கள்‌. அவர்களில்‌ பாதி 
பெயர்கள்‌ கஸ்பிய ஈடலின்‌ தென்சரையி 
லுள்ள நாடுகளில்‌ பிரவேடத்தார்கள்‌. இவர்‌ 
களுக்கு “மேதியர்‌' என்று பெயர்‌. அந்தச்‌ 
தேசங்களுக்குத்‌ தெற்கே பார்சியா குடாக்‌ 
கடலின்‌ £ழ்கரையிலுள்ள மாடுகளில்‌ குடி 


( 590) 


பார்சியரும்‌ மேதியரும்‌ 


யேறின மற்றப்‌ பாதிப்பேருக்கு *பார்சியர்‌' 
என்று பெயர்‌. மேதியர்‌ முதலிலே பார்தி 
யமை ஜெயித்து அவர்களைக்‌ இழ்ப்படுத்தி 
வந்தார்கள்‌, அப்பொழுது மேதியர்களுடைய 
ராஜ்யம்‌ அசீரியருடைய ராஜ்யத்தின்‌ எல்லை 
வரைக்கும்‌ எட்டினகாலத்தில்‌ அசீரியா ரா 
ஜாக்களாகிய திகிலாச்பிலேசரும்‌ சர்கோ 
னும்‌ இவர்களோடே யுத்தம்பண்ணி இ-மு. 
72 1-ணா இவர்களில்‌ அநேகரைச்‌ சிறையாக 
இச்‌ சமாரியா நாட்டிலே குடியேற்றினார்கள்‌. 
2 இரா 176 1511. இதற்குப்பின்பு மேதியர்‌ 
அசீரியரை ஜெயித்து இ-மு. 607-ணா 
பாபிலோனியரோடு உடன்படிக்கை பண்‌ 
ணி, அ£ீரியருடைய முக்கிய பட்டணமா 
இய நினிவே நகரையும்‌, அசீரியா ராஜ்யத்‌ 
தையும்‌ அழிச்சார்கள்‌, பிறகு மேதியர்கள்‌ 
சன்ன ஆசியாவிலே சில நாடுகளை ஜெயித்‌ 
தார்கள்‌. அக்காலத்தில்‌ பார்சியர்களுக்கு 
ராஜாவாயிருக்த கோரேஸ்‌ மேதியரை ஜெ 
யித்து டெமு. 550-ணாு தனது பார்சிய ரா 
ஜாங்கச்தை ஸ்தாபித்தான்‌. இ-மு. 545-ஸஷ்‌ 
சின்ன ஆசியா முழுவதையும்‌ ஜெயிச்து, 
பிறகு பாபிலோன்‌ சாஜ்யச்துக்கு விரோத 
மாய்ப்‌ படையெடுத்து, மு. 549-ணா பாபி 
லோன்‌ பட்டணத்சையும்‌ பிடித்தான்‌. அசற்‌ 
குப்பிறகு பாபிலோன்‌ பட்டணம்‌ பார்சிய 
ராஜா௩கத்து முக்கிய பட்டணங்களில்‌ ஒன்‌ 
ராய்‌ இருந்தது. ஆசீரியர்களைப்போல்‌ பார்‌ 
சியர்‌ கொடூரமானவர்கள்‌ அல்லாததினாலே, 
பாரசீக அதிசாரச்துக்குக்‌ €ழ்ப்பட்டிருந்த 
ஜனங்கள்‌ யாவரும்‌ பெரும்பாலும்‌ சுகமாய்‌ 
வாழ்ந்தார்கள்‌. இப்படியே பார்சியர்‌ ராஜாக்‌ 
கள்‌ யூதேயா தேசத்தையும்‌ அதிக பட்சச்‌ 
துடனே அரசாண்டு, பாபிலோன்‌ சேசத்தி 
லே சிறையிருப்பிலிருந்த யூதர்கள்‌ தங்கள்‌ 
ஜென்ம தேசத்துக்குத்‌ திரும்பப்‌ போகிற 
தற்கு உத்தரவு கொடுத்ததும்‌ அல்லாமல்‌, 
அவர்கள்‌ எருசலேம்‌ பட்டணத்தையும்‌ அதி 
லுள்ள தேவாலயத்தையும்‌ கட்டிறதற்கு 
உதவியும்‌ செய்தார்கள்‌. 


வேதாகமத்தில்‌ “பேஇியர்‌' என்பது பொது 
வாய்‌ மேதியர்களையும்‌ பார்சியர்களையும்‌ குறிக்‌ 
கும்‌. எசா 317 212 எரே 25551 அப்‌ 29. 
ஏசாயா தீர்க்கதரிசியும்‌ எரேமியா தீர்க்க 
தரிசியும்‌ விசேஷமாய்ப்‌ பார்சிய ராஜயத்‌ 
தைக்குறித்துச்‌ தீர்ச்சசரிசனங்களைச்‌ சொல்‌ 
லியிருக்கிறார்கள்‌. ஏசா 18, 14, 21, 41, 
44-47 அதி, எரே 50, 51 அதி. எஸ்ற, நே 
கேமியா காண்க. 


பார்சிய ராஜாக்களில்‌ பழைய எற்பாட்‌ 
டில்‌ சொல்லப்பட்டவாகள்‌. 


வேத அகராதி. 


 பார்த்தர்‌ 


(1) சரியு 8ஸ்தாஸ்பிஸ்‌, மு. 521-485. 

(11) இவன்‌ மகனாகிய முதலாம்‌ சர்ச்சே 
எஸ்தர்‌ ஆகமத்தில்‌ சொல்லப்பட்ட ஆகாஸ்‌ 
வேரு. ழு. 485-105, 

(111) முதலாம்‌ அர்ச்சசஷ்டா. எஸ்றா 7-ம்‌ 
அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்டவன்‌. இ-மு. 
105-121. அர்ததசஷடா, தரியு காண்ச. 

பயித்தா. Pகாthians, இ-மு. மூன்றாம்‌ 
நூற்றாண்டில்‌ சரிய ராஜாக்கள்‌ பார்௫ியொ 
சேசச்தில்‌ அரசாட்சி செய்துவந்தபோது, 
பார்த்கர்கள்‌ சிறியர்களை ஜெயித்துத்‌ துரத்தி 
ஏறக்குறைய 500 வருஷங்களாக அந்தத்‌ தே 
சத்தை ஆண்வெந்தார்கள்‌. மேதியரும்‌ பார்‌ 
சியரும்‌ பார்சியா சேசத்துக்கு வருமுன்னே 
அங்கே குடியேறின ஜனங்களில்‌ இவர்கள்‌ 
ஒரு ஜாதி. அப்‌ டி 

பார்வை. 81சார்‌. காட்சி, ஆதி 20 
நியா -! | சாமு 19172 இரா 318 யோபு 1515 
2௦5 சங்‌ 7214 மத்‌ 118 2054 மாற்‌ 10?) லூக்‌ 418 
164 யோவா 9! அப்‌ 99, 


பார்வோன்‌. Pharaoh. 
ண்க. 

பாலகன்‌. 010. ஏசா 9, கன்னிகை, 
கடம்பம்‌, தழந்தை காண்க. 

பாலா. Baalah. 

1. 1 காளா 18: யோசு 15 9:10, தீரியாத்‌ 
யாரீம்‌ காண்க. 


எகிப்து கா 


2. எக்ரோனுக்கும்‌ யாப்னியேலுக்கும்‌ 
கடுவிவிருக்கும்‌ ஒர்‌ மலை. யோசு 151, 

3. யோசு |55. இதுவும்‌ 
(1 காளா 4”) ஒன்றாயிருக்கலாம. 

4. சிமியோன்‌ கோத்திரத்தின்‌ 


லுள்ள ஓர்‌ ஊர்‌. யோசு 198, 


பில்லாவும்‌ 
நாட்டி 


பாலாக. ஒBaalak. [பாழாச்னெவன்‌,] 
பிலேயாமை அழைத்த மோவாபின ராஜா. 
எண்‌ 22-24 அதி. பிலேயாம்‌ காண்க, 

பாலாக. Baalath. 

1, யோசு 1944, 

2. 1 இரா 9182 நாளா 55, 


பாலாத்சோர்‌. Baal 11௧2௦. எப்பிசா 
யீமுக்கும்‌ பெத்தேலுக்கும்‌ வடக்கேயிருக்‌ 
கும்‌ ஒரு மலை. 2 சாமு 18%, 

பாலாத்பேயர்‌. Baalath Beer. [கிண 
ந்றின்‌ நாயி.] யோசு 198. அதின்‌ பழபெ 


யர்‌ (பாகால்‌. 1 நாளா 433, 


பாலா மலை. MKM௦பறt Baalah. யோச 


1511, 


பாலால்‌. ஐவ. நெசே 44, 


(591) 


ப பாலில்‌ த்‌ 


பாலிஸ்‌. 8௨௨௨. கேபுகாத்கேச்சார்‌ பிடித்த 


- ஒரு ராஜா. எசே 4074, 
| பாலை-யூதா. Baale-Judah. = பாலா 
(1). 2 சாமு 65. 
பால்‌. Milk. 


1. பசு முதலிய மிருகங்களின்‌ பால்‌. 
ஆதி 157 யாத்‌ 38 உபா 14 3274 யோபு 1010 
நீது 2727 3088 1 கொரி 97, 

2, தாயின்‌ பால்‌. ஏசா 289, 

3. வேதநூல்‌. 1 கொரி 32 
1 பேது 25. 

4. இன்பம்‌. உன்‌. பா 411, 


எபி 513 


5. நன்மை. ஏசா 551, 
பால்கட்டி. Cheese. 1 சாமு 1713 2 சாமு 
2029, 


பாவ அறிக்கை. Confession of Sin. 


1. பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்‌ 
டிலே மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ ஒவ்வொ 
ருவனும்‌ தானசெய்த பாவங்களுக்காக பாவ 
அறிக்கை செய்வத அவரியம்‌ என்றும்‌, 
ஜனங்கள்‌ தாங்கள்‌ பொதுவாய்ச்‌ செய்த பா 
வங்களுக்காக எகமாய்ப்‌ பாவ அறிக்கை 
இடவேண்டும்‌ என்றும்‌ சொல்லப்பட்டிருக்‌ 
இறது. லேவி 4! 1621 2640, பாவ அறிக்‌ 
கை இல்லாவிட்டால்‌ பாவ மன்னிப்பும்‌ 
இல்லை. “பாவ அறிக்கையைப்பற்றிய கிருஷ்‌ 
டாந்தங்கள்‌ அநேகம்‌ உண்டு. எஸ்றா 10! 
நெகே 16 சங்‌ 257 325 51? சாணி 9 நீதி 9813, 
பாவநிவி£த்தி செய்யும்நாள்‌ காண்க. 

1]. புதிய ஏற்பாடு, புதிய எஏற்பாட்‌ 
டில்‌ பாவ அறிக்கையைப்பற்றிய போதனை. 

4. கடவுளுக்குமுன்‌ பாவ அறிக்கை செய்‌ 
வது அவசியம்‌. மத்‌41 மாற்‌ 15 லூக்‌ 1129 
1517 1570 2447 | யோவா 19, இயேசு 
இறிஸ்து மனுஷர்கள்‌ தாங்கள்‌ செய்ச பாவத்‌ 
'தைக்‌ குறித்துக்‌ கடவுளுக்கு முன்பாகப்‌ 
பாவ அறிக்கை (செய்யவேண்டும்‌ என்று பல 
தடவை சொல்லியும்‌, தாம்‌ தேவகுமாரனா 
யிருந்து ஒருபோதும்‌ தமக்காகப்‌ பாவ அறிக்‌ 
கை செய்யவேயில்லை. 

ம்‌. ஒருவனுக்கு காம்‌ தீமை செய்தி 
ருந்தால்‌, செய்க குற்றத்தைப்பற்றி அவன்‌ 
முன்‌ பாவ அறிக்கை செய்யவேண்டும்‌. 
மத்‌ 553 லூக்‌ 174 யாக்‌ 515, பரி. யாக்கோபு 
இறிஸ்தவர்கள்‌ தாங்கள்‌ செய்த பாவங்களை 
ஒருவருக்கொருவர்‌ அறிக்கை செய்யவேண்‌ 
டியதைப்பற்றிப்‌ பேசுகிறான்‌. யாக்‌ 516, 

பிற்காலத்தில்‌ ஒரிகேன்‌ (07187) என்‌ 
னும்‌ மகா வேதசாஸ்திரி, வியாதியஸ்தன்‌ 


வேத அகராதி 


பாவசங்‌8ர்த்தனம்‌ 


ஒருவன்‌ தனது உடற்குறைகளை வைத்திய | 

டம்‌ எப்படிச்‌ சொல்லுவானே, அப்படி 
யே பாவத்தினால்‌ காயப்பட்ட ஒருவனும்‌ 
தனக்கு ஈல்ல புத்திபோதனைகளைக்‌ கொடுக்‌ 
கக்கூடிய ஒருவணிடத்தில்‌ போய்‌, பாவ 
அறிக்கை செய்யவேண்டும்‌ என்று புத்திமதி 
சொல்லுஇருன்‌. 

மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ கொலை, விக்கிர 
காராதனை, விபசாரம்‌ என்னும்‌ மூன்று பா 
வங்களுக்கும்‌ உட்பட்டவன்‌ சபைக்கு முன்‌ 
பாக பாவஅறிக்கை செய்து தண்டிக்கப்பட 
வேண்டும்‌ என்பதும்‌, கண்காணிமார்‌ அவ 
னுக்குப்‌ பாவ்மன்ணிப்பைக்‌ கொடுக்குமட்‌ 
டும்‌ அவன்‌ திருச்சபையினின்று அப்புறப்‌ 
படுத்தப்படவேண்டும்‌ என்பதும்‌ வழக்கம்‌. 


பி. 440-401 பாப்புவாயிருந்த முத 
லாம்‌ லேயோ என்பவன்‌ சபைக்கு மூன்‌ 
பாகப்‌ பாவ அறிக்கை செய்யும்‌ முறை 
மைக்குப்‌ பதிலாக, குருவானவரிடச்தில்‌ 
பாவ அறிக்கை செய்யும்‌ முறைமையை 
ஸ்தாபித்சான்‌. ஆனால்‌ முதலிலே பெரிய 
பாவங்களைப்பற்றிமாத்திரம்‌ இவ்விதமாய்ப்‌ 
பாவ அறிச்கையிடவேண்டியிருந்தது. இட்‌ 
தப்‌ பாவங்களைச்‌ செய்தவர்களைத்‌ திருச்‌ 
சபையிலிருந்து அரச்துவதற்கு அந்தக்‌ கா 
லம்வரையில்‌ சபைக்கு அதிகாரம்‌ இரும்‌ 
தது. யோவா 2022-28 மத்‌ 169 1818, பிறகு 
சபையின்‌ அதிகாரம்‌ குருமார்‌ கைவசம்‌ 
மாறிற்று. படிப்படியாக சபையார்‌ மகாப்‌ 
பாதகங்கள்மாத்திரம்‌ அல்ல, தாங்கள்‌ செய்த 
சகல பாவங்களையும்‌ குற்றங்களையும்‌ அறிக்‌ 
கை செய்யவேண்மெ எனறு குருமார்‌ கட்‌ 
டாயப்படுத்திவந்தார்கள்‌. பிற்காலத்தில்‌ 
ரோமான்கத்தோலிக்க சபையானது இறிஸ்‌ 
தவர்கள்‌ யாவரும்‌ வருஷக்தோறும்‌ தாங்‌ 
கள்‌ செய்த குற்றங்களையும்‌ மனதில்‌ 
பாவனைசெய்ச பாவங்களையும்‌ குருவான 
வருக்கு அறிக்கையிவெது அவசியம்‌ என்‌ 
அம்‌, ஒருவன்‌ தான்‌ செய்த குற்றச்தைப்‌ 
பற்றி மனஸ்தாபப்பட்டு இணி அப்பாவங்‌ 
களைச்‌ செய்யாதிருக்க விரும்பினால்‌, ௮வை 
களை மன்னிக்கிறசற்குக்‌ குருமாருக்கு அதி 
சாரம்‌ உண்டு என்றும்‌, எற்பாடு செய்திருக்‌ 
கிறது. மற்றக்‌ கிறிஸ்தவ சபைகளில்‌ குரு 
மாரிடத்தில்‌ பாவ அறிக்கை செய்வது கட்‌ 
டாயம்‌ அலல, 

பாவ சங்கீர்த்தனம்‌. Aபரicபயlar Con- 
fession. பாவ அறிக்கையை ரோமசபை 
யார்‌ “பாவ சங்கீர்த்தனம்‌” என்கிறார்கள்‌. 
(தமிழ்‌ அகராதியில்‌ இந்த மொழிக்கு இந்த 
அர்த்தம்‌ சொல்லப்படவில்லை.) அவர்‌ 


( 592 ) 


பாவ நிவாண பலி 


கள்‌ குருவினிடத்தில்‌ பாவங்களை அறிக்‌ 
சையிட்டால்‌, குருவானவன்‌ பாவங்களை 
மன்னிப்பான்‌ என்கிறார்கள்‌. பரி. யாகச்‌ 
கோபும்‌ விசேஷமாய்க்‌ குருவினிடத்தி 
லல்ல, ஒருவர்‌ மற்றொருவருக்குப்‌ பாவங்‌ 
களை அறிக்கையிடுங்கள்‌ என்றான்‌ என்‌ 
பது மெய்‌. யாக்‌ 516, ஆனால்‌ ஆண்க 
ளும்‌ பெண்களும்‌ ஒரு குருவானவரிடத்‌ 
இல்‌ தாங்கள்‌ செய்த பாவங்களையும்‌ தங்கள்‌ 
மனதிலுள்ள ஆசைகளையும்‌ .இரகயெமாய்த்‌ 
தெரிவிப்பது ஈலமா? ஈல்லதல்ல, என்று 
நமக்குத்‌ தோன்றுகிறது. மேலும்‌ வேதவச 
னத்தில்‌ இதற்குக்‌ கட்டளையில்லை. பாவங்‌ 
களை மன்னிக்கறெது கடவுளுக்கே உரியது. 
சங்‌ 325 ஏசா 43 556 எரே 9913 மத்‌ 1158 
மாற்‌ 27, போதகர்கள்‌ இக்காலத்தில்‌ மனி 
தர்கள்‌ தங்கள்‌ பாவங்களைவிட்டு மெய்யாய்க்‌ 
குணப்பட்டு இயேசுகிறிஸ்துவை விசுவா 
சத்தாலொழிய அவர்களுக்கு பாவ மன்னிப்‌ 
பில்லை என்று சொல்லக்கூடும்‌. ஆயினும்‌ 
போதகர்கள்‌ மனிதர்களுடைய பாவங்களை 
நாங்கள்‌ மனனிக்கக்கூமெ என்று துணிந்த 
சொல்ல இடமில்லை. 

பாவ நீவாரண பலி. 8/ஈ offerings. 
யாத்‌ 2914 3010 சங்‌ 408 லேவி 43 56 617737 
91 1016 196 1413 1515 165717 எண்‌ 6, 7,8, 
15, 28 அதி. எசே 4099 4918 4319-95 447 
41755 4690, பலிகள்‌ காண்க. 

பாவ நீவாணம்‌. Atonement. 

பாவத்தின்‌ சன்மையைக்குறித்து வேதம்‌ 
போதிக்றெதை அறிய தீமை, பாவம்‌ காண்க. 
பாவம்‌ உண்டென்று உலகத்திலுள்ள மனு 
ஹர்‌ யாவரும்‌ ஒத்துக்கொள்வார்கள்‌. ஆத 
லால்‌ நாம்‌ எங்கே பார்த்தாலும்‌ மனுஷர்‌ புண்‌ 
ணியக்‌ இரியைசளினாலாவது, பலியினாலா 
வது பாவ பணம செல்வத்து பிசயாசப்‌ 
படுவதைப்‌ பார்க்கிறோம்‌. பலியின்மூல 
மாய்ப்‌ பாவம்‌ போகும்‌ என்ற நம்பிக்கை 
புறமதஸ்தருக்குள்‌ அபூர்வம்‌ என்றும்‌, இஸ்ர 
வேலருக்குள்‌ சாதாரணம்‌ என்றும்‌ நாம்‌ 
பார்த்திருக்கறோம்‌. பலி காண்க. புதிய 
ஏற்பாட்டின்‌ போதனையை நாம்‌ ஒரே வாக்‌ 
இயத்தில்‌ அடக்கிவைக்கச்‌ கூடுமானால்‌ ௮து 
இயேசுகிறிஸ்து தம்மையே பாவ நிவாரண 
பலியாக கொடுத்ததனால்‌ சர்வலோகச்தின்‌ 
பாலங்களை நிவிர்த்திசெய்கறார்‌ என்பதே 
என்று நாம்‌ சொல்லலாம்‌. இதுவே புதிய ஏற்‌ 
பாட்டின்‌ போதனை என்று நாம்‌ முதலாவது 
காண்பித்து அப்புறம்‌ இந்தப்‌ போதனை நியா 
யம்‌ என்றும்‌ சர்வலோகத்தாருடைய வாஞ்‌ 
சையையும்‌ திறாப்தியாக்கக்‌ கூடியது என்‌ 
றும்‌ காண்பிச்கப்‌ பிரயாசப்படுவோம்‌. 


வேத அகராதி 


பாவ நிவாரணம்‌ 


1. புதிய ஏற்பாட்டின்‌ போதனை... . 

1. இயேசுகிறிஸ்துவின்‌ போதனை 
(1) முதல்‌ மூன்று சவிசேஷங்களில்‌ தோன்‌ 
லுறெபடி . இயேசுிறிஸ்து தமது மா. 
ணத்தை முந்தி அறிந்துகொண்டு தமத 
ஊழியத்தின்‌ முதல்‌ அல்லது இரண்டாம்‌ 
வருஷத்தில்‌ அசைக்குறித்துச்‌ குறிப்பாய்ப்‌ 
பேசச்‌ தொடங்கினார்‌. மாற்‌ 290, பிலிப்புச்‌ 
செசரியாவண்டை பேதுரு அவரை அறிக்‌ 
கையிட்ட நாள்முதல்‌ இயேசு தாம்‌ மரிக்கப்‌ 
போடுற சங்கதியைச்‌ தெளிவாக காண்பித்‌ . 
தார்‌. மாற்‌ 831 919.9), அப்புறம்‌ தமது மர 
ணம்‌ மனுஷருடைய ஜீவனை மீட்கும்‌ என்று 
அவர்‌ போதித்து இவ்விதமாய்‌ அதன்‌ கோக்‌ 
கத்தைக்‌ குறித்துக்‌ குறிப்பாச பேசனார்‌. 
மாறி 104, கடைசி இசாப்போஜனத்தில்‌ 
தமது இரத்தம புதிய உடன்‌ படிக்கைக்குரிய 
தென்று சொன்னார்‌. மத்‌ 2068 (யாத்‌ 24, 
எரே 31434 காண்க). அதே சமயத்தில்‌ 
எசா 5-ல்‌ சொன்ன அக்ரெமக்காரரில்‌ 
ஒருவனாக தாம்‌ எண்ணப்பட்டார்‌ எனறு 
சொல்லப்பட்டிருப்பத தமக்கே உரியதெ 
ன்று சொன்னார்‌. லூக்‌ 2297, இயேசு உயி 
சோடெழுந்தபின்‌ நர்க்கதரிசிகளுடைய வார்‌ 
தீதைகள்‌ தமது மரணத்தின்மூலமாய்‌ நிறை 
வேறிற்றெனறு காண்பித்தார்‌. லூக்‌ 2.426-97.46, 

(2) யோவான்‌ எழுதின சவிசேஷத்திலும்‌ 
அசேமாதிரியாக முதலாவது குறிப்புகளும்‌ 
(219 314 651-8 875) அப்புறம்‌ தெளிவான 
போதனையும்‌ (10!! 1954 1513) தோன்றுகின்‌ 
றன. 

2. அப்போஸ்தலருடைய போதனை. 


(1) பேதுரு பெந்தெகொஸ்தே என்னும்‌ 
ராளில்‌ செய்த பிரசங்கத்தில்‌ இயேசுவின்‌ 
மரணம்‌ தேவன்‌ நிர்ணயிச்திருந்த ஆலோ 
சனையின்படி. ஈடந்ததென்று சொன்னான்‌. 
அப்‌ 29, அப்புறம்‌ அவருடைய மரணம்‌ . 
நிர்க்கதரிகெளுடைய முன்‌ அறிவிப்பின்‌ 
படி நடந்தது என்றும்‌ (அப்‌ 318), பாடு 
பட்ட கிறிஸ்துவின்‌ மூலமாய்ப்‌ பாவங்கள்‌ 
நிவிர்த்தி செய்யப்படுமென்றும்‌ சொன்னான்‌. 
அப்‌ 32, அப்படியே தன்‌ முதல்‌ நிருபத்தில்‌ 
இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ தெளிக்சப்ப 
வதைப்பற்றிப்‌ பேசுகிறான்‌. 1பேது 13 (யாத்‌ 
24 காண்க,). அரந்நிருபத்தை வாசிப்பவர்கள்‌ 
தங்கள்‌ வீணான ஈடச்தையிலிருந்து கிறிஸ்‌ த 
வின்‌ இரத்தத்தினால்‌ மீட்கப்பவொர்கள்‌ என்‌ 
றும்‌ (1 பேது 1119), இறிஸ்து பாடுபடுவதில்‌ . 
நமக்கு மாதிரியைப்‌ பின்வைத்தசோடுகூட 
நம்முடைய பாவங்களையும்‌ சுமந்தார்‌ என்றும்‌ 
சொல்லுறான்‌. 1 பேது 2913 (லேவி 51 


75 ( 593 ) 


பாவ நிவாரணம்‌ 


எண்‌ 1434 சாண்க) ௮நீதியுள்ளவர்களுச்குப்‌ 
பதிலாக இறிஸ்து பாபெட்டார்‌ என்றும்‌ 
சொல்லுகருன்‌. | பேது 878, 

(2) பவுல்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட 
இயேசுறிஸ்துவைப்‌ பிரசங்பெபதே தன்‌ 
பிரதான வேலை என்று எண்ணினான்‌. 
1 கொரி 22. ஒருவன்‌ வந்து வேறொரு சுவி 
சேஷத்தைப்‌ பிரசங்கித்தால்‌ அவன்‌ சபிக்கப்‌ 
பட்டவனா யிருக்கக்கடவன்‌ என்று சொல்லு 
கிறான்‌. கலா 14, இங்கு முக்கியமான வச 
னங்களைமாத்திரம்‌ காண்பிக்கும்படி இடம்‌ 
உண்டு, இவைகளை நாம்‌ கூடியமட்டும்‌ 
அவன்‌ எழுதிய காலக்ெமப்படி சொல்லு 
வோம்‌. 

இறிஸ்து நமக்காக மரித்தாரே எனறு 
பவுல்‌ சொல்லுகிறான்‌. 1 தெச 5) கலா 
991_ல்‌ இறிஸ்தவ ஜீவியம்‌ இறிஸ்‌.து தமது 
மரணத்தின்‌ மூலமாய்க்‌ காண்பித்த அன்‌ 
புக்கு ஈன்றியறிதலான வியம்‌ என்று 
சொல்லுகிறான்‌. கலா 54 64 காண்க. மனு 
ஷர்‌ மீறின நியாயப்பிரமாணத்தினால்‌ வரும்‌ 
சாபத்திற்கு அவர்களை நீங்கலாக்கி மீட்டுக்‌ 
கொள்ளும்படி. இறிஸ்து வந்தார்‌ என்று 
சொல்லுகிறான்‌. கலா 313. 1 கொரி 6? 1 
என்னும்‌ வசனங்களின்‌ மூலமாய்‌ இரட்சிப்பு 
ஒரு அற்பகாரியமல்ல என்று அறிவோம்‌. 
1 கொரி 5-ல்‌ இறிஸ்துவின்‌ மரணம்‌ பஸ்‌ 
காவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கறது. 2 கொரி 
த13-21_ல்‌ அவர்‌ பாவம்‌ (அதாவது பாவநிவா 
ரணபலி) ஆக்கப்பட்டார்‌ என்றும்‌, மனுஷர்‌ 
எல்லாரும்‌ ஒப்புரவாக்கப்பமெபடி இது 
செய்யப்பட்டது என்றும்‌ போதிக்கிறான்‌. 
சோம 3174-ல்‌ தேவனுடைய நீதி கிறிஸ்து 
வின்‌ மரணத்தின்‌ மூலமாய்‌ வெளியாக்கப்‌ 
பட்டதென்றும்‌; ரோம 6-ம்‌ அதிகாரத்தில்‌ 
இறிஸ்து நமக்காக அடைக்க மரணத்தின்‌ 
மூலமாய்‌ நாம்‌ பாவத்திற்கு மரிக்கும்படி 
எவப்படுகிறோம்‌ என்றும சாண்பிக்கிறான்‌. 
அப்படியே சோம 8ல்‌ இறிஸ்துவின்‌ 
மசணச்இன்மூலமாய்‌ நாம்‌ ஆக்கனையிலி 
ருந்து விடுதலையாக்கபடும்போது அதே மர 
ணத்தால்‌ பாவத்தின்‌ வல்லமையிலிருர்‌ த 
விடுதலை பெறுவோம்‌ என்று சொல்லியிருக்‌ 
இறது, கொலோ 190 2135 எபே 1! 215 
] தமோ 25-6 தத்து 214 என்னும்‌ வசனங்க 
ளில்‌ பவுல்‌ இதே சத்தியச்தை வற்புறுத்தித்‌ 
இருஷ்டாந்தப்படுத்துகிறான்‌. 

(8) எபிசெயருக்கு எழுதின நிருபத்தில்‌ 
இறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ விசேஷம்‌ பலவா 
ருக்க காண்பிக்கப்படுகறது. இந்நிருபச்தை 
எழுதினவன்‌ அந்த மரணம்‌ தேவனுடைய 


வேத அகராதி 


பாவ நிவாரணம்‌ 


இருபையை வெளிப்படுத்து றதென்றும்‌ 
(எபி 29), பாவங்களை நீச்னெசென்றும்‌ (15) 
காண்பித்து, இயேசு பிரதான அசாரியராய்த்‌ 
தேவனால்‌ நியயிக்கப்பட்டார்‌ என்றும்‌, தேவ 
னுடைய சத்தத்திற்குக்‌ €ழ்ப்படிந்து வந்தா 
சென்றும்‌ காண்பிக்கிறான்‌. கிறிஸ்துவின்‌ 
மரணம்‌ பாவத்தை நிவிர்த்திசெய்யும்‌ பலி 
என்று இர்நிருபத்தில்‌ தெளிவாய்ப்‌ போதிக்‌ 
கப்படுநறது. மோசேயின்‌ நியாயப்பிரமா 
ணச்தின்படி. பாவத்திற்காக பவி செலுத்து 
வது ஆசாரியனுடைய முக்கியமான வேலை 
என்றும்‌ கிறிஸ்து பிரதான ஆசாரியசாக 
வந்து தம்மையே ஒரே பலியாக ஒப்புக்கொ 
டுத்து மனுஷரைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌ என்‌ 
றும்‌ இந்த நிருபம்‌ காண்பிக்கிறது, எபி 1034 
மி, இர்சப்‌ பலியின்மூலமாய்ப்‌ பாவிகள்‌ தே 
வனுடைய சமுகத்தில்‌ பிரவேசிக்கும்படியாக 
சிலாக்கியம்‌ பெறுதிறார்கள்‌. 1019, இறிஸ்து 
நித்தியஆவியின்‌ மூலமாய்த்‌ கம்மை ஒப்புக்‌ 
கொடுத்தாரென்றும்‌ (914), கட்டாயமில்லாமல்‌ 
தமது சுய சித்தத்தின்படி இப்படிச்‌ செய்தா 
ரென்றும்‌ (1051) சொல்வியிருக்கிறது. 


(3) யோவான்‌ எழுதின சுவிசேஷத்தில்‌ 
தோன்றுகிற இயேசுவின்‌ சொந்த போத 
னையைப்பற்றி மேலே எழுதியிருக்கறோம்‌. 
அதுதவிர சுவிசேஷகன்‌ யோவான்ஸ்நான 
னுடைய சாட்சியைச்‌ சொல்லி (யோவா 125), 
இயேசுவின்‌ மரணத்தைப்பற்றி வெகு அட்‌ 
பமாய்‌ எழுதி, அந்த மரணமானது பழைய 
ஏற்பாட்டுத்‌ திர்க்கதரிசகளின்‌ வாக்கியஙக 
ளைப்‌ பலவாறாக நிறைவேற்றிற்றென்று 
காண்பிச்கிறான்‌. யோவா 3915-ல்‌ இரட்?ிப்‌ 
பின்‌ காரணர்‌ சேவபிதா என்றும்‌, இசட்சிப்‌ 
பின்‌ தன்மை இன்னதென்று காண்பிக்க 
ரூன்‌. முதல்‌ நிருபத்தில்‌ இயேசுவின்‌ மர 
ணச்சைக்குறித்தும்‌, அதன்‌ மூலமாய்‌ வரும்‌ 
பாவ மன்னிப்பைக்குறித்தும்‌ அடிக்கடி 
பேசுகிறான்‌. 1 யோவா | 214 219 35 ஷ!0 
56-8 காண்க. வெளிப்படுத்தின விசேஷச்‌ 
திலும்‌ அடிக்கடி இவைகளைப்பற்றிப பேசு 
இரான்‌. வெளி 156 முதலியவைகளைக்‌ 
காண்க. ஆட்டுக்குட்டி.” என்னும்‌ பெயர்‌ 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ 29 தடவை 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின்‌ 
இரத்தத்தினால்‌ அத்திசரிப்பும்‌ (71), ஆவிக்‌ 
குரிய பலனும்‌ (1211) இடைக்கும்‌ என்று 
காண்பிக்கிறான்‌. 

இத்தனை இருஷ்டார்தங்களின்‌ மூலமாய்ப்‌ 
புதிய ஏற்பாட்டின்‌ போதனையைக்‌ சாட்டப்‌ 
பிரயாசப்பட்டிருக்கறோம்‌. இத்தனை வெவ்‌ 
வேறான ஆகமங்களில்‌ இவ்வளவு ஒற்றுமை 


( 594 ) 


பாவ நிவாரணம்‌ 


இருப்பது விசேஷித்த காரியந்தான்‌. இந 
தீப்‌ போதனையில்‌ அடம்கியிருக்கும்‌ முக்கிய 
மான காரியங்களாவன, கிறிஸ்துசர்வலோகத்‌ 
தாருடைய பாவத்திற்காக மரித்தார்‌ என்ப 
தும்‌, அவருடைய மரணத்தின்‌ மூலமாய்‌ 
மனுஷருக்குப்‌ பாவமன்னிப்பும்‌ தேவனோடு 
சமாதானமும்‌, புதிய ஜீவனும்‌, உலகத்தின்‌ 
மேல்‌ ஜெயமும்‌ கிடைக்கும்‌ என்பதுமே. 
11. இந்தப்‌ போதனை நியாயமென்று காட்‌ 
டும்படியாக நாம்‌ பிரயாசப்படவேண்டும்‌. 
1. இறிஸ்து ஏன்‌ மரித்தாரென்றால்‌ அந்‌ 
தக்‌ கேள்விக்குப்‌ பல பதில்‌ சொல்லலாம்‌. 


அவர்‌ சத்துருக்களுடைய விரோதத்தின்‌ 
மூலமாய்க்‌ கொல்லபபட்டாரென்று சொல்‌ 
லலாம்‌. அவர்‌ நன்மை செய்தவராய்ச்‌ 
சுற்றித்‌ திரிந்தார்‌ (அப்‌ 108). மனுஷசோ 
வென்றால்‌ அவர்‌ செய்த ஈன்மைகளை ௮லட்‌ 
சியம்‌ பண்ணினார்கள்‌, அல்லது அந்நன்மை 


யைத்‌ தீமை என்று சொன்னார்கள்‌. மாற்‌ 399, 


அதிகாரிகள்‌ பொறாமைகொண்டு அவரைக்‌ 
கொலை செய்யவேண்டுமென்று தீர்மானஞ்‌ 
செய்தார்கள்‌. இயேசு அவர்களுக்கு இணங்‌ 
இயிருந்சால்‌ அவர்‌ உயிர்‌ தப்பியிருக்கலாம்‌, 
அவர்‌ கொஞ்சமேனும்‌ இணங்காமல்‌ தைரி 
யத்தோடு சத்தியத்திற்குச்‌ சாட்டு கூறி 
னதினால்‌ அவர்களால்‌ கொல்லப்பட்டார்‌, 
ஆதலால்‌ அவர்‌ ஒரு இரத்தச்சாட்ட என்று 
சொல்லக்கூமெ. 

ஆனாலும்‌ நாம்‌ இன்னும்‌ விசாரித்தால்‌ 
அவருக்கும்‌ சாதாரண இரத்தச்சாட்சிகளுக்‌ 
கும்‌ இருந்த வித்தியாசம்‌ கொஞ்சமல்ல 
என்று பார்ப்போம்‌. 

(1) அவருக்கு இஷ்டமானால்‌௮ந்தக்குரூர 
மரணத்துக்குத்‌ தப்பித்துக்கொள்ளும்படி 
பரம பிதாவின்‌ சகாயத்தைக்‌ கேட்கலாம்‌. 
மத்‌ 265, ஆதலால்‌ அவர்‌ மற்றவர்களைப்‌ 
போல்‌ பலவந்தமாய்க்‌ கொல்லப்படாமல்‌ 
தமது சுய இஷ்டப்படி சமமை மரணச்திற்கு 
ஒப்புக்கொடுத்தார்‌ என்று காணப்படுஇறது. 

(11) காம்‌ இரத்சச்சாட்சிகளைக்‌ குறித்து 
வாசித்தால்‌ அவர்களில்‌ அநேகர்‌ மரணத்‌ 
தின்மேல்‌ ஜெயங்கொண்டு சரீர வேதனை 
யை அற்பமாய்‌ எண்ணிக்‌ கெம்பீரச்தோடு 
மரித்தார்கள்‌ என்று அறிவோம்‌. இயேசுவோ 
வென்றால்‌ சொல்லிமுடியாத வியாகுலச்‌ 
தோடு மரித்தார்‌. சிலுவையின்‌ மரணம்‌ மற்ற 
எல்லாவிதமான மரணத்தைப்பார்க்கிலும்‌ 
குரூரமான மரணமே. . சிலுவையில்‌ அறை 
யுண்டவர்கள்‌ படவேண்டிய நோவும்‌ தாக 


மும்‌, அலமானமும்‌ அகொரமாயிருர்தன. 


வேத அகராதி 


பாவ நிவாரணம்‌ 


என்றாலும்‌ இரத்தச்சாட்கெளில்‌ அகேகம்‌ 
பேர்‌ இறிஸ்துவினியித்தம்‌ அவ்வளவு 
வேதனை நிறைந்க மரணத்தைப்‌ பொறுமை 
யோடும்‌ சர்தோஷத்தோமி சடித்தார்களே. 
அவ்விஷயத்தில்‌ குருவானவர்‌ தம்‌ சீஷர்‌ 
களைப்பார்க்கலும்‌ பலவீனரா? அப்படி . 
நினைக்கலாகாது. என்றாலும்‌ அவர்‌ செத்‌ 
செமனேயில்‌ இருந்தபொழுது “இந்தப்‌ பாத்தி 
ரம்‌ என்னைவிட்டு நீங்கக்கூடமானால்‌ நீங்கும்‌ 
படி. செய்யும்‌! என்று ஜெபம்‌ செய்து சிலு 
வையில்‌ தொங்னெபொழுது “என்தேவனே, 
என்‌ தேவனே, ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌' 
என்று மிகுந்த சத்தமிட்டுக்‌ கூப்பிட்டார்‌. 
நாம்‌ இதைச்‌ கவனிக்கும்பொழுது சாதா 
சண இரத்தச்சாட்கெள்‌ சுமக்காத ஒரு பாசத்‌ 
தை அவர்‌ சுமந்தாரென்று தோன்றுகிறது. 
அக்தப்‌ பாரம்‌ சர்வலோகத்தாருடைய பாவம்‌ 
தான்‌ என்று வேதம்‌ சொல்லுகிறது. 

2. ஆனாலும்‌ பாவஞ்செய்யாதவர்‌ பாவபா 
ரம்‌ எப்படிச்‌ சுமக்கக்கூடும்‌ என்று நாம்‌ விசா 
ரிக்கவேண்டும்‌. அவனவன்‌ தன்தன்‌ பாசத்‌ 
தைச்‌ சுமப்பானே என்று சொல்லியிருக்க 
றது அல்லவா? கலா 6, மெய்தான்‌; என்றா 
லும்‌ மனுஷர்‌ அரேகவிதமாய்‌ மற்றவர்களு 
டைய பாரத்தைச்‌ சுமக்கக்கூமெ என்று நாம்‌ 
சாதாரண ஜீவியத்தில்‌ காண்கிறோம்‌. கறி 
ஸ்து செய்த இரட்சண்யவேலை தனியே நிற்‌ 
இறெபடியால்‌ மனுஷரின்‌ ஜீவியத்திலிருந்து 
நாம்‌ எடுக்கும்‌ திருஷ்டாந்தங்கள்‌ எல்லாம்‌ 
குறைவாயிருக்கவேண்டும்‌. என்றாலும்‌ இவ்‌ 
விதமான திருஷ்டாந்தங்கள்‌ எம்மட்டும்‌ பிச 
யோஜனமாயிருக்கறதோ அம்மட்டும்மாத்தி 
ரம்‌ நாம்‌ அவைகளை உபயோதிக்கக்கூமெ. 
நாம்‌ இவ்விதமாய்ச்‌ சாதாரண ஜனங்களின்‌ 
ஜீவியத்தைப்பார்த்தால்‌ நல்லவர்கள்‌ பொல்லா 
தீவர்களின்‌ பாவத்திற்காகப்‌ பாபெவொர்கள்‌ 
என்று பார்க்கலாம்‌. ஒருவன்‌ கெட்ட குமாரன்‌ 
போலச்‌ துன்மார்ச்சமாய்‌ ஜிவித்தால்‌ அவன்‌ 
செய்யும்‌ பாவம்‌ அவனுடைய அன்புள்ள 
சாய்சகப்பன்மாருக்குச்‌ சொல்லிமுடியாத 
விசனத்தை உண்டாக்கும்‌. பெற்றோருக்கும்‌ 
பிள்ளைக்கும்‌ இரத்த சம்பந்தம்‌ இருப்பதால்‌ 
பிள்ளைச்கு எந்த அவமானம்‌ வருகிறதோ 
அது தங்களுக்கே அவமானம்‌ என்று பெற்‌ 
றோர்‌ நினைபபார்கள்‌. அதுவுமன்‌ தி, இவ்வித 
பபாத்தியமில்லாத ஒருவன்‌ அன்பினால்‌ ஏவப்‌ 
பட்டு மற்றவர்களுடைய பாரம்‌ தனக்குச்‌ 
சொந்தமாயிருந்தால்போல அதைச்‌ சுமக்கக்‌ 
கூடும்‌. இருஷ்டாந்தமாக, ஒரு ராஜ 
குமாரன்‌ தன்‌ தகப்பனுடைய ராஜ்யத்தி 
விருக்கும்‌ ஒரு ஊசாருடைய பரிதாபமான 
நிலைமையைக்குறித்துச்‌ கேள்விப்பட்டு அவ்‌ 


( 595) 


பர்வ: நிவாரணம்‌ 


ராரைச்‌ சர்ப்படுத்தும்படியாக அவர்கள்‌ 
நடுவே வாசம்பண்ணி, இனர்தினம்‌ அவராக 
ளுக்கு ஈன்மை செய்யப்‌ பிரயாசப்பட்டால்‌ 
அவன்‌ அவர்களுடைய பாவபாரத்தை ஒரு 
வாறாக சுமக்கவேண்மெ அல்லவா? துன்‌ 
மார்க்சசான அவர்களோடு சஞ்சரித்து, 
அவர்சளுடைய அர்பபேச்சைக்‌ காதாரக்‌ 
சேட்டு, அவர்களுடைய தர்கடக்கையைக்‌ 
கண்ணாரக்‌ கண்டு அதிக வருத்தப்பவொன்‌. 
அதுவுமன்றி அந்த துஷ்ட ஜனங்கள்‌ அவன்‌ 
சொல்லைக்‌ கேளாமலும்‌, ௮வன்‌ செய்யும்‌ உப 
காரங்களைக்‌ கவனியாமலும்‌ தங்கள்‌ பொல்‌ 
லாதவழியில்‌ முன்போலவே ஈடந்ததுமன்றி 
கன்றிகெட்டு ௮வ்வுபகாரியை நிந்தித்து வா 
தத்துக்‌ கடைசியாக அவனைக்‌ கொலைசெய்‌ 
வார்களானால்‌ அவன்‌ அவர்களுடைய பாரத்‌ 
தைச்‌ சுமந்தான்‌ என்று நாம்‌ சொல்லக்கூடும்‌. 
இவ்விதமான அன்பான ஊழியத்திற்கு 
இயேசுவின்‌ மரணம்‌ மகா சிறந்த திருஷ்டாச்‌ 
தமே. உலகமானது அந்தப்‌ பொல்லாத 
ஊசைப்போலவே இருக்க, சேவகுமாரன்‌ தம்‌ 
மைத்தாழ்த்தி அதன்‌ பொல்லாதகுடிகளோடு 
தம்மை இக்கயப்படுத்தினார்‌. பிலி 25-7, அவர்‌ 
மெய்யான மனுஷனாக, மனுஷன்‌ சாதாரண 
மாய்‌ அனுபவிக்கவேண்டிய எல்லாக்‌ கஷ்‌ 
டங்களையும்‌ அனுபவித்தார்‌. மனுஷர்‌ பட்ட 
பாடுகளைப்‌ பார்த்து அதுதாபத்துடன அவர்க 
ளோட துக்கப்பட்டார்‌. மத்‌ 817, அதுவுமன்றி 
அவர்களுடைய பாவத்திற்காக விசேஷித்த 
விதமாய்ச்‌ சிலுவையில்‌ மாத்திரமல்ல தமது 
ஜீவநாள்‌ எல்லாம்‌ அவர்‌ பாபெட்டார்‌. பூரண 
பரிசுத்தர்‌ பாவிகளின்‌ நடுவில்‌ ஜீவிபபதே 
அவருக்கு அதிக சஞ்சலமாயிருக்கும்‌. நாள்‌ 
செல்லச்செல்ல ஜனங்களின்‌ நன றிக்கேடும்‌ 
அவருடைய சத்துருக்களின்‌ பகையும்‌ தெளி 
வாகக்‌ காணப்பட்டன. கடைசியாக அவர்‌ 
கொல்லப்பட்டபொழுது அந்தக்‌ கொலைபாத 
கத்தில்‌ மனுஷருடைய தன்மை பாவம்‌ 
நிறைந்ததென்று காணப்படுகிறது. அவர்‌ 
தமக்குச்‌ சொந்தமானதிலே வந்தார்‌, அவ 
ருக்குச்‌ சொர்தமானவர்களோ அவரை ஏற்‌ 
றுக்கொள்ளவில்லை. யோவா |, அவரைக்‌ 
காட்டிக்கொடுத்தவன்‌ அவருடைய சொந்த 
ஷன்‌. அவர்மேல்‌ பொறாமைகொண்டு 
சதியோசனை செய்தவர்கள்‌ அவருடைய 
சொந்த. ஜனத்தின்‌ அதிகாரிகளே. உலகத்‌ 
இலிருந்த மற்ற மனுஷர்கூட அதேவிதமான 
' பாவத்தன்மை யுடையவர்கள்‌ என்று இயேசு 
அறிந்து உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்தார்‌ 
என்று நாம்‌ சொல்லக்கூடும்‌. 

3. அவரடைய மரணம்‌ தேவனுடைய 
'கோபாக்கினைக்த அடையாளம்‌. 


வேத அகராதி 


பாவ நிவாரணம்‌ 


இயேசுறிஸ்து இவ்விதமாய்த்‌ தமது 
வநாளெல்லாம்‌ மனுஷருடைய பாவத்தைச்‌ 
சுமந்திருந்தாரென்றும்‌ விசேஷமாய்த்‌ தமது 
மரணத்தில்‌ அந்தப்‌ பாரம்‌ இவ்வளவென்று 
உணர்ந்தார்‌ என்றும்‌ காம்‌ சொல்லியிருக்‌ 
கிறோம்‌. ஆனாலும்‌ அவருடைய மரணத்‌ 
தில்‌ இன்னொன்று அடங்கியிருந்தது; 
அதென்னவென்றால்‌, மரணம்‌ தேவனு 
டைய கோபாக்கினைக்கு அடையாளம்‌ என்று 
அறிதலே. வேதத்தின்‌ போதனையின படி 
மரணம்‌ பாவத்தின்‌ பலனாயிருக்றெது. 
ஆதி 211 முதலியவை. பவுல்‌ அப்புறம்‌ 
சொன்னபடி மரணத்தின்‌ கூர்‌ பாவம்‌, 
1 கொரி 1554. இயேசு பாவம்‌ செய்யாதவரா 
யிருந்தும்‌ அவருடைய மரணத்தில்‌ ஒரு கூர்‌ 
இருந்ததென்பதற்குச்‌ சந்தேகமில்லை. மர 
ணத்தின்மூலமாய்ச்‌ தேவன்‌ மனுஷர்மேல்‌ 
சமது கொபாக்கனையைக்‌ காண்பித்தாசெ 


ன்று அவர்‌ அறிந்து மரணத்தின்‌ கூர்‌ இன்ன 


தென்று அறிந்தார்‌, தமது மரணம்‌ மனிதரு 
டைய பாவத்தினியித்தம்‌ வந்ததென்று அவர்‌ 
அறிந்து அதிக வியாகுலப்பட்டார்‌. 

4. அவர்‌ மரணத்தில்‌ பாவபாரம்‌ சுமந்‌ 
தார்‌. 

ஆதலால்‌ இயேசு மனுஷருடைய பாவ 
பாரத்தைச்‌ சுமந்தார்‌ எனறு நாம்‌ சொல்லக்‌ 
கூடும்‌. அதவுமன்றி நாம்‌இப்படிச்சொல்வது 
அவசியம. ஏனென்றால்‌, இயேசு பட்ட பா 
டுகளுக்கு இதுதவிர போதுமான நியாயம்‌ 
இல்லை. சிலர்‌ சொல்லியிருக்கிற மற்ற நியா 
யங்கள்‌ போதாது. தஇிருஷ்டார்சமாக, இலர்‌ 
அவர்‌ இசத்தச்சாட்சியாக மரித்தார்‌ என்று 
சொல்லுவதும்‌, வேறு சிலர்‌ நாம்‌ தைரியத்‌ 
தோடு மரணத்தைச்‌ சந்திக்கும்படி அவா 
நமக்கு முன்மாதிரியைக்‌ காண்பித்தார்‌ என்று 
சொல்லுவதும்‌ போதாது. அது அவரு 
டைய நோக்கமாயிருந்தால்‌ ஏன்‌ இவ்வளவு 
வியாகுலத்தை அடையவேண்டும்‌? அதே 
மாதிரியாக அவர்‌ மற்றவர்களுக்காக பாடு 
களைப்‌ பொறுமையோடு சசித்துத்‌ தமது உயி 
ரைக்‌ கொடுத்து இவ்விதமாய்‌ ஈமக்கு ல்ல 
முனமாதிரியைக்‌ காண்பித்தார்‌ என்று 
சொல்லுவதும்‌ போதாது. அவருடைய மர 
ணம்‌ முன்மாதிரிதான்‌. 1] பேது 2919, 
ஆனால்‌ ஒருவன்‌ நோக்கம்‌ இல்லாமல்‌ மற்ற 
வர்களுக்காகப்‌ பாடுபடுவது ௮வ௫யமில்$லை. 
ஒரு ஈல்ல மனுஷன்‌, ஒருவனை ஏதோ ஓர்‌ 
ஆபத்திலிருந்து இரட்சிக்க வேண்டுமானால்‌ 
தீன்‌ உயிரைக்‌ கொடுப்பானேயொழிய தன்‌ 
சிகேகத்தைக்‌ காண்பிக்கும்படியாக மாத்தி 
ரம்‌ தன்‌ உயிசைச்‌ கொடுச்சமாட்டான்‌., 


இயேசு மிகுந்த வியாகுலத்தோடு மரித்த 


(996) 


பாவ நிவாரணம்‌ 


பொழுது நமக்கு நல்ல முன்மாதிரியைக்‌ 
காண்பிக்கும்படழி. மாத்திரமல்ல, கொடிய 
ஆபத்திலிருந்து நம்மை இரட்சிக்கும்படியாக 
வும்‌ மரித்தார்‌. ஆதலால்‌ இயேசு பட்ட பாடு 
களுக்குக்‌ காரணம்‌ என்னவென்றால்‌, அவர்‌ 
அன்பினாலே ஏவப்பட்டு, பாவமுள்ள மனு 
ரோடு தம்மை ஐக்யெப்படுத்தி, பாவத்தி 
னால்வரும்‌ சாபத்தையும்‌ விசேஷமாய்த சே 
வனுடைய கோபாக்கினைக்கு அடையாளமா 
யிருந்த மரணத்தையும்‌ மனுஷரினிமித்தம்‌ 
அனுபவிப்பதேயாம்‌. 


5, அவர்‌ பிரதிநிதியாய்‌ டுநக்கறர்‌. 

இயேசு இப்படிச்‌ செய்ததால்‌ உலகத்தார்‌ 
செய்த பாவங்களைச்‌ சுமப்பதோடுகூட அப்‌ 
பாவங்களைத்‌ தீர்த்துப்போட்டார்‌ என்று நாம்‌ 
சொல்லலாம்‌. யோவா (7. எனென்றால்‌ 
இந்த விசேஷித்த இரியையில்‌ அவர்‌ மத்தி 
யஸ்தராக நிற்கிறார்‌, | தமோ 25, அதாவது 
மனுஷர்‌ பார்வையில்‌ தேவனுக்குப்‌ பிரதி 
நிதியாகவும்‌ தேவனுடைய பார்வையில்‌ மனு 
ஷருக்குப பிரதிநிதியாகவும்‌ காணப்படு 
ரூர்‌. முதலாவது தேவனுக்குப்‌ பிரதிநிதி 
யாக மனுஷர்செய்த பாவத்தின்மேல்‌ தேவன்‌ 
கொண்ட கோபாக்கனை இன்னதென்று 
காண்பிக்கிறார்‌. பாவமானது தேவனுக்கு 
ஒரு சொற்பசாரியமாச காணப்படுநிறதே 
யில்லை. ஈல்ல பெற்றோருக்குக்‌ கெட்ட 
குமாரனினிமித்சம்‌ உண்டாகும்‌ துக்கத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ எல்லா மனுஷரும்‌ செய்த பா 
வத்தினிமித்தம்‌ தேவனுக்கு உண்டாகும்‌ 
வேதனை அகோரமாயிருக்கறது. அந்த வே 
தனை இவ்வளவென்று கிறிஸ்து பட்ட பாடு 
களின்மூலமாய்‌ நாம்‌ பார்க்கலாம்‌. இன்‌ 
னும்‌, பாவத்திற்குத்‌ தகுந்த தண்டனை ஆறு 
தலில்லாத மரண வேதனையே என்று 
இயேசு தமது மரணத்தினால்‌ காண்பித்தார்‌. 
இவ்விதமாய்ச்‌ தெவன்‌ தமது பிரமாணத்‌ 
தின்‌ மேன்மையைக்‌ காண்பித்தார்‌. ஏசா 
4221, முக்கியமாக சேவள்‌ இதன்மூலமாய்த்‌ 
தமது அன்பைச்‌ காண்பிக்கிறார்‌. யோவா 
316 ரொ 58, மனுஷரை இரட்டிக்க அவர்‌ 
விரும்பும்பொழுது தாம்‌ தூரத்தில்‌ நினறு 
இரட்சித்தால்‌ போதுமென்று அவா எண்‌ 
ணாமல்‌ தமது குமாரன்‌ மூலமாய்‌ மனுஷர்‌ 
செய்த பாவத்தின்‌ பலனைத்‌ தாமே ௮நுப 
வித்து, இரட்சிப்புச்கு வேண்டியவைகளை 
யெல்லாம்‌ செய்கிறார்‌. இவ்விதமாய்‌ இயேசு 
தேவனுக்குப்‌ பிரதிநிதியாக நின்று சேவலு 
டைய பரிசுத்தத்தையும்‌ நீதியையும்‌ அன்‌ 
பையும்‌ காண்பிக்கிறார்‌. அப்படியே அவர்‌ 
மனுவூருக்குப்‌ பிரதிநிதியாக நின்று மனு 


வேத அகராதி 


பா ல நினா ச ணம 


ஷர மீறியிருந்த பிரமானத்கத்‌2 குறைவில்‌ 
லாமல்‌ நிறைவேற்றினார்‌. சமது. சுயூத்‌ 
தீத்தினபழ. தேவனுக்குத்‌ தம்மை ஒப்புச்‌ 
கொடுத்து மசணபரியரந்தம்‌ தேவனுக்குக்‌ ழே 
பபடிந்தார்‌. எபி 1054 பிலி 28, இன்னும்‌ 
அவர்‌ பாவம்‌ செய்யாதவராயிருந்தும்‌ மனு 
ஷருடைய பாவத்தைத்‌ தேவனுக்கு அறிக்கை 
யிட்டு தேவனுடைய பிரமாணம்‌ பரிசத்த 
மென்றும்‌, பாவத்தினால்‌ வந்த அசோரவே 
தனை நியாயமான தண்டனை என்றும்‌ காண்‌ 
பித்தார்‌. 

6. எச்சரிப்புகள சில. 

இவ்விதமாய்‌ இயேசு ஈமக்குப்‌ பதிலாகத்‌ 
தம்மை ஒப்புக்கொடுத்சாசென்று நாம்‌ சொல்‌ 
லலாம்‌, மத்‌ 20%, நாம்‌ தேவனுக்குக்‌ காட்‌ 
டவேண்டிய குறைவற்ற இழ்ப்படிதலை 
அவர்‌ சமச்குப்‌ பதிலாகக்‌ காண்பித்து ராம்‌ 
படவேண்டிய ஆக்கினையை மக்குப்‌ பதிலா 
கச்‌ சித்தார்‌. என்றாலும்‌ அவர்‌ ஈமச்குப்‌ 
பதிலாக மரித்தாரென்று நாம்‌ சொல்லும்‌ 
பொழுது நாம்‌ ஜாச்செதையாய்ப்‌ பேசவேண்‌ 
டும்‌. ஏனென்றால்‌ இந்தச்‌ சத்தியத்தோடு 
லெ தப்பான கொள்கைகள்‌ கலர்திருக்கும்‌ 
படி நேரிட்டிருக்கறது. திருஷ்டார்கமாக, 

(1) பிதாவானவர்‌ குமாரன்மேல்‌ கோபமா 
யிருந்தார்‌ என்று சிலா இறக ட அரம்‌ 
கள்‌. இது முடியாதகாரியம்‌. இவர்‌ என 
Ty கேசகுமாரன்‌ என்று சொன்னவர்‌ 
(மத்‌ 375) அந்தக்‌ குமாரன்‌ பிதாவின்‌ சித்தத்‌ 
தைப்‌ பூரணமாய்‌ நிறைவேற்றித்‌ தன்னை மச 
ணச்திற்கு ஒப்புக்கொடுத்தபொழுது அவர்‌ 


்‌ மேல்‌ சோபமாயிருப்பாரா? பிதா குமாரன்‌ 


மேல்‌ கோபமாயிருந்சார்‌ எனறு சொல்ல 
முடியாது; என்றாலும்‌ இயேசு பாவிகளோடு 
தம்மை 2க்யெப்படுத்தி, பாவிகளமேல்‌ நியா 
யமாய்‌ விழுந்த தேவ கோபாக்கினை இவ்வள 
வென்று உணர்ந்தார்‌ என்று நாம்‌ சொல்ல 
லாம்‌. | 

(11) இயேசு பட்ட பாடுகள்‌ ஒருதிட்டமான 
கணக்கின்படியே மனுஷர்‌ எல்லாரும்‌ ஈர 
கத்தில்‌ படவேண்டிய பாடுகளுக்குச்‌ சரி 
என்று லர்‌ நினைக்கிறார்கள்‌. வேதம்‌ இப்‌ 
படிச்‌ சொல்லாததினாலும்‌ இவ்விதமான 
கணக்கிடுதல்‌ இரடசிப்புக்கு அனாவசியமா 
யிருப்பதாலும்‌ இப்படி நினைக்கலாகாது. 

(111) இயேசுகிறிஸ்து பிதாவின்‌ மனசை 
மாற்றினார்‌ என்று சிலர்‌ நினைக்கிறதும்‌ தப்பு. 
பிதா நீதியுள்ளவரென்றும்‌ குமாரன்‌ இரக்க 
முள்ளவெரென்றும்‌ குமாரன்‌ பிதாவின்‌ நீதி 
யைத்‌ திருப்‌தியாச்கினதினால்‌ அவர்‌ மனு 
ஷர்மேல்‌ இரக்கம்‌ வைக்கும்படி அவரை 


( 597 ) 


பாவ நிவாரணம்‌ 


எவிவிட்டார்‌ என்றும்‌ போதிக்கிற போதனை 
வேதச்திற்கு விரோதமான போதனைதானே. 
நர்ம்‌ முன்‌ பார்த்தபடி பிதாதாமே பாவகிவா 
ரணத்திற்கு ஊற்றாயிருக்கறார்‌. யோவா 315 
சோம 58 1 யோவா 4, ஒரு தகப்பன்‌ மற்ற 
வர்களினிமித்தம்‌ தன்‌ பிள்ளையை மரணத்‌ 
இற்கு ஒப்புக்கொடுத்தால்‌ அதைச்‌ செய்வதில்‌ 
அவனுடைய அன்பு விளங்கமாட்டாதா? 
பிதாவாகிய தேவன்‌ தமது ஒரேபேரான 
குமானை ஓ ப்புக்கொடுச்சபொழுது தமது 
நீதியைக்‌ காண்பித்ததுமல்லாமல்‌ தமது அன 
பையும்‌ விளங்கப்பண்ணினார்‌. ஆதலால்‌ 
இயேசு அவருடைய மனசை மாற்ற அவசிய 
மில்லை. அப்படியே இயேசு அன்புநிறைர்‌ 
தவர்‌ மாத்திரம்ல்ல பிதாவைப்போல நீதி 
யுள்ள வராயுமிருக்இறுர்‌. பிதாவின்‌ மனசை 
மாற்றும்படியலல, தமக்கும்‌ பிதாவுக்கும்‌ 
பொ துவாயிருந்த நீதியையம்‌ அன்பையும்‌ 
வெளிப்படுத்தம்படியாகவே குமாரன்‌ மரித்‌ 
தார்‌. 

(19) ஒரு மனுஷன்‌ இன்னொரு மனுஷ 
னுக்குப்‌ பதிலாக தண்டிக்கப்படும்‌ மாதி 
ரியே இயேசு தண்டிக்கப்பட்டார்‌ என்று 
சொல்லுகிறது தப்பு. ஒருவன்‌ மரணாக்கி 
னைச்தீர்ப்புப்‌ பெறும்பொழுது ஒரு சிநேடி 
தன்‌ வந்து அவனுக்குப்‌ பதிலாக தன்‌ ஜீவனை 
ஒப்புக்கொடுத்தால்‌ அவன்‌ தன்‌ அன்பைப்‌ 
பாராட்வொன்‌ என்று நாம்‌ சொன்னாலும்‌ 
குற்றமற்ற ஒருஆள்‌ குற்றஞ்செய்த வேறொரு 
ஆளுக்குப்‌ பதிலாகத்‌ தண்டிக்கப்பவெது 
நியாயமா? இவ்விதமான திருஷ்டாந்தம 
இயேசுவின்‌ அன்பை விளங்கப்பண்ணத்‌ 
தக்க திருஷ்டார்தமா யிருப்பதேயொழிய 
அவருடைய இரட்சண்ணிய வேலையைக்‌ 
காண்பிக்கத்தக்க தஇருஷ்டாந்தமல்ல. 

யேசு பல ஆட்களில்‌ ஒரு ஆளல்ல. அவர்‌ 
எல்லாமனுஷ்ருக்கும்‌. பிரதிநிதியாக தேவ 

க்‌ ன்பாக நிற்கறவரே. 
ஸ்ட்‌ குற்றவாளிகளின்மேல்‌ விழவேண்டிய 
தண்டனை விழாதபடிக்கு இயேசு மரித்தார்‌ 
என்றெ அபிப்பிராயம்‌ தப்பு. ஒருவன்‌ சில 
வருஷக்காலமாயத்‌ தனமார்க்கமாய ஜிவித்‌ 
துத்‌ தன்‌ சரீர சுகத்தைக்‌ கெடுத்துக்‌ சன்‌ 
ஆஸ்தியை நாசமாக்கி அப்புறம்‌ தன்‌ பாவத்‌ 
தை அறிச்கையிட்டுப்‌ பாவநிவாரணஞ்செய்‌ 
இற - இயேசுறிஸ்துவினமேல்‌ விசுவாசம்‌ 
வக்கும்பொழுது போன சுகமும்‌ ஆஸ்தி 
யும்‌ இரும்பிவருமா* இவ்விதமான தண்டனை 
யை அந்தப்‌ பாவி தன்‌ ஜீவமாளெல்லாம்‌ 
ச௫க்சவேண்டுமே, அல்லது தேவன்‌ பா 
வத்தை மன்னிக்கும்‌ சமயத்தில்‌ அவர்‌ விசே 
வித்த தண்டனையை நியமிக்கலாம்‌, எண்‌ 


வேத அகராதி. 


்‌ மூலமாய்‌ 


பாவ நிவாரணம்‌ 


1420-23 9சாமூ 121914 காண்க. ஆதலால்‌ 
நாம்‌ படவேண்டிய தண்டனை முற்றிலும்‌ 
நீக்கப்படும்‌ என்று நாம்‌ சொல்லக்கூடாது. 
இப்படியிருக்க கிறிஸ்து ஈமக்காக என்ன 
செய்திருக்கிறார்‌ என்று கேட்டால்‌ அவர்‌ 
நாம்‌ தேவனோடு ஒப்புரவாட, 
அவர்‌ ஈம்மேல்‌ நம்பிக்கைவைக்கவே இந்த 
நம்பிக்கைக்கு ஏற்றபடி டக்குமபடியாக 
ஏவப்படுகிறோம்‌ (பாவமன்னிப்பு காண்க). 
இதற்கு இசைவாக தன்‌ மகனுடைய கண்‌ 
ணுக்குப்‌ பதிலாகத்‌ தன்‌ கண்ணைக்‌ கொடுத்த 
ராஜாவைப்பற்றிச்‌ ல பிரசங்கிகள்‌ உப 
யோகிக்கும்‌ கதை இறிஸ்துவின்‌ வேலைக்குத்‌ 
தகுந்த திருஷ்டாந்தம அல்ல. 

5. கீறிஸ்து செய்த ஒப்புரவாததல்‌. 

இறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ மெய்யான பிர 
யோஜனச்தை மாம்‌ அறியவேண்டுமாஞால்‌ 
மனுஷருக்குச்‌ தேவையானதென்னவென்று 
நாம்‌ விசாரிக்கவேண்டும்‌. மனுஷர்‌ தேவ 
னுடைய பிரமாணத்திற்கு மாத்திரமல்ல, 
அவருடைய அன்புக்கும்‌ விரோதமாகவே 
பாவஞ்செய்திருக்கிறார்கள்‌. கெட்ட குமா 
ரனைப்போல்‌ பிதாவைவிட்டுப்‌ பிரிந்து 
போயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ மறுபடியும்‌ 
பிதாவோடு ஒப்புரவாசி அவருடைய லக்‌ 
இயப்பாட்டில்‌ சகவாசஞ்‌ செய்யக்கூடுமா 
னால்தான்‌ அவர்களுக்குப்‌ பாக்கியம்‌ கிடை 
க்கும்‌. இந்த ஒப்புரவாகுதல்‌ எப்படி உண்‌ 
டாகும்‌? 

லெருடைய போதகத்தின்படி ஒவ்வொரு 
மனுஷனும்‌ தன்தன்‌ பாவத்தின்‌ பலனை 
அனுபவிச்சவேண்டும்‌, ஆதலால்‌ பாவமன்‌ 
னிப்புக்‌ கடைக்றெது முடியாதகாரியம. 
இப்படி யிருக்குமேயானால்‌ மனுஷருடைய 
நிலைமை மகா நிர்ப்பந்தமாயிருக்கிறது. பயங்‌ 
கரமான குழியிலிருந்து தன்னைத்தானே 
தூக்கி எடுக்கக்கூடியவன யார்‌? 

சிலர்‌ வெகு பிசயாசப்பட்டுத்‌ தங்களை ஒரு 
வாறாகத்‌ தூக்கி எடுத்தாலும்‌ தாங்கள்‌ அடை 
ந்த நிலைமை தங்கள்‌ சுயப்பிரயாசத்தினால்‌ 
அடைர்தார்களென்று அவர்கள்‌ நினேத்துத்‌ 
தங்கள்‌ புண்ணியத்தில்‌ மேன்மை பாராட்டு 
வார்கள்‌. சேவனுடைய கிருபையினால்‌ இர 
ட்சிச்கப்படுிகிறார்களென்று அவர்கள்‌ நினைக்‌ 
ஓறதில்லை. அவர்கள்‌ தேவனுக்கு ஈன்றி 
காட்டவேண்டும்‌ என்றும்‌: அந்கன்றியறி 
தலே சன்மார்க்கத்திற்கும்‌ பரிசுத்தத்திற்கும்‌ 
பலமான எவுதல்‌ என்றும்‌ அவர்கள்‌ ௮ 
இற துமில்லை. 

வேறு அநேகர்‌ கடவுளுடைய தயவினால்‌ 
மன்னிப்புக்‌ இடைப்பது இலேசு என்று 


( 598) 


பாவ நிவாரணம்‌ 


நினைக்கிறார்கள்‌. முந்தினவழி அதிக கஷ்‌ 
டமான வழியாயிருக்க இந்த வழி வெகு 
சுலபமான வழி. பாவமன்னிப்பு இவ்வ 
ளவு இலேசாயக்‌ கிடைக்குமேயானால்‌ அது 
மனுஷருக்கு அருமையான ஒரு நன்மையாக 
தோன்றாத. ஆதலால்‌ மனந்திரும்புதல்‌, 
நன்றியறிதல்‌, பரிசுத்தம்‌ முதலான ஆவிக்‌ 
குரிய கன்மைகள்‌ அதற்குப்‌ பலனாகக்‌ காணப்‌ 
படா. லூக்‌ 747, 

மனுஷுாாத்‌ திருப்தியாக்ச மனச்சாட்‌ 

க்கு மெய்ச்சமாசானச்தை அளிக்கக்கூடிய 
மன்னிப்பு என்னவென்றால்‌ பாவத்தை 
அலட்சியமாக எண்ணாமல்‌ அதன்‌ அகோ 
ரத்தைக்‌ காண்பித்து அப்பேர்ப்பட்ட பாவி 
களுக்கும்‌ தேவனுடைய கிருபை இடைக்‌ 
கும என்று காண்பிக்கிற மன்னிப்பே. 
இயேசுவின்‌ சிலுவையின்‌ சூலமாய்க்‌ 
திடைக்கும்‌ மன்னிப்பு அப்படிப்பட்ட மன்‌ 
ணிப்பே, பாவத்தின்‌ அகோரம்‌ எதிலே காண 
ப்படுகிறதென்றால்‌ தேவனே அதன்‌ பலனைத்‌ 
தமமேல்‌ சுமத்திக்கொண்டு அதன்‌ சாபத்தை 
அனுபவிக்கிறார்‌ என்பதிலேதான்‌. அதாவது 
அதன்‌ தர்ப்பலன்கள்‌ மனுஷருக்கு மாத்தி 
ரம்‌ அல்லாமல்‌ தேவனுக்கும்‌ எட்டுகன்றன. 
ஆனாலும்‌ பாவம்‌ இவ்வளவு அகோரமான 
காரியமாயிருந்தும்தேவனுடையமட்டில்லாத 
இரக்கத்தின்படி மன்னிப்புக்‌ இடைக்கும்‌. 
தேவன்‌ பாவத்தை மனனிக்காதபடி அநேக 
தடைகள்‌ இருந்தும்‌ அவர்‌ இயேசுவின்‌ சிலு 
வையின்‌ மூலமாய்‌ இவைகளை மேற்கொண்டு 
பாவிகளை எற்றுக்கொண்டு அவர்களுடைய 
பாவத்தை மன்ணிக்றொர்‌. இந்தப்‌ போதனை 
நாம்‌ முன்‌ சொன்ன இரண்டு தப்பிதங்களில்‌ 
நாம்‌ விழாதபடிக்கு மன்னிப்பு முடியாத 
காரியமுமல்ல, இலேசான காரியமுமல்ல, 
மகா அரிதான காரியமாயிருந்தும்‌ இது 
தேவனுடைய இருபையினால்‌ கிடைக்கும்‌ 
என்று காட்டுகிறது, 

இயேசுவின்‌ லுலையின்‌ மூலமாய்‌ மன்‌ 
ணிப்பைப்‌ பெறுறெ மனுஷன்‌ மூன்று காரி 
யங்களை அறிந்து மூன்று காரிய௩களைச்‌ 
செய்வான்‌. அவன்‌ காணும்‌ மூன்று காரி 
யங்கள்‌ யாவையெனில்‌: 

(1) தன்‌ பாவம்‌ தேவனுடைய பார்வை 
யில்‌ தோன்றுகிறபடி அதைப்‌ பார்ப்பான்‌, 

(11) பாவத்தின்‌ பலனாக வந்தமரணம்‌ அதற்‌ 
கேற்ற தண்டனை என்று ஒத்‌ தக்கொள்வான, 

(111) ஒப்புரவாகுசலின்‌ வழியில்‌ நின்ற 
இடையூறுகளை மேற்கொண்டதில்‌ காணப்‌ 
பட்ட தேவ னுடைய அனபு இவ்வளவென்று 
உணருவான. 


வேத அகராதி 


பாவ நிவாரணம்‌ 


அவன்‌ செய்யும்‌ மூன்று காரியங்கள்‌ 
யாவையெனில்‌: 


(1) தன்‌ பாவத்தை வெறுப்போடு விட்டு 
விடுவான்‌. 


(11) இயேசுவின்‌ மூலமாய்ச்‌ கொடுக்கப்‌ 
படும்‌ மன்னிப்பை விசுவாசத்தினால்‌ ஏற்றுச்‌ 
கொள்வான்‌. 

(111) ஈன்றியறிசலோடு தன்னைச்‌ தேவ 
னுக்கு ஒப்புக்கொடுத்து, இனிமேல்‌ கலா 
290_இன்படி ஈடப்பான. கிறிஸ்து ஈமச்‌ 
காச மரித்தார்‌ (ரோ 39116) என்று அவன்‌ 
அறிந்து கிறிஸ்துவுடன்‌ பாவத்திற்கு மரிப்‌ 
பான்‌. ரோம 6-7, இவ்விசமான ஈல்ல பலன்‌ 
இடைப்பதே இந்தக்‌ கொள்கையின்‌ உண்‌ 
மைக்கு ஒரு முக்கியமான அச்தாட்டு. தே 
வன்‌ தமது பிரமாணச்தை மகிமைப்படுத்திப்‌ 
பாவத்தின்‌ பயங்கரத்தையும்‌ அப்பாவத்தை 
நீக்குகிற சமது அன்பையும்‌ காண்பிக்சவே 
மனுஷர்‌ இவைகளை உணர்ந்து மனந்திரும்‌ 
பித்‌ தங்களைச்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுக்‌ 
கிறார்கள்‌. 

111. பாவநிவாரணத்தைப்பற்றி டத்தே 
சமார்க்கங்களின்‌ போதனை. நாம்‌ கடை 
யாகக்‌ கேட்கவேண்டிய தென்‌்னவென்றால்‌, 
இந்சப்‌ போதனையை ஏற்றுக்கொள்ளும்படி 
ஜனங்களுடைய மனசை அயத்தப்படுத்தத்‌ 
தக்க போதனை இந்த தேசத்தின்‌ மார்க்கங்‌ 
களில்‌, விசேஷமாய்‌ இந்து மார்க்கத்தில்‌ 
இருக்கிறதா? நாம்‌ முந்திபார்ச்கபடி பலி 
என்னும்‌ விஷயத்சைக்‌ குறித்து இந்துக்‌ 
கஞ்டைய கொள்கைகள்‌ திருபதிசரமான 
தல்ல. ஏனென்றால்‌ பலியின்‌ சாதாரண 
நோக்கம்‌ துஷ்டதேவதையைச்‌ சாந்திபண்‌ 
ணுவதும்‌ ஏசோ ஓ. லெளககத்‌ தீங்கை நீக்கு 
வதுமே. இறிஸ்‌ துவின்‌ பலிக்கு இவ்விதமான 
கோக்கமிருர்சுதென்று நாம்‌ நினைக்கவேகூ 
டாது. இந்துக்களூுடைய மனம்‌ சப்பான 
கொள்கையினால்‌ நிறைந்திருப்பதால்‌ நாம்‌ 
புறமதஸ்தருக்குப்‌ பீரசஙக்கிக்கும்பொழுது 
ஜாக்ரெதையாயிருக்கவேண்டும்‌. தருஷ்டார்‌ 
தமாக, இர.ச்தஞ்ரசிக்துதலில்லாமல்‌ பாவமன்‌ 
ணிப்பில்லே என்னும்‌ வாக்கியம்‌ பழைய 
புதிய ஏற்பாடுகளை வாசித்த நமக்கு ௮ரு 
மையானதும்‌ நன்றாய்‌ விளங்குவதுமான ஒரு 
வசனமாயிருந்தும்‌, அதை நாம்‌ இந்துக்கள்‌ 
காதில்‌ விழச்செய்தால்‌ அதைக்குறித்து 
என்ன நினைப்பார்கள்‌? இறிஸ்தவர்களுடைய 
சுவாமி காளியைப்போல்‌ இரத்தபபிரியர்‌ 
என்று நினைக்கமாட்டார்களா? அதுபோல்‌ 
பிராயச்சித்தம்‌ என்னும்‌ பதம்‌ திருப்திகர 
மான பதமல்ல: . ஏனென்றால்‌ ஒரு இந்து 


(599) 


பாவ நிவாரணம்‌ 


மனுஷன்‌ தான்‌ செய்த ஒழுங்னேத்திற்குப்‌ 
பிசாயச்சித்தம்‌ செய்யும்போ அ அந்த ஒழுங்‌ 
- இனம்‌ பாவம்‌ என்றும்‌ அதைத்‌ துக்கத்தோடு 
அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறேன்‌ என்றும்‌ 
சொல்லுறெதில்லை. திருஷ்டாந்தமாக, ஒரு 
வன்‌ கல்வி கற்றுக்கொள்ளும்படி. சீமைக்‌ 
குப்போய்ச்‌ திரும்ப இத்தேசச்திற்கு வந்து 
தான்‌ பிறந்த ஜாதியை மறுபடியும்‌ சேர 
விரும்பினால்‌ அவன்‌ பிராயச்சித்தஞ்‌ செய்‌ 
தாலும்‌ தான்‌ சீமைக்குப்‌ போனது பாவம்‌ 
என்று ஓச்துக்கொள்ளமாட்டான்‌. ஆதலால்‌ 
இயேசு நமக்காகச்‌ செய்த வேலை பிராயச்‌ 
தத்தம்‌ என்று சொன்னால்‌ அதன்‌ மெய்யான 
தன்மை இந்துக்களுக்கு விளங்காது. 
இறிஸ்து செய்த பாவ நிவாரண வேலையை 
இப்பேர்ப்பட்ட பதங்களின்‌ மூலமாய்‌ நாம்‌ 
விளங்கப்பண்ணக்‌ கூடாமற்போனாலும்‌ இக்‌ 
தீச்‌ சத்தியம்‌ இந்துக்களுக்கு மகா அவசியமே. 
பாவமன்னிப்பு டையாதெனறும்‌ பாவ மன்‌ 
னிப்பு வெகு இலேசென்றும்‌ கூறுவதாகிய 
முன்‌ சொன்ன இரண்டு சப்பிதங்களில்‌ இந 
துக்கள்‌ சாதாரணமாக விழுரிறார்கள்‌. கர்மம்‌ 
என்னும்‌ கொள்கையின்படி பாவஞ்செய்த 
வனே அப்பாவத்தின பலாபலன்களைப்‌ பல 
ஜெர்மாந்தரங்களிலே அனுபவிக்கவேண்டிம்‌. 
அவன்‌ கடைசியாக முக்தி அடைந்தால்‌ 
அவன்‌ தன்‌ சொந்த கிரியையினால்‌ அடைந்‌ 
தான்‌ என்று சொல்லக்கூடும்‌. இந்தக்‌ கொள்‌ 
கை இரந்துமார்க்கத்தின்‌ மூலைக்கல்லாக எண்‌ 
ணப்பட்டாலும்‌ அநேகர்‌ இதைக்‌ கவணியா 
மல்‌ அந்திய நேரத்தில்‌ நாராயணன்‌ என்‌ 
னும்‌ பேர்‌ சொன்னால்‌ பாவம்‌ நீங்குமென்று 
நம்புகிறார்கள்‌. இந்துக்கள்‌ இவ்விரண்டு உப 
தேசங்களுக்கும்‌ ஈடுவிலல இங்கும்‌ அங்கும்‌ 
அலைகருர்கள்‌. இவ்விரண்டினாலும்‌ மனச்‌ 
சாட்சிக்குச்‌ சமாதானமில்லை. ஒரு கொள்‌ 
கையின்படி. ஒரு பாவி அநேக ஜெனமாக்‌ 
தாங்களைத்‌ தாண்டிக்‌ கடைசியாக முத்தி 
பெறலாம்‌ என்று நினைககிறான்‌. அந்த நம்‌ 
பிக்கையில்‌ என்ன ஆறுதலும்‌ உற்சாகமும்‌ 
இருக்கும்‌? ஆகையினால்‌ அநேகர்‌ மன்னிப்பு 
சுவாமியின்‌ தயவினால்‌ நடைக்கும்‌ என்கிற 
நமபிக்கையிலே ஒரு மாதிரியான ஆறுதல 
டைவார்கள்‌. என்றாலும்‌ கர்மம்‌ என்னும்‌ 
கொள்கையில்‌ ஒரு விசேஷித்த சத்தியம்‌ 
அடங்கியிருக்கறது, அதென்னவென்றால்‌ 
பாவம்‌ இலேசாய்ப்‌ போகமாட்டாதென பதே, 
சத்தியவேதத்தின்‌ போதனையின்படி பாவ 
நிவாரணம்‌ இலேசான காரியமல்ல என்‌ 
ரேலும்‌ இறிஸ்துவின்‌ சிலுவையின்‌ மூலமாய்த்‌ 
தேவன்‌ எல்லாத்‌ தடைகளையும்‌ மேற்கொண்டு 
பாவிகளுக்கு மனர்திரும்புதலும்‌ ஈன்றியறித 


வேத அகராதி பாவ நிவிர்த்தி செய்யும்‌ நாள்‌ 


லான ஜீவியமூம்‌ உண்டாகத்தச்கவிதமாய்ப்‌ 


 பாவமன்னிப்பைக்‌ கொடுக்கிறார்‌. ஆதலால்‌ 


ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்றெ அவ்‌ 
விரண்டு கொள்கைக்கும்‌ சிலுவையின்‌ உப 
சேசத்திலேதான்‌ சமாதானம்‌ உண்டாகும்‌. 
ஆதலால்‌ நமது இந்து சகோதரர்‌ இதைக்‌ 
இரகித்‌ துக்கொண்டால்‌ தாங்கள்‌ வெகுநாளா 
கத்‌ சேடின மனச்சமாதானம்‌ இதிலே டை 
க்குமென்று சன்றியறிதலோடு அ௮றிச்கையிடு 
வார்கள்‌. 

மகம்மதியருக்கும்‌ இந்த உபதேசம்‌ மகா 
அவசியம்‌, அல்லா மகா இரக்கமுள்ளவர்‌ 
என்று அவர்கள்‌ சாதித்தாலும்‌ அவர்‌ தமது 
இரக்கத்தை நியாயயில்லாமல்‌ தமது இஷ்‌ 
டப்படி காட்டுகிறார்‌ என்று நம்புகிறார்கள்‌. 
அல்லா தமது பக்தர்‌ செய்த பாவச்சை காணா 
தீவர்போலிருக்கிறார்‌ என்கிற ரம்பிக்கை மனந்‌ 
திரும்புதலுக்கும்‌ சன்மார்க்கத்திற்கும்‌ ஏது 
வான நம்பிக்கையல்ல. ஆதலால்‌ தேவன்‌ 
சகல பாவங்களையும்‌ அரோசித்து, சகல பாவி 
களையும்‌ வேத்து, அவர்கள்‌ பாவம்‌ போகும்‌ 
படி. தாமே ௮தன்‌ பாரஞ்‌ சுமக்கிறார்‌ என்றெ 
சத்தியம்‌ இஸ்லாம்‌ மார்க்கத்தாருக்கும்‌ மிக 
வும்‌ அவசியமான சத்தியமே. 


பாவ நீவிர்த்தி செய்யும்‌ நாள. றஷ ௦ 


atonement. பண்டிகை (பக்கம 520) கா 
ணக. 
பாவமன்னிப்பு. Remission of sins. 


மத்‌ 298 மாற்‌ 14 லூச்‌ 127 2447 அப்‌ 938 1013 
மன்னிப்பு காண்க. 

பாவ மனுஷன்‌. “The man of sin.’ 
3. தெச 23. இறிஸ்துவின்‌ மறு வருகைக்குழுன்‌ 
விசுவாசிகளில்‌ அரேகர்‌ பினவாங்கிப்‌ போ 
வார்கள்‌ என்பதும்‌, கடவுளுக்கு விரோதமாக 
மகா சத்துரு ஒருவன்‌ தோன்றி கிறிஸ்துவி 
னால்‌ தனது அதிகாரம்‌ அழியும்வரை விசு 
வாசிகளை அதிக உபத்திரவப்படுத்துவான்‌ 
என்பதும்‌, பரி. பவுலின்‌ அபிப்பிராயம்‌. 
வேத சாஸ்திரிகளில்‌ சிலர்‌ “பாவ மனுஷன்‌? 
என்னும்‌ பெயரினால்‌ பரி. பவுல்‌ ரோமராஜ்‌ 
யத்தைச்‌ குறிக்கிறான்‌ என்றும்‌, வேறு சிலர்‌ 
கிறிஸ்தவமார்க்கத்துக்கு விரோதமாயிருந்த 
யூசஜனங்களைக்‌ குறிக்கிறான்‌ என்றும்‌ சொ 
ல்லுகிறார்கள்‌. ஆயினும்‌ “பாவ மனுஷன்‌” 
என்னும்‌ இப்பெயர்‌ அந்திக்கிறிஸ்துவைத்‌ 
தான்‌ குறிக்கிறது என்பது எமது அபிப்‌ 
பிராயம்‌. 

2 தெச 2-ல்‌ சொன்ன “பாவ மனுஷ 
னைத்‌ தடைசெய்கிறது? என்பது அநியாயச்‌ 
தை விரும்புறெ சாயனுடைய மந்திரவாதிக 
ளால்‌ நியாயத்தை விரும்புறெ ஒருவனை அல்‌ 


( 600) 


பாவம்‌ 


லது அநியாயம்‌ செய்ய விரும்புறெ சத்து 
ருக்களினின்று இறிஸ்தவர்களைக்‌ காப்பாற்‌ 
நிய ஒரு அதிகாரியைக்‌ குறிக்கலாம்‌. 

பாவ மன்னிப்பு. பக்கம்‌ 600 காண்க. 


பாவம்‌. 581. 


1. பாவமாவதேன்ன? 1. பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ பாவம்‌ என்னும்‌ அர்த்தங்கொள்‌ 
ளும்‌ முக்கிய பதங்கள்‌ மூன்று; இவைகள்‌ 
பாவம்‌, அக்கிரமம்‌, மீறுதல்‌ என்னும்‌ மூன்று 


தமிழ்‌ சொற்களால்‌ மொழிபெயர்க்கப்பட்‌ ' 


டிருக்கிறது, சங்‌ 5145, மூலபாஷையில்‌ 
வரும்‌ அம்மூன்று பதங்களின்‌ மூலார்த்தம்‌ 
என்னவென்றால்‌: பாவம்‌, குறிதப்பல்‌; ௮௧ 
இமம்‌, கோணல்‌; மீறுதல்‌, கலகம்பண்ணல்‌ 
என்பதாம்‌. முதல்‌ இரண்டு சொற்களின்படி 
ஒருவன்‌ பாவஞ்செய்யும்பொழுது அவன்‌ 
குறியை அல்லது இலக்கைத தப்பவிடு9 
ரான்‌, அல்லது நேர்வழியை விட்டுக்‌ கோ 
ணலாய்ப்‌ போகிறான. அதாவது குறித்த 
நொக்கத்தை நிறைவேற்றாமல்‌ தவறிப்போதி 
ரான்‌. இந்த நோக்கம்‌ பலவாறாக எண்ணப்‌ 
படலாம்‌. அநேகர்‌ நிறைவேற்ற விரும்பும்‌ 
ரொக்கம்‌ சாதாரண வழக்கத்தின்படி டப்‌ 
பதே. பழைய ஏற்பாட்டின் படியோ மனு 
ஹர்‌ தங்களுக்குமுன்‌ வைக்கவேண்டிய 
நோக்கம்‌ கடவுள்‌ கொடுத்த பிரமாணத்தைக்‌ 
சைக்கொள்வதுதான்‌. இந்தப்‌ பிரமாணத்‌ 
இன மூலமாய்க்‌ கடவுள்‌ தமது ஜனங்களு 
டன்‌ ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார்‌, 
ஆகையால்‌ பாவமானது மனுஷன்‌ பலவீ 
னத்தினால்‌ செய்யும்‌ தப்பு அல்லது பிழை 
யாய்‌ அல்லது ஒரு வியாதியைப்போல நேரி 
டும்‌ துர்ச்சம்பவமாய்‌ மாத்திரமிராமல்‌ மனுஷ 
னைத்‌ தண்டனைக்குட்படுத்தும்‌ குற்றமாகவே 
எண்ணப்படும்‌. மூன்றாம்‌ பதத்தின்‌ படி பாவ 
மானது கடவுளுக்கு விரோதமான செய்கை 
யென்று அதிக தெளிவாக காணப்படும்‌. 
மனுஷன்‌ கலகக்காரன்‌. ஏசா 12. பிரமாணத்‌ 
தைக்‌ கொடுத்தவர்‌ கடவுளாதலால்‌ அப்பிர 
மரணத்தை மீறுவது ராஜதுரோகத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ கொடிய குற்றமாம்‌. 


கடவுள்‌ கொடுத்த கற்பனைகள்‌ பலவாரா 
யிருக்கின்றன. நமக்கு ௮ற்பசொற்பமாகச்‌ 
காணப்படும்‌ அநேக காரியங்களைக்குறிச்‌ 
துப்‌ பலவிதமான விிவிலக்குகளுண்டு. 
திருஷ்டாந்தமாகத்‌ தீட்டைப்பற்றிய கட்ட 
ளைகள்‌ ஏராளம்‌. லேவி 11-15 அதி. இப 
படிப்பட்ட சடங்காசாரத்திற்கடுத்த கற்பனை 
களோடு சன்மார்ச்கத்திற்கடுத்த ௮நேக கற்‌ 
பனைகளு முண்டு, என்றாலும்‌ இவ்விரண்டு 
விதமான கட்டளைகளும்‌ கடவுளுடைய பரி 


வேத அகராதி ப 


சுத்தத்‌ தன்மையை வெளிப்பதெதுறெபடி . 
யால்‌ அவைகள்‌ சடங்காசாரத்துக்‌ கடுத்திருர்‌ . 
தாலும்‌ சன்மார்க்கத்துச்‌ கடுத்திருந்தாலும்‌ 
அவைகளை மீறுவது அவருடைய பிரமாணத்‌ 
திற்கு மாத்திரமல்ல, அவருக்கே விரோத 
மான பாவமாக எண்ணப்பட்டது. இஸ்ர . 
வேலரில்‌ அநேகர்‌ தங்களுக்குக்‌ இடைத்த பிர 
மாணத்தின்‌ ஆவிக்குரிய தன்மையைக்‌ கவ 
னியாமல்‌ சடங்காசாரத்திற்கடெத்த கட்டளை 
களைக்‌ கைக்கொண்டபொழுது இவைகண்‌. : 
முக்கியம்‌ என்றும்‌, இவைகளை எழுத்தின்ப 
டிச்‌ திட்டமாய்க்‌ கைக்கொண்டால்‌ போதம்‌ 
என்றும்‌ நினைத்தார்கள்‌. காலாகாலத்தில்‌ 
வந்த தீர்க்கதரிசிகள்‌ கடவுளுடைய மி 
மையைக்‌ காண்பித்து வெறும்‌ சடங்கா 
சாரம்‌ வீண்‌ என்றும்‌, சன்மார்க்கமும்‌ மெய்‌ 
பக்தியுமே அவசியம்‌ என்றும்‌ வற்புறுத்திவர்‌ 
தார்கள்‌. ஏசா பீ!”17, பாவத்தின்‌ அகோரம்‌ 
எதிலே காணப்படுநிறதென்றால்‌, பாவிகள்‌ 
கடவுளை விட்டுப்‌ பிரிர்திருப்பதில்தான்‌. 
இதற்கிசைய விக்கிரசாசாதனை பயங்கர 
மான பாவமாக எண்ணப்பட்டது. இதுவு 
மன்றி மனுஷர்‌ ஒருவருக்கொருவர்‌ விரோத 
மாகச்செய்தபாவங்களைக்‌ கடவுளுக்கேவிரோ 
தமான பாவங்கள்‌ என்று இிர்ச்கதரிகெள்‌ 
போதித்தார்கள்‌. ஏசா. 58-9, திர்க்கதரிகெள்‌ 
நீதிநியாயங்களைப்பற்றி அதிக விபரமாய்ப்‌ 
போதித்தாலும்‌ மாம்ச சடங்காசாரங்களைக்‌ 


குறித்து மோசே கொடுத்த மியாயப்பிரமா 


ணத்தைப்பற்றி அவர்கள்‌ அவ்வளவாய்‌ விப 
ரித்துப்‌ பேசவில்லையென்று தோன்றுகிறது. 
கடவுளுடைய தன்மையைக்குறித்துப்‌ போ 
தனைகொடுப்பது அவர்களுக்கு முக்கியமான 
காரியம்‌. அவர்‌ தகப்பனைப்போல இருக்கி 
ரூர்‌ என்று ஏசாயா போதித்தான்‌. ஏசா 19, 
ஒரசியாவின்‌ போதகத்தின்படி. கடவுள்‌ அன்‌ 
புள்ள புருஷனைப்போல்‌ இருக்கிருர்‌, ஓசி 
1-8 அதி. இவ்விதமான நெருங்கிய சம்பந்‌ 
தம்‌ இருப்பதால்‌ அவரை விட்டு விலகுவது 
அகோரமான துரோகம்‌. 

அஅதவுமல்லாமல்‌ பாவம்‌ செய்வது நன்றி 
யற்ற கரியை. அடிமைத்தனத்திவிருக்து 
தமது ஜனங்களை விடுவித்த கடவுள்‌ செய்த 
எராளமான நன்மைகளைக்குறித்துத்‌ நிர்ச்கத 
ரிசிகள்‌ அடிக்கடிப்‌ பேசி அவ்விதமகாகவே 
இஸ்‌ரவேலருடைய நஈன்றிக்சேட்டை சண்‌ 
டிக்கிறார்கள்‌. இஸ்ரவேலர்‌ செய்த பாவங்‌ 
களையே திர்க்கதரிசெகள்‌ விசேஷமாய்ச்‌ சண்‌ 
டித்தார்கள்‌. அவர்களுக்கும்‌ கடவுளுக்கும்‌ 
ஒரு உடன்படிக்கை இருந்தபடியால்‌ அவர்‌ 
களமேல்‌ அமைந்த குற்றம்‌ கொஞ்சமல்ல, 
புதஜாதியாருக்கும்‌ கடவுளுடைய பிரமாணச்‌ 


76 டள, 


பாவம்‌ 


இன்‌ சாராம்சம்‌ ஒருவாறாக செரிந்தபடியால்‌ 
அவர்களும்‌ கடவுளுடைய பார்வையில்‌ குற்ற 
வாளிகளாக எண்ணப்பட்டார்கள்‌. ஆமோ 
1 அதி. 25, ஆனாலும்‌ இஸ்ரவேலருக்கு 
விசேஷித்த வெளிப்படுத்தல்‌ இருந்தபடியால்‌ 
அவர்களுடைய குற்றம்‌ விசேஷித்ததாய்‌ 
இருந்தது. ஆமோ 2416 917, 
திர்க்கதரிகளுடைய போதனையைக்குறி 
த்து இன்னும்‌ கவனிக்கவேண்டியதென்ன 
வென்றால்‌, (1) இஸ்‌ரவேல்‌ ஜனம்‌ ஒரே 
ஆளாய்‌ இருந்தால்போல்‌ அதன்‌ பாவத்தைச்‌ 
நிர்க்கதரிசிகள்‌ பொதுவாய்ச்‌ கண்டித்தார்கள்‌. 
ஏசா 64 அதி, இஸ்ரவேலர்‌ சிறையிருப்புக்குக்‌ 
கொண்டுபோகப்பட்டபின்‌ அவர்கள்‌ பொது 


வாக மாத்திரமல்ல தனித்தனியாகவும்‌ பாவி 


களாயிருந்தார்கள்‌ என்று தீர்க்கதரிசிகள்‌ 

ன்னிலும்‌ தெளிவாய்ப்‌ போதித்தார்கள்‌, 
எரே 3 129-3 எசே 18 அதி. (11) காள்‌ செல்‌ 
லச்செல்லப்‌ பங்குபங்காகவும்‌ வகைவகை 
யாகவும்‌ தம்மை வெளிப்படுத்திக்கொண்டே 
இருந்த கடவுளுடைய தன்மை இன்னும்‌ 
தெளிவாக தெரியவந்த அளவின்படி அத்‌ 
தன்மைக்கு விரோதமாக மனுஷர்‌ செய்த 
பாவம்‌ முன்னிலும்‌ அதிக அகோரமாக 
எண்ணப்பட்டது. நாம்‌ பழைய எற்பாட்‌ 
டை வாரிக்கும்போது ஆபிரகாம்‌ முதலான 
பக்தர்‌ பாவத்தில்‌ விழுந்ததைக்‌ கடவுள்‌ 
சவனியாதவர்போல்‌ இருப்பதைக்‌ குறித்து 
ஆச்சரியப்படுவோம்‌. ஆதி 191050, இதற்‌ 
குச்‌ சமாதானமாக நாம்‌ சொல்லக்கூடிய 
தென்னவென்றால்‌, முதலாவது நாம்‌ இப்‌ 
பொழுது சொல்லியிருச்கிறபடி கடவுள்‌ 
தம்மைப்‌ படிப்படியாக வெளிப்படுத்தினார்‌ 
என்பதும்‌; இரண்டாவது மனுஷனுடைய 
இருதய சடினத்தினிமித்தம்‌ கடவுள்‌ கவனி 
யாதவர்போல்‌ தோன்றினாலும்‌ பாவஞ்செய்த 
மனுஷர்‌ அந்தந்தச்‌ செய்கைகளுக்குப்‌ பல 
னாக பல திங்குகளை அனுபவித்ததனால்‌ அம்‌ 
தச்‌ செய்கைகள்‌ பாவங்கள்‌ என்று கற்றுக்‌ 
கொண்டார்கள்‌ என்பதுமே. மாற்‌ 10 அப்‌ 
17, ஆபிரகாம்‌ ஒரு மறுமனையாட்டியை 
வைத்துக்கொண்ட சங்கதியும்‌, அதனால்‌ உண்‌ 
டான வருத்தமும்‌ இதற்குத்‌ இருஷ்டாந்த 
மாய்ச்‌ குறிக்கப்பட்டிருக்றெது. ஆதி 16, 
21 அதி. 

2. புதிய ஏற்பாட்டின்‌ போதனை பாவ 
உணர்ச்சியை உண்டுபண்‌ ணுவரற்கு நியாயப்‌ 
பிரமாணத்தினாலும்‌ தீர்ச்சதரிசிசளுடைய 
போதனையினாலும்‌ கடவுளுடைய ட்சையி 
னாலும்‌ செய்யப்பட்டவேலை றிஸ்துவின்‌ 
சூலமாய்‌ முடிவுபெற்றது. பழைய ஏற்பாட்‌ 
டில்‌ பாவத்தின்‌ பலவாரூன தன்மையைக்‌ 


வேத ்‌ அகராதி 


்‌ பாவம்‌ 


சாட்டும்படி வெல்‌ வறான எபிசெயபதங்கள்‌ 
வழங்கப்பட்டதபோல, புதிய ஏற்பாட்டில்‌ 
ஏறக்குறைய அதே அர்த்தங்கொள்ளும்‌ ரே 
க்கு பதங்களும்‌ வழங்கப்பட்டன ; என்றாலும்‌ 
இயேசுூறிஸ்‌ துவின்‌ மூலமாய்‌ அவைகளில்‌ 
அடங்கியிருக்கும்‌ பொருள்‌ இன்னும்‌ விசே 
ஷித்ததாகக்‌ சாணப்படுறெது. 

மனுஷர்‌ சாதாரணமாய்ச்‌ செய்யும்‌ பாவத்‌ 
சைச்குறித்து இயேசு போதித்தது அதிகம்‌ 
அல்ல. மனுஷரால்‌ கொடிய பாவிகள்‌ என்று 
எண்ணப்பட்டவர்களை ௮வர்சிகேகித்து அவர்‌ 
களுடைய விசெளுக்குப்‌ போய்‌ அவர்களோடு 
போஜனஞ்செய்து பட்சமாய்ப்‌ பே௫ஞார்‌. 
அந்தச்‌ சமயங்களில்‌ அவர்களுடைய பாவங்‌ 
களைக்‌ கண்டித்ததார்‌ என்று தோன்றவில்லை. 
மாற்‌ 215 லூக்‌ 73450 யோவா 8111, இன்‌ 
னும்‌ தாம்‌ நியாயத்திர்ப்புச்‌ செய்யும்படி 
வந்தவரல்லவென்றும்‌ சொன்னார்‌. யோவா 
124, என்றாலும்‌ அவர்‌ பாவச்சைச்குறித்‌ 
துச்‌ கவலைப்படவில்லையென்று யார்‌ சொல்‌ 
லச்கூடும்‌? மாம்ச இச்சைக்கு இணங்குவது 
பாவம்‌ என்பது ௮ப்பாவங்களைச்‌ செய்தவர்க 
ளுச்கு ஈன்றாய்த்‌ தெரிந்தபடியால்‌ அதைப்‌ 
பற்றி விவரமாய்ப்‌ பேசுவது ௮வசியம்‌ என்று 
அவருக்குச்‌ தோன்றவில்லை. இதுவுமன்றி 
மாம்ச இச்சைக்கடுத்தப்‌ பாவங்களைவிட மன 
சுக்குரிய பாவங்கள்‌ அகோரமாய இருந்தன. 
ஆதலால்‌ ஆயக்காரர்‌ செய்த பாவங்களைக்‌ 
குறித்து அவ்வளவாய்ப்‌ பேசாமல்‌, மனுஷர்‌ 
கவனியாததும்‌ பரிசேயர்‌ செய்ததுமான பா 
வங்களைக்குறித்தே பேசினார்‌. மாற்‌ 7% 
காண்க. இதிலே இயேசுவானவர்‌ கற்பித்த 
தென்னவென்றால்‌, சடங்காசாரத்தைவிட 
சன்மார்க்கமே முக்கியம்‌ என்பதும்‌ இருதயச்‌ 
சுத்தியை நாடாமல்‌ புறம்பான சுத்தியை 
நாடுவது வீண்‌ என்பதும்‌ கடவுளுடைய பிர 
மாணச்திற்குப்‌ பதிலாக மனுஷருடைய 
பாரமபரியச்தைக்கைக்கொள்பவர்கள்‌ மாயக்‌ 
காரர்‌ என்பதுமே. வேறொரு சமயத்தில்‌ 
அவர்களுடைய சுயநீதியினியித்தம்‌ அவர்‌ 
களைக்‌ கண்டித்தார்‌. எங்களுக்குப்‌ பாவ 
மில்லையென்று அவர்கள்‌ சொன்னதே அவர்‌ 
கள்‌ பாவிகள்‌ என்பதற்கு முக்கியமான ரூப 


_ காரமாய்‌ இருந்தது. யோவா 946-4, இதுவு 


மனதி கடவுள்‌ கொடுத்த பிரமாணம்‌ ஆவிக்‌ 
குரியதென்று மலைப்பிரசங்கத்திலே தெளி 
வாக போதித்தார்‌, மத்‌ 507-4, பாவக்கிரி 
யை மாத்திரமல்ல, பாவ இச்சையும்‌ குற்‌ 
றம்‌ என்று காண்பித்தார்‌, மற்றவர்களு 
க்கு இடறலாயிருக்கும்‌ காரியங்களைச்‌ செய்‌ 
வதும்‌ பாவம்‌ என்று சாதித்தார்‌. மத்‌ 18677, 
அவிசுவாசமும்‌ பாவம்‌ என்று காட்டி 


( 602) 


பாவம்‌. 


னார்‌. யோவா 16. மனுஷர்‌ பாவஞ்செய்த 
தங்கள்‌ பரமதகப்பனை விட்டு விலகுவதால்‌ 
அவருக்குச்‌ இலேசச்தையும்‌ தீங்களுக்குப்‌ 
பலவிதமான வருத்தத்தையும்‌ வருவித்துக்‌ 
ண்‌ என்று லூச்‌ 15-ல்‌ தெளி 
வாகத்‌ தெரிவித்தார்‌. ர 

பாவத்தின்‌ கொடுமை இவ்வளவென்று 
இயேசுவானவர்‌ நான்கு விசேஷித்த விதங்க 
ளால்‌ விளக்கிக்‌ காண்பித்தார்‌. (௬) கடவுள்‌ 
பிதாவாயிருக்கிறார்‌ என்ற அருமையான சத்‌ 
தியத்தைப்‌ பலவாறாகப்‌ போதித்துத்‌ இருஷ்‌ 
டார்சப்படுத்தினதால்‌ பாவமானது ஒரு ௮தி 
காரியினுடைய சட்டத்திற்கு மாத்திரமல்ல 
அன்பு நிறைந்தவருடைய கல்ல இத்தத்திற்‌ 
கே விரோதமானது எனறு காண்பித்தார்‌. 
(9) எல்லாச்‌ காரியங்களிலும்‌ அவரே பூரண 
பரிசுத்தராக நடந்து மனுஷருக்குக்‌ குறை 
வற்ற முன்மாதிரியைக்‌ காட்டினதினால்‌ 
(யோவா 846) புண்ணியத்திற்கும்‌ பாவச்திற்‌ 
கும்‌ இருந்த பேதம்‌ இவ்வளவென்று காண்‌ 
பித்தார்‌. (௦) மன்னிப்பு ௮ற்பக்காரியமல்ல 
வென்று அவர்‌ காட்டினதால்‌ பாவமன்னிப்‌ 
பை அடைவது எளிதல்ல என்று சாட்டினார்‌. 
லூக்‌ 796-50, (8) அரேகரை மீட்கும்பொரு 
ளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுத்ததால்‌ 
பாவத்தின்‌ அகோரத்சைக்‌ காண்பித்தார்‌. 
மாற்‌ 104, கெத்செமனேயிலும்‌ கொல்கொ 
தாவிலும்‌ மற்றவர்களுடைய பாவச்திற்குப 
பலனாக அவர்‌ பட்ட வியாகுலம்‌ இவ்வள 
வென்று கொஞ்சமேனும்‌ உணர்ந்தவர்கள்‌ 
மனதாரப்‌ பாவத்தில்‌ மறுபடியும்‌ விழுவ 
செப்படி? 


வேதத்தில்‌ அ௮டங்கியிருக்கிற போதனை 
யைப்‌ பொதுவாகப்‌ பார்த்துப்‌ பாவச்தின்‌ 
தன்மையை ஒரே வார்ச்தையில்‌ ௮டக்வைச்‌ 
தால்‌, பாவமானது சுயசித்தமே என்று சொல்‌ 
லலாம்‌. ஆதிமனுஷன்‌ கடவுளுடைய த 
தத்தை நிறைவேற்றாமல்‌ தன்‌ சித்தத்தின்படி 
செய்ததே பாவம்‌. இதற்கு எதிரிடையாக 
இறிஸ்‌.து தம்முடைய சித்தத்தின்படி செய்‌ 
யாமல்‌ தம்மை அனுப்பினவருடைய சித்தத்‌ 
இன்படி. நடந்தார்‌. யோவா 50, அவரை 
நம்புகிறவர்களும்‌ அப்படியே ஈடச்சவேண்‌ 
டும்‌. ரோம 1523 கலா 220. நாம்‌ இன 
னும்‌ கவனிக்கவேண்டிய சாரியம்‌: (ர) பாவ 
"மானது இரியைகளால்‌ மாத்திரமல்ல, வார்த்‌ 
தைகளாலும்‌ சிந்தனைகளாலும்‌ செய்யப்படும்‌ 
என்பதும்‌ (மத்‌ 1236-37 மத்‌ 528); (6) செய்‌ 
யக்கூடாததைச்‌ செய்வதுமன்றி செய்யவே 
ண்டியதைச்‌ செய்யாததும்‌ பாவமே என்பதும்‌ 
தான்‌. நியா 58 மத்‌ 258697.8, 


| வேத. அகராதி 0 ட்‌ 


பாவமானது 
எப்படி உம்பத்தியானசென்று இந்துமார்க்சத்‌ . 
தார்‌ அடிக்கடி கேட்டாலும்‌ பாவத்தின்‌ உற்‌ 
பத்தியைக்குறித்து நாம்‌ அதிக கவலையோடு 
விசாரிக்கவேண்டியதில்லை. பாவத்தின்‌ உற்‌ 
பத்தியைப்பற்றித்‌ தர்க்கம்‌ பண்ணுவதைவிட 
பாவ நிவிர்த்திக்காக முயற்சிசெய்வதே ௨௭ ' 
தீம்‌. ஆதலால்‌ பாவத்தின்‌ உற்பத்தியைக்‌ 
குறித்து வேதம்‌ ஒன்றும்‌ போதிக்றெதில்லை, 
ஆதி 3-ல்‌ அதின்‌ உற்பத்தி தெரிவிச்சப்படு 
இறதில்லை. பாவம்‌ இப்பூமியில்‌ சாத்தான்மூல 
மாய்‌ வந்ததென்று சொன்னாலும்‌, சாத்தானில்‌ 
அது உற்பத்தியான விசத்தைக்குறித்து வே 
தத்தில்‌ போதனை இடையாது. எல்லாரும்‌ 
பாவிகள்‌ என்பதை ரூபகாரப்படுத்தம்படிக்‌ 
குப்‌ பாவத்தின்‌ உற்பத்தி இன்னதென்று 
அறிவது அனாவசியம்‌. சோமருக்கு எழுதின 
நிருபத்தில்‌ பவுல்‌ முதலாவது மனுஷருடைய 
பொதுவான அழறுபவத்தால்‌ பாவம்‌ எல்லா 
ருக்கும்‌ உண்டென்பதை ருசுப்படுத்தின 
பின்புதான்‌ அவன ஆதாமின்‌ சரித்திரத்தைக்‌ 
கொண்டு கிருபையின்‌ பெருக்சச்தைச்திருஷ்‌ 
டாந்தப்படுத்துகிறான்‌. பாவத்தின்‌ உற்பத்‌ 
தியானது ஈமது அறிவுக்கு எட்டாத காரிய 
மாயினும்‌ பாவம்‌ இப்பூமியில்‌ காணப்பட்ட 
விதச்தைப்பற்றி நாம்‌ ஆதாமின்‌ சாரியத்தைச்‌ 
கொண்டு லெ விசேஷங்களை அறிர்‌துகொள்‌ 
ளலாம்‌, ஆதி 3-ல்‌ எழுதியிருப்பது சரித்திர 
மோ, கதையோ, உவமையோ என்பதைச்‌ 
குறித்து மிகுந்த சர்க்கம்‌ உண்டு, இயேசு 
வானவர்‌ ஒரு சட்டுக்க்சையை உவமையாக 
உபயோடப்பதுபோல பரிசுத்த ஆவியால்‌ 
போதிக்கப்பட்ட ஆதியாகமத்தின்‌ இரந்த 
கர்த்தா பழைய கதைகளில்‌ உள்ள தகாதவை 
களை நீக்கி எக்காலத்திற்கும்‌ பிரயோஜன 
முள்ள பாடங்களைக்‌ கற்பிக்கும்படியாக 
இவைகளை உபயோித்திருக்கலாம்‌ என்று 
அநேகர்‌ நினைக்கிறார்கள்‌. எப்படியாவது 
இந்த அதிகாரத்தில்‌ உவமை கலந்திருக்க 
தெனபதற்குச்‌ சந்தேகமில்லை, “சர்ப்பம்‌! என்‌ 
பதினால்‌ இத்தீம்கு ரேரிட்டதென்று சொல்‌ 
லியிருக்றெது. “சாச்தான்‌' என்னும்‌ பதமும்‌ 
இதிலே இல்லை, சாத்தானை. பபற்றியும்‌ ஒன்‌ 
றும்‌ சொல்லப்படவில்லை; ஆசையால்‌ “சர்ப்‌ 
பம்‌? என்பதற்கு ஒரு ஞானார்த்தம்‌ இருக்கி 
றது என்று நாம்‌ ஒப்புக்கொள்ளவேண்டும்‌. 
இதை ஒப்புக்கொள்ளும்பொழுது மற்றதெல்‌ 
லாம்‌ உவமையற்ற சரித்திரம்‌ என்று நிச்சய 
மாய்ச்‌ சொல்லுவது எப்படி? இந்த அதிகாரச்‌ 
இலுள்ள விஷயம்‌ எம்மட்டும்‌ மெய்யாய்‌ 
நடந்ததென்னு நாம்‌ நிச்சயமாய்‌ அறியாவிட்‌ 
டாலும்‌ அதன்‌ ஆவிக்குரிய போதனையைக்‌ 


11. பாவத்தின்‌ உற்பத்தி, 


( 603 ) ட. அத்‌ 


கொள்ளேன்கம முச்வயெமொன சசியால்‌ 
கள்‌ இவைகளே: 


1. உலகமானது இயல்பாகவே திமையி 
னல்‌ கிழைந்திருச்ெசென்று அநேகர்‌ போ 
இத்த கள்ளப்போதகம்‌ சண்டிக்சப்படுறது, 
தேவன்‌ உலகத்தையும்‌ மனுஷனையும்‌ சிருஷ்‌ 
டித்தபோது தம்முடைய சிருஷ்டிகள்‌ மிக 
வும்‌ஈன்றாயிருந்ததென்று கண்டார்‌. ஆதி 197, 
- 2. மிருகங்கள்‌ முன்பின்‌ யோசியாமல்‌ தங்‌ 
கள்‌ இயற்கையின்‌ படி கோபம்‌ சண்டை முத 
விய குற்றங்களை அறியாமல்‌ செய்வதுபோல 
பாவமும்‌ உற்பத்தியாஇறதென்றெ போதனை 
கண்டி.க்சப்படுகிறது. மனுஷனும்‌ ஆதியில்‌ 
தீன்‌ மிருசசுபாவத்தின்படி பாவத்துக்கு உள்‌ 
ளானான்‌ என்னும்‌ போதனை கண்டிக்கப்படுகி 
றது. பாவத்தைச்‌ செய்தவர்கள்‌ தங்கள்‌ மன 
துக்குமுன்‌ கொண்டுவரப்பட்ட காரியத்தைக்‌ 
குறித்துச்‌ சந்தித்துத்தான்‌ பாவஞ்செய்தார்‌ 
கள்‌. . 

8. ஆதி மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொ 


டுக்சகப்பட்ட படியால்‌ அறிவீனம்‌ அவன 


பாவத்திற்குக்‌ காரணம்‌ என்று மாம்‌ சொல்‌. 


லக்கூடாது. 


4. மேற்குறித்தகாரியங்கள்‌ பாவத்தின்‌ உற்‌ 
பத்தியாயில்லாதிருக்கையில்‌ அது எதிலே 
இருக்கவேண்டுமென்று நாம்‌ பார்ச்சவேண்‌ 
டும்‌:]—_ பகுத்தறிவு மனுஷனுக்கு இருப்பதால்‌ 
அவன இயல்பாய்ப்‌ பாவத்தில்‌ விழக்கூடிய 
வனாயீருக்கிறான்‌. ஆதிமனுஷனுக்கு நாக 
ரீகமாவது, சிறந்த மனோசக்தியாவது சன்‌ 
மார்க்க வளர்ச்சியாவது இருந்ததென்று, வே 
தம்‌ சொல்லுகிறதில்லே, அவன்‌ அநேக விஷ 
யங்களில்‌ மிருகங்களைப்போல இருந்தான்‌ 
என்று நினைக்றெதற்கு இடமுண்டு. பகுத்‌ 
தறியும்‌ ஞானமே அவனுடைய மேன்மை. 
இந்தச்‌ சக்தியுடையவனுக்கு நேரிடும்‌ சோ 
தனை அவனுடைய மிருசசுபாவத்தின்‌ மூல 
மாயாவது அறிவீன ததினாலாவது வேறெந்த 
விதமாயாவது வரலாம்‌. அத எப்படி வந்தா 
தம்‌ அதற்கு இணங்குவது மனுஷனுக்கு 
' அவசியம்‌ அல்ல. அதைக்குறித்து யோசித்து 
அதற்கு இணங்குவதாவது அதை மேற்கொள்‌ 
வதாவது அவனுடைய ஆதீனத்தில்‌ உண்டு. 
. கடவுளுடைய சித்தத்தைத்‌ சள்ளிவிட்தெ 
- நன சுயசித்தத்தின்படிச்‌ செய்யத்‌ தெரிந்து 


கொள்ளும்போது அவன்‌ பாவஞ்‌ செய்கி 


ரேன. 
டத மனுஷனுக்குச்‌ சோதனை வரும்படி. 
சடவுள்‌ உத்தரவுகொடுத்தாலும்‌ அவர்‌ பாவத்‌ 


.. வேத.முகாதி 


ல வடா 


்‌ நாம்‌ கற்றுச்‌ 


| பாவம்‌ | 


இற்குக்‌ க காரணர்‌ என்று நாம்‌ சொல்லவே 


கூடாது, யாக்‌ 19, 

6. பாவம்‌ கடவுளுடைய சட்டளையை 
மிறுதலாயிருப்பதால்‌ அத அவருடைய பார்‌ 
வையில்‌ குற்றமாக எண்ணப்படுகிறது. ஆத 
லால்‌ பாவஞ்செய்கிறவர்கள்‌ கடவுளுடைய 
கோபாக்கனைக்குட்பெருர்கள்‌. பாவத்தைத்‌ 
தீண்டிப்பதால்‌ பாவம்‌ தமக்கு அருவருப்பா 
யிருக்றெதென்று கடவுள்‌ காண்பிக்கிறார்‌. 


7. கடவுள்‌ மனுஷரைத்‌ தண்டிப்பது அவ 
சியமானாலும்‌ அந்தத்‌ தண்டனையின்‌ மூல 
மாய்‌ மனுஷருக்கு ஈன்மைசெய்ய வகை 
தேடுகிருர்‌. தண்டனையின்‌ விஷயத்தோடு 
ரட்சிப்பு முன்குறிப்பாக தெரிவிக்கப்பட 
இறது. ஆதி 35, 

மேற்சொல்லியதை நாம்‌ மனதில்‌ 
வைத்து வேதத்தின்‌ போதனைக்கு ஆட்சே 
பனையாக சிலர்‌ சாதிக்கிறதைச்‌ இந்திக்க 
லாம்‌. மனுஷன்‌ சோதனைக்கு இணங்கு 
வான்‌ என்று கடவுள்‌ முன்னமே றிர்‌ 
திருக்க அவன சோதனைக்குட்பட ஏன்‌ 
இடங்கொடுக்கிறார்‌ என்றும்‌, ௮ல்லது அவன்‌ 
பாவஞ்செய்யாதபடிக்கு ஏன்‌ தடைபண்ண 
வில்லை என்றும்‌ கேட்கிறார்கள்‌. இதற்குச்‌ 
சமாதானமாக நாம்‌ சொல்லவேண்டியதா 
வது: (1) ஈன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ இருக்‌ 
கும்‌ வித்தியாசத்தைத்‌ தெரிந்துகொள்ளுகறெ 
சக்தியில்லாதவன்‌ மனுஷனாய்‌ இராமல்‌ வெ 
லும்‌ மிருகமாய்‌ இருப்பான்‌. அப்படிப்பட்‌ 
டவன்‌ கடவுளோடு ஐக்கியப்பவெதெப்படி? 
சுவாதனமுடையவனோடுதான்‌ கடவுள்‌ ல 
இயப்பட்டு அந்த க்யெப்பாட்டில்‌ சந்தோ 
ஷப்படுவார்‌, ஆதலால்‌ மனுஷன்‌ பாவச்‌ 
தில்‌ விழக்கூடியவனாகவே சிருஷ்டிக்கப்பட 
வேண்டும்‌, தன்‌ பிள்ளை ஒருபோதும்‌ பொய்‌ 
சொல்லக்கூடாதென்று ஒரு சகப்பன்‌ விரு 
ம்பி அந்தப்‌ பிள்ளை ஒரு வார்ச்தையும்‌பேசாத 
படிக்கு அதன்‌ வாயை அடைத்தால்‌ பிர 
யோஜனம்‌ எனன? பொய்பேசக்கூடிய சக்தி 
இருக்கும்பொழுதுதான்‌ பொய்‌ பேசாமலி 
ருப்பது மேன்மை. ஆதலால்‌ பாவஞ்செய்‌ 
யக்கூடிய சக்தி மனுஷனுக்கு அவசியம்‌. 
(2) இப்படியிருர்தும்‌ சோதனை, அதாவது 
பாவஞ்செய்யும்படியான தூண்டுதல்‌, அவரி 
யமா? ௮வ௫ியந்தான்‌. எப்படியெனில்‌ ஒரு 
வன கஷ்டமான தேகாப்பியாசத்தால்‌ சரீர 
பலனை ௮டைவதுபோல சோதனையை மேற்‌ 
கொள்வதினால்தான்‌ மனுஷன்‌ சன்மார்க்கத்‌ 
இல்‌ முன்னேறிச்‌ செல்லுவான்‌. (8) சோ 
தனைக்குட்படவேண்டிய மனுஷனுடைய 
நிலைமை அபாயகரமான தாயினும்‌ மனுஷன்‌ 


( 604) 


பாவ்ம்‌ 


சன்மையைத்‌ தெரிக்துகொள்ளாமல்‌ இமை 
யைத்‌ தெரிந்துகொண்டு பாவத்தில்‌ விழும்‌ 
போது கடவுள்‌ பாவசிவிர்த்தி செய்ய வழி 
உண்டுபண்ணுகிரர்‌. 

111. பாவமானது வளரும்‌ விதம்‌. 

1. ஒரு பாவியிடத்தில்‌ பாவம்‌ வளரும்‌ வித 
மாவது தனித்தனியான பாவச்செய்கைகள்‌ 
பாவ வழக்கம்‌ ஆகும்‌. பாவ வழக்கம்‌ பாவ 
சுபாவமாகும்‌. எசே 117. பாவமானது ஒரு 
செய்கைமாத்திரமல்ல ஒரு நிலைமை அல்‌ 
லது ஒரு வல்லமை; சில வேசவாக்கியங்க 
ளில்‌ பாவமானது ஒரு ஆளாகப பாவிக்கப்‌ 
படுகிறது. ரோம 1! யாக்‌ 15. பாவத்திற்குத்‌ 
தன்னை ஒப்புக்கொடுககிறவன்‌ அதற்கு அடி 
மையாவான்‌. யோவா 8 ரோம 714, அவனு 
டைய இருதயம்‌ கடினமாகும. யாத்‌ 5, மனு 
ஷன்‌ மனந்திரும்பாவிட்டால்‌ அவன்‌ கடை 
சியாக மாற்‌ 429 எபி 646 | யோவா 516 அகிய 
வேதவாக்தியங்களில்‌ சொல்லியிருக்கிறபயங்‌ 
கரமான நிலைமைக்கு வருவான்‌. 

2, பாவமுள்ள தன்மை எப்படியாவது 
எல்லாமனுஷருக்குள்ளும்‌ பசம்பியிருக்கிற 
தென்பது எல்லாரும்‌ ஒத்துக்கொள்ளவேண்‌ 
டி.ய காரியம்‌ என்று வேதம பலவாறாகக்‌ காட்‌ 
டுஇறது. சங்‌ 130? 1 இரா 841 யோவா பீ. 
விம்சஷமாய்‌ ரோம 1-4 அதி. காண்க, 
பக்தர்‌ தங்கள்‌ பாவத்தை அழறிக்கையிடம்பொ 
முது பாவஞ்செய்வதில தாஙகள மற்றவாக 
ளோடு 8ககயப்பட்‌ டிருக்கிறார்களென்று 
சொல்லுரொர்கள்‌. சங்‌ 514 ஏசா ௦” தாணி 990, 
ஒருவன பாவத்தில்‌ விழும்பொழுது புறம்பே 
யிருந்து வரும்‌ சோதனையால்‌ மாததிரமல்ல, 
தன சொந்த தூர்ச்சுபாவத்தாலும எவபபட்டு 
பாவஞ்செய்கிறான்‌. இந்தத்‌ தாச்சுபாவம 
எல்லாருக்குமுரியதே. மனுஷர்‌ எல்லாரும 
ஓரேவிதமாயப பாவங்களைச்‌ செய்தவாக 
ளென்றும்‌ ஒரே அளவுக்கு பாவத்தில்‌ விழுக்‌ 
தவாகளெனறும்‌ வேதம்‌ சொல்லுகிறதில்லை. 
லூக்‌ 5-ல்‌ வருகிற மூத்தகுமாரன தன தம 
பியைபபோல அக்ரெமக்காரன்‌ அல்ல என்‌ 
ராலும்‌, அவன்‌ அன பில்லாதவனானதால்‌ அவ 
னும பாவிதான்‌. இபபடி எலலாரும்‌ பாவி 
களானது எபபடி பெற்றோருடைய சுபா 
வம்‌ பிளளைகளுககு இயற்கையாய்‌ உண்டா 
நிறதுபோல ஆதி மனுஷன்‌ செய்த பாவத்‌ 
தினால்‌ அவனுடைய சர்சதியாருக்குப பாவ 
முள்ள குணம இடைத்தது. இவ்வித இயல 
பான சமபந்தம்சவிர வேறே சம்பந்தமில்லை 
என்று சிலர்‌ சாதிக்கிறார்கள்‌. லெரோ ஆதி 
மனுஷனுடைய குணம்‌ தோன்றுவதுமலலா 
மல்‌ அவன்‌ செய்த குற்றமும்‌ எல்லார்மே 


வேத அகராதி 


ஸ்கிம்‌ 


லும்‌ எண்ணப்படஜிறதென்று சொல்லுவார்‌ 
கள்‌. பழைய ஏற்பாட்டின்‌ போதனையை 
மாம்‌ ஆராய்க்து பார்த்தால்‌ இந்தக்‌ கொள்‌ 
கைக்கு ஆதாரமில்லை என்று அறிந்துகொள்‌ 
வோம. மனுஷர்‌ ஒருவசோடொருவர்‌ பல 
வாருக சம்பந்தப்பட்டிருபபதால்‌ ஒருவன்‌ 
செய்யும்‌ குற்றத்தின்‌ தண்டனையில்‌ அவனைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌ அசபபவொர்கள்‌, யாத்‌ 947 
யோசு 724, ஆனாலும மனுஷர்‌ இவ்விதமாக 
மற்றவர்கள்‌ செயத குற்றத்தின்‌ பலனை அனு 
பவிக்ச வேண்டுமாயினும்‌ அக்குற்றம்‌ அவர்‌ 
களுக்குக்‌ குற்றமாக எண்ணப்படுமென்று 
வேதம சொல்லுநறெதில்லே. அதுபோல நாம்‌ 
மூன்பாரத்தபடி.யே பக்தர்‌ தங்கள்‌ பாவத்தை 
௮றிக்சையிடுமபொழுது மறறவர்களுடைய 
குற்றங்களையும்‌ ௮றிக்கையிடுவார்கள, அவா 
கள்‌ தங்கள்‌ குற்றத்தை மறைக்கும்படியா 
வது குறைக்குமபடியாவது பிறர்‌ குற்றங்க 
ளைத்‌ தாங்கள்‌ அறிக்கையிடாமல்‌ மற்றவர்‌ 
கள்‌ ௮க்குற்றத்தில்‌ அகப்பட்டிருக்கிறார்களே 
என்று மோசித்துப்‌ புலம்பி முன்னிலும்‌ 
அதிகமாய்‌ வெட்கபபடுதறார்கள்‌. இப்படிச்‌ 
செய்வது நியாயந்தான என்று நினைத்து 
இந்தக்‌ கொள்கையை பக்தர்களில்‌ அரேகர்‌ 
எற்றுக்கொண்டிருக்கிறார்கள்‌. என்றாலும்‌ 
ஒருவன்‌ செய்த குற்றத்தினிமித்தம்‌ மத்ற 
வாகளைக்‌ கடவுள்‌ குற்றவாளிகளாக எண்ணு 
கிறார்‌ என்னும்‌ கொள்கை வேறே. ரோம 
5டேம்‌ வசனம இந்தக்‌ கொள்கைக்கு ஆதாரம்‌ 
எனறு சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. இரத வ௪ 
னத்தின்‌ கருத்தைக்குறித்துச்‌ சந்தேசமிருப்‌ 
பதால்‌ இதைமாத்திரம இந்சப்‌ பயங்கரமான 
கொள்கைக்கு ஆதாரமாக வைக்கலாகாது, பவு 
லினுடைய போதனை என்னவென்றால்‌ மனு 
வர்‌ தங்கள்‌ சம்மதமில்லாமல்‌ ஆதாம செய்த 
பாவத்தின்‌ பலாபலன்களில்‌ சிக்கக்கொண்டி 
ருகரொர்கள்‌ எனபதே. ஆதாமுடையகுற்றம்‌ 
அவாகளுக்கு எண்ணப்பட்டிருக்கறதென்று 
அவன தெளிவாய்ச்‌ சொல்லுநெதில்லை. 
நாம்‌ கடவுள்‌ நீதியுள்ளவரென்று நினைக்கிற 
தினால்‌, ஆதி மனுஷனுக்கும்‌ நமக்கும்‌ எந்தச்‌ 
சமபச்தமிருந்தாலும, நாமே சோதனைக்கு 
இண௩௫ எமமட்டும குற்றஞ்செய்கரோோமோ 
௮ம்மட்டுமே கட்வுள்‌ நம்மைக்‌ குற்றவாளிக 
ளென்று எண்ணுவார்‌ என்பதே நியாயம்‌. 


IV. பாவத்தின்‌ பலாபலன்‌. 


நாம்‌ முன்‌ பார்த்தபடி தனித்தனியான 
மனிதனுக்கும்‌ மனுஷஜா இக்கும்‌ உண்டான 
சுபாவமானது கெட்பெபோகிறதே ஒரு முச்‌ 
கய பலனாம்‌. இசைத்சவிர வேறு பலாபலன்‌ 
என்ன? 


( 605) 


பாலம்‌ 


1. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ என்க 
வாக்யெத்தின்‌ கருத்தென்ன? பவுல்‌ சோம 
5 லும்‌ 1 கொரி 15-லும்‌ இதைக்‌ குறித்‌ 
துப்‌ போதிச்கும்பொழுது அவன சரீரத்தின்‌ 
மரணத்தைக்‌ குறித்தே பேசுகிறான்‌. மனி 
தன்‌ சோதனைக்கு இணங்காமற்போனால்‌ 
சாகாமை என்னும்‌ பாக்கியத்தை அடைய 
லாம்‌; அல்லது, மிருகங்களைபபோல அவன 
மரிக்கவேண்டுமானாலும்‌ அவனுடைய மர 
ணம்‌ கூரற்ற மரணமாயிருப்பதால்‌ அதற்கு 
மரணம்‌ என்று பெயர்‌ இடுவது தகாததாகக்‌ 
காணப்படும்‌. பாவத்திற்குச்‌ சம்பளமாகவரும்‌ 
மரணம்‌ பாவ உணர்ச்சியினால்‌ பயங்கரமாகத்‌ 
தோன்றுறெ மரணமே. 

2. பாவிகளுக்கு இம்மையில்‌ பல துன்‌ 
பங்கள்‌ நேரிடும்‌ என்று உபா 251568 முத 
லான வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கி 
றது. என்றாலும்‌ துன்பம்‌ எல்லாம்‌ அத்‌ 
துன்பத்தை அனுபவித்தவனுடைய சொழ்‌ 
தப்பாவத்தின்‌ பலன்‌ என்னும்‌ தப்பான 
கொள்கை யோபுடைய சரித்திரத்தில்‌ கண்‌ 
டிக்கப்பட்டிருக்கிறது. 

3. மறுமையில்‌ நேரிடும்‌ தண்டனையைக்‌ 
குறித்துப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ தெளிவான 
போதனை அதிக சொற்பமாயிருந்தும்‌ (தானி 
12?) புதிய ஏற்பாட்டின்படி. மனுஷர்‌ மனந்‌ 
இரும்பாமற்‌ போனால்‌ ௩ரகத்திலேசான்‌ வேத 
னைப்படுவார்கள்‌ என்பது தெளிவாய்‌ இருக்‌ 
இறது. மத்‌2591-46 மாற்‌ 329 ரோம 25-1! வெளி 
201-5, மனுஷன்‌ பாவத்தில்‌ விழுந்ததால்‌ 
தேவனுடைய சாயலை இழநதுபோனான்‌ 
என்று அநேகர்‌ சாதிக்திறதற்கு வேதாதாரம்‌ 
இல்லை. தீமை காண்க. 

V. பாவந்தைப்பற்றி இந்தியாவில்‌ சா 
தாரணமாயிருக்தம்‌ உபதேசம்‌. 

இந்துதேச தத்துவ சாஸ்திரங்களில்‌ பாவ 
உணர்ச்சி மிகவும்‌ குறைவாயிருக்கிறதென்‌ 
பது எல்லாரும்‌ ஒத்துக்கொள்ளவேண்டிய 
காரியம்‌. சாதாரண ஜனங்கள்‌ “ஐயோ பாவம்‌” 
என்று சொல்லும்பொழுது “பாவம்‌' என 
னும்‌ பதத்திற்கு ஒரு தர்ச்சம்பலம்‌ என்னும்‌ 
கருத்து இருக்குமேயொழிய “குற்றம்‌? என்‌ 
னும்‌ கருச்தோடே ௮தைச சொல்லுறெ 
தில்லை. இந்தக்‌ குறைவுக்கடுத்த முகாந்தர௩ 
களைப்‌ பார்ப்போமாக, 

(1) சுருதி ஸ்மிருதி என்னும்‌ ஆகமா. 
களின்‌ போதனையை நாம்‌ கவனித்தால்‌, 
அது பாவ உணர்ச்சியை உண்டாக்கத்தக்க 
போதனை அல்ல என்று காணப்படும்‌. 
'இருக்குவேதத்தில்‌ அரேக ரிஷிகள்‌ தங்கள்‌ 
பாவத்தை வருணதேவனுக்கு அறிக்கை 
யிட்டு அவனையும்‌ மற்ற தேவர்களையும்‌ 


வேச அகராதி 


பாவம்‌ 


தங்களுச்குச்‌ சசாயஞ்செய்ய விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. பிற்காலத்திலோ அர்த 
உணர்ச்சி இடையாது. புராணங்களின்படி 
தேவர்களே அகோர பாவங்களைச்‌ செய்ற 
வர்களாயிருக்கிறார்கள்‌. மனுஷர்‌ அப்படிச்‌ 
செய்யக்கூடாதென்று சொல்வியிருந்தாலும்‌ 
தேவர்கள்‌ செய்யும்‌ துர்ச்சிரியைகனினால்‌ 
அவர்களுடைய பக்தர்களுக்குக்‌ கெடுதல்‌ 
வருறசேயொழிய வேறல்ல. சாதாரண 
ஜனங்கள்‌ புராணக்சதைகளைப பலதடவை 
கேட்டுக்‌ கவனிப்பதால்‌ அவர்கள்‌ சன்மார்க 
கத்திற்கும்‌ துன்மார்க்கத்திற்கும்‌ இருக்கும்‌ 
வித்தியாசம்‌ இன்னதென்று அறியாமல்‌ பாவ 
மென்ன புண்ணியமென்னவென்று அடிக்‌ 
கடி. கேட்பதை நாம்‌ கவனித்திருக்கிறோம்‌. 
இவ்விச போதனை புராணங்களில்‌ காணப்‌ 
படுவதுமல்லாமல்‌, உபநிஷதத்திலும காணப்‌ 
படும்‌. கெளஜி£ தூ உபகிஷதத்தில்‌ இந்திரன்‌ 
தான்‌ செய்த அக்கிரமத்தைப்பற்றி வம்பான 
காரியங்களைப்‌ பேசி, “என்னை அறிந்தவன்‌ 
தன்‌ தசப்பனைக்‌ சொல்செய்தாலும்‌ சேதம்‌ 
அடையான்‌? என்று சொல்லுகிறான்‌. 

(2) கர்ம மார்க்கம்‌ சாதாரண மார்க்கமான 
படியால்‌ ஜனங்கள்‌ முக்கியமென்று எண்ணு 
இற பாவங்கள்‌ சடங்காசாரத்திற்காவது ஜாதி 
வழக்கத்திற்காவது விரோதமான தப்பிதங்‌ 
களேயொழிய சன்மார்க்கத்திற்கடுத்த குற்‌ 
மங்கள்‌ அல்ல. இதிகாசம்‌ புராணம்முதீ 
லிய புஸ்தகங்களில்‌ சொல்லப்படுகிற சேவர்‌ 
கள்‌ தங்கள்‌ பக்தர்கள்‌ சடங்காசாரத்தின்படி. 
நடக்கவேண்டுமென்று கவலைப்‌ படுதிறார்க 
ளேயொழிய அவர்களுடைய சனமார்க்கத்‌ 
தைப்பற்றிக்‌ கவலைப்படுநிறதில்லை. நடக்கை 
க்குரிய விதிவிலக்குகள்‌ கேவதாபக்திக்குரிய 
புஸ்தகங்களில்‌ வராமல்‌ நீதிசாஸ்திர ஆகமங்‌ 
களிலும்‌ எழுதப்படாத ஜாதி வழக்கங்களி 
லும்‌ வருகின்றன. ஆதலால்‌ அந்த விதி 
விலக்குகளை மீறுவது பாவம்‌ எனறு எண்ணா 
மல்‌ தப்பிதம்‌ என்று எண்ணுவதே வழக்கம்‌, 

(3) உபநிஷத்தில்‌ “பாலம்‌” என்னும்‌ பதம்‌ 
அபூர்வம்‌. மனுஷர்‌ தங்களைச்‌ டெசைக்குட்‌ 
படுத்தும்‌ அநேக இரியைகளைச்‌ செய்சாலும்‌ 
இவைகள்‌ பாவங்கள்‌ அதாவது கடவுளுக்கு 
விசோதமான குற்றங்கள்‌ என்று எண்ணப்‌ 
படுகறதில்லை. மனுஷர்‌ என்னசெய்சாலும்‌ 
அவர்கள்‌ செய்வது தெய்வச்செயல்‌ என்று 
சொல்லப்படுகிறது, மகாபாரதத்தில்‌ சன்‌ 
மார்க்கத்தைக்குறித்துச்‌ சில ஈல்ல போதனை 
அடங்கியிருந்தபோதிலும்‌ அதிலும்‌ இந்தச்‌ 
துர்ப்போதனை உண்டு, திருஷ்டாந்தமாக 
பன்னிரண்டாம்‌ பருவத்தில்‌ மரத்தை வெட்டு 


( 606 ) 


பாலிம்‌ 


சோடரியின்மேல்‌ சுமராமல்‌ ௮க்கோடரி 
யைக்‌ கையாடின மனுஷன்மேல்‌ சுமருவது 
போல்‌ தனித்தனியான ஆத்துமாச்கள்‌ செய்‌ 
யும்‌ குற்றங்களின்‌ உத்தரவாதம்‌ பரமாத்துமா 
வின்மேல்‌ அமரும்‌ என்ற சொல்லியிருக்‌ 
றது. அதேமாதிரியாக அமெரிக்காவுக்குப்‌ 
போன விவேகானந்த சுவாமி மனுஷனைப்‌ 
பாவி எனறு சொல்லுவதைத்தவிர வேறே 
பாவமில்லை என்று வற்புறுத்தினார்‌. 

பாவத்தைப்பற்றிய குறைவான போதனை 
யின்‌ மூலமாய்‌ இத்தேசத்தாருடைய மனச்‌ 
சாட்சி மங்கப்போய்விட்டாலும்‌ அது செத்‌ 
துப்போனதென்று யார்‌ சொல்லக்கூடும்‌? 
சாதாரண ஜனங்கள்‌ மற்றவர்கள்‌ செய்த அக்‌ 
இரமத்தைப்பற்றி முறையிட்டு, தாங்களும்‌ 
பாவிகள்‌ என்று அறிக்கையிடுதிறார்கள்‌. 
பிராமணர்கள்‌ தங்கள்‌ நித்திய அனுஷ்டான த்‌ 
இல்‌ :பாபோஹம்‌, பாபகர்மாஹம்‌ பாபாத்மா, 
பாபசம்பவம்‌:” என்றுசொல்லித்தங்கள்பாவத்‌ 
தை ஒருவாறாக ௮றிக்கையிடுகிறார்கள்‌. மா 
ணிக்கவாசகர்‌, இராமானுஜர்‌ முதலான 
மகாத்துமாக்கள்‌ தங்களைப்‌ பாவிகள்‌ என்று 
ஒத்‌ துக்கொண்டார்கள்‌. இன்னும்‌ கர்ம உப 
சேசத்தின்பழ பாவத்தின்‌ பலாபலன்கள்‌ 
கொஞ்சமல்ல என்று இந்துக்கள்‌ ஒத்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. 

பாவத்தைக்குறித்து இஸ்லாம்‌ மார்க்கத்தில்‌ 
காணப்படுகிற போதனையும்‌ குறைவாயிருக்‌ 
இறது. இந்த மார்க்கத்திலே கடவுள்‌ தன்‌ 
இத்தத்தின்படி ஆளுகைசெய்யும்‌ அரசனைப்‌ 
போவிருக்கிறார்‌ என்றும்‌ பாவமானது கடவு 
ளுடைய சித்தத்திற்கு விரோதமான குற்‌ 
றம்‌ என்றும்‌ மகம்மது போதித்தார்‌. அதுவு 
மன்றி மனுஷர்கள்‌ செய்த பாவங்கள்‌ குற 
றங்களல்லவென்று கடவுள்‌ திருவுளம்பற்றி 
னதால்‌ மகம்மது இவைகள்‌ குற்றங்களல்ல 
என்று சொல்லுறன்‌. இந்துக்களுக்கும்‌ 
மகம்மதியருக்கும்‌ அவசியமான காரியம்‌ என்‌ 
னவென்றால்‌ கடவுளை அறிறெ அறிவே. 
அவருடைய தன்மை தெரிந்தால்‌ பாவத்தின்‌ 
அகோரம்‌ இவ்வளவென்று தெளிவாய்த்‌ 
தெரியவரும்‌. 

VI. பிரசங்கீகளுக்தரிய தறிப்புகள்‌. 

கேட்றெவர்களுக்குப்‌ பாவ உணர்ச்சி 
வருவிக்கும்படியாக நரம்‌ கவணிச்கவேண்‌ 
டிய காரியங்கள்‌. 

(௧) காங்கள்‌ இயல்பாய்ப்‌ பாவிகள்‌ அல்ல, 
நீங்களே பாவிகளாயிருக்‌இறீர்கள்‌ என்னும்‌ 
மாதிரியாய்ப்‌ பேசவேகூடாது, 


வேத அகராதி 


இறெவிஷயத்தில்‌ குற்றம்‌ இருந்தால்‌ அது 


பலி 


(0) எல்லாரும்‌ கடவுளுடைய பார்க 
யில்‌ பாவிகளாயிருக்‌இருர்கள்‌ என்று சொன்‌ 
னாலும்‌ எல்லாரும்‌ தன்மார்க்கராயிருப்பத 
போல நாம்‌ பேசக்கூடாது. 

(6) ஆதி மனுஷனுடைய பாவச்சைப்‌ 
பற்றி இந்துக்களோடு பேசவேண்டியதில்லை. 
அப்போஸ்தலர்‌ புறமதஸ்தருக்குச்‌ சுவிசே 
ஹத்தைக்‌ கூறினபொழுது ஆதாமைக்குறித்‌ 
துப்‌ பேசாமல்‌ மனுஷருடைய மனச்சாட்சி 
யின்‌ மூலமாய்‌ அவர்களுக்குப்‌ பாவ உணர்ச்‌ 
சியை உண்டாக்கப்‌ பிரயாசப்பட்டார்கள்‌. 

(4) பாவச்தைப்பற்றி ஜனங்கள்‌ ஒத்துக்‌ 
கொள்வதைக்கொண்டே அதன்‌ தன்மை 
யை அவர்களுக்குக்‌ காட்டவேண்டும்‌. இம்‌ 
மையில்‌ நடக்கும்‌ துர்ப்பலன்கள்‌ இத்தனை 
யென்று எடுத்துச்‌ காண்பிக்கலாம்‌. 

(6) கடவுள்‌ ஈமது பிதாவென்றும்‌, அவ 
ரை மறந்துவிவெ தும்‌, அவரை ஈம்பாமலிருப்‌ 
பதுமே நன்றிக்கேடு என்றும்‌ காண்பிக்க 
லாம்‌. 

(7) கிறிஸ்துவினுடைய போதனையை 
அவர்களுக்கு விவரித்து அவருடைய சாத 
னையின்‌ மேன்மையைக்‌ காட்டி அவருடைய 
மசணக்தின்‌ போக்கத்தைக்‌ கூடியமட்டும்‌ 
காண்பிக்கவேண்மி. 

பாவி. Ser. ஆதி 1399 சங்‌ 11 260 
நீதி 1322 பிர 62 918 ஏசா 6590 மத்‌ 910 111 
264 மாற்‌ 21 லூக்‌ 590 69 734 138 151 1613 
157 யோவா 916 ரோம 51 கலா 21 
1 தீமோ 15 எபி 76 123 யாக்‌ 550 ] பேது 418, 

பாவு. Wகாற. லேவி 1346 0 51, 8.84. 
நேசவு காண்க. 


பாழாக்குகற அருவருப்பு, 
பாழாக்தம்‌ அநவருப்பு. “The Aboml- 
nation of Desolation.’ ‘uாழாக்கும்‌ அரு 
வருப்பு' என்னும்‌ பசம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 


(607) 


பாழ்‌... 
' இரண்தெரம்‌ சொல்லப்பட்டிருக்கறெது. மத்‌ 
2415 மாற்‌ 1304, 

பழைய ஏற்பாட்டில்‌ இப்பதம்‌ தானி 
யேல்‌ ஆகமத்தில்‌ சொல்லியிருக்றெது. 
தானி 113! 1201, 

“பாழாக்குகிற அருவருப்பு என்பதைப்‌ 
பற்றி இயேசு பேசும்பொழுது, தானியேல்‌ 
ஆகமத்தில்‌ சொன்ன வசனங்களைப்பற்றி 
ஞாபகமுடையவராய்‌ இருந்திருப்பார்‌ என்று 
நாம்‌ நினைக்கவேண்டும்‌. தாணியேல்‌ ஆக 


மத்தில்‌ இது அந்தியோகு எப்பிப்பானேஸ்‌ . 


தேவாலயத்தைப்‌ பரிசுத்தக்குலைச்சல்‌ செய்து 
தீகன பலிபீடத்தின்மேல்‌ யூபித்தர்‌ என்‌ 
னும்‌ விக்கிரக தேவதைக்குப்‌ பலிபீடம்‌ கட்‌ 
மூனசைக்‌ குறிக்கலாம்‌. புதிய ஏற்பாட்டில்‌ 
இது ரோமர்கள்‌ வந்து எருசலேமுக்கு முற்‌ 
றுக்கைபோட்டு அசை அழிப்பதைக்‌ குறிக்‌ 
கும்‌. லூக்‌ 2151-ல்‌ சொன்ன “அழிவு” என்‌ 
பதும்‌, முன்‌ குறித்த வசனங்களிலுள்ள 
“பாழ்‌! என்பதும்‌ ஒரே பதம்தான்‌. இந்த 
“அழிவு என்பதைப்பற்றி வேதசாஸ்திரிகள்‌ 
மூன்றுவிதமான வியாக்கயொனங்கள்‌ சொல்‌ 
லுிரார்கள்‌: 

1. தேவாலயத்தில்‌ எரோதுவின்‌ ௪ரூ 
பத்தை வைத்தல்‌. 

11. ரோமர்கள்‌ முற்றுகை போடுங்காலத்‌ 
தில்யூதர்களிற்‌ லர்‌ தேவாலயத்தைப்‌ பரி 
சுத்தக்‌ குலைச்சலாக்கு தல்‌. 

111. சோமருடைய சேனாபதி தனது 
சேனையோடு தேவாலயச்சைப்‌ பிடித்து 
அதிலே பிரவேடுத்தல்‌. 

பாழ்‌. Desolation. ஆதி 171 யாத்‌ 235 
லேவி 26! எண்‌ 212 யோசு 89 2 இரா 
2213 யோபு 1528 ஏசா 614 640 எசே 225 
2511 மத்‌ 1295 2415 வெளி 1819, 

பாளம்‌. Wedge’, 
பாளம்‌”, யோசு 1721, 

பாளயம்‌, பாளையம்‌. ௦ கற. யாத்‌ 163 
1917 32556 லேவி 8 எண்‌ 2252 ]0 அதி 
11 அதி 1215 1585 உபா 281074 நியா 71 
1 சாமூ4? 266 2 இரா? 2 நாளா 22 
எபி 1301-13 வெளி 209, சேனை காண்க. 

பாறை. Rock’. 2 சாமு 2100, 

பான பலி. Drink offering. ஆதி 3514 
யாத்‌ 2940 309 லேவி 2313 எண்‌ 6015 159-104 
297-131 9911-99 ஓபா 3297 எஸ்றா 17 சுங்‌ 
164 ஏசா 576 0511! எசே 7 1918 3299 
4407-25 எசே 20% 4517 யோவே 1918 214, 
பலிகள்‌ காண்க. 

பான பாத்திரக்காரன்‌. Cபற ஒbearer. 
பான பாத்‌இரச்காசர்‌: ராஜாவுக்குப்‌ பானம்‌ 


Ingot. “பொன 


வேத அகராதி 


பானபாத்திமம்‌. 


கொடுக்‌ இறதினால்‌, இவர்கள்‌ ஈம்பிக்கையு 
ள்ளவர்‌களாயிருக்கவேண்டும்‌. சமயாசமயத்‌ 
இல்‌ இவர்கள்‌ ராஜாவினுடைய மக்திரிகளைப்‌ 
போல ராஜாங்க விஷயங்களைப்பற்றி ரா 
ஜாவுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள்‌. ஆதி 
4012 419 1 இரா 10 2 நாளா 94 நெகே 111, 

பானபாத்தீரம்‌. பற. எஸ்தர்‌ 17. ஆதி 
449-19.1617_ல்‌ சொன்ன “பாத்திம்‌ சூளி 
யக்காரர்‌ உபயோகித்த பாத்திரமே. பாத்த 
ரம்‌ காண்க. 

பானம்‌. 11%. லெவி 1134 எஸ்றா 3 
சங்‌ 10210 சாணி 119, உவமையாய்‌: ஒ௫ 25 
யோவா 655 ரோம 1250. “‘ஞானபானம்‌. 
1 கொரி 104 கொலோ 2! எபி 910, 

பானு. 8௨௨௩௨, Baanah. [துக்கத்தின்‌ 
மகன்‌, பொறுமையுள்ளவன்‌.] 

1. சாலொமோனின்‌ உககிராணக்காரரில்‌ 
ஒருவன்‌. 1 இரா 414. 

2. இன்னொரு உக்கிராணக்காரன்‌ 


1 இரா 475, 


3. சாதோக்கன்‌ தகப்பன்‌. நெகே 34, 

4. ஏலேபின்‌ தசப்பன்‌. 2 சாமு 239, 

5. மேவிபோசேத்தைக்‌ கொன்றுபோட்‌ 
டவன்‌. 2 சாமு 45. 

6. திரும்பிவந்த யூதர்களில்‌ ஒருவன்‌. 
எஸ்றா 2 நெகே 75, 


பாணி. கங்‌. [பின்சந்ததி.] 
1. தாவீதின்‌ 30 பேராலீரர்களில்‌ ஒரு 
வன்‌. 2 சாமு 23, 


2. ஒரு லேவியன்‌. 1 காளா 64, 
3. இன்னொரு லேவியன்‌. நெகே 3817, 
௪ பின்னூயி. எஸ்றா 33, 

4. இன்னொரு லேவியன்‌, கெகே 94. 

5. இன்னொரு லேவியன்‌. நெகே 1129, 

6. ஒரு யூதன்‌. 1 நாளா 94, 

7. சறையிருப்பிலிருந்து வந்ச குடும்பத்‌ 
தலைவன்‌. பின்னூயி. எள்றா 210 10 ரெ 
கே 75, 

8. ௮ன்னிய பெண்ணை விவாகம்‌ செய்‌ 
தவன்‌, எஸ்றா 1 £8, 

9. குடும்பத்தலைவன்‌, எஸ்றா 1024, 

10. உடன்படிக்கைக்கு முத்திரைடோட்‌ 
டவன்‌. நெகே 1014, 

பானுவேல்‌. 
தாய்‌. லூக்‌ 255, 

பானை. “Kettle. பெரிய மண்பாத்திரம்‌. 
நியா 76 | சாமு 24 1 இரா 17, தடம்‌ 
காண்க. 


Phanuel. 


அன்னாளின்‌ 


( 608) 


- பிகலியா 
| பி 


பிகலியா. ஒeoவlah. [யேகோவா பாகால்‌ 
தான்‌.] 1 நாளா 125, பாகால்‌ காண்க. 


பிகேமோத்‌. Behemoth. விவியாதான்‌ 
என்னும்‌ ஒருவித முதலையும்‌ பிகெமோத்‌ என்‌ 
னும்‌ ஒருவித கடல்யானையும்‌ இருந்ததாக 
எபிரெயர்‌ ஈம்பினார்கள்‌. யோபு 401 414, 

லிவியாதான்‌ என்பது உலகத்தின்‌ ஜலப்‌ 
பெருக்குக்கு மூலகாரணமாயுள்ள நீரூற்‌ 
றண்டை இருக்கிற பெண்மிருகம்‌ என்‌ 
லும்‌, பிகெமோச்‌ என்பது அளவற்றதும்‌ பய 
ங்கரமான துமான வனாந்தரத்தில்‌ இருக்கிற 
ஒர்‌ ஆண்மிருகம்‌ என்றும்‌ ரபிமாரில்‌ சிலா 
சொன்னார்கள்‌. ஆனால்‌ யோபில்‌ சொன்ன 
வசனங்களை நாம்‌ விசாரித்தால்‌ அவற்றில்‌ 
கடல்யானையைப்பற்றிய பல விசேஷங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கன்றன. எபிரெயர்க 
ளுக்குத்‌ தெரிந்த மிருகங்களில்‌ கடல்யானை 
பெரியது. அது வழக்கமாய்‌ அப்பிரிக்காக்‌ 
கண்டத்தில்‌ இருக்கறது, அதின்‌ கால்கள்‌ 
அதிகக்‌ குட்டையாயிருந்தும்‌, அதின்‌ உடல்‌ 
யானையின்‌ உடல்போலப்‌ பெரிதாய்‌ இருக்‌ 
இறது. அதன்‌ தோல்‌ இரண்டு அக்குல 
கனமாயிருக்கும்‌. செடி, தழை, புல்‌, தானி 
யம்‌ முதலியவை அதன்‌ இரை. வழக்கமாய்‌ 
ஆறுகளிலும்‌ ஏரிகளிலும்‌ அது வசிக்கும்‌. 
பகல்‌ முழுவதும்‌ ஜலத்தில்‌ நீராடித்‌ திரிந்து, 
முழுகி, மறைவாயிருந்து, இரவில்‌ கரையேறி 
பக்கத்திலுள்ள வயல்களுக்குப்‌ போய தானி 
யம்‌ முதலியவைகளைச்‌ தின்னும்‌. ஆனால்‌ 
அது பலமுள்ளதும்‌ பயமற்றதும்‌, தன்‌ தோ 
வின்‌ சனத்தினால்‌ காயமுறக்‌ கூடாததுமாய 
இருக்றெபடியினால்‌ அதற்குக்‌ கோபம்‌ 
மூளும்போது அத்தேசத்தார்‌ அதைப்பற்றி 
மிகுந்த பயங்கொண்டிருப்பார்கள்‌. லிவி 
யாதான்‌, ராகாப்‌ காண்க. 

பிகேல்லு. Phyஜellபs. ஆசியா நாட்டி 
லுள்ள சடையான்‌ ஆயெ இவன்‌ பவுலை 
விட்டு விலகிப்போனான்‌. 2 தீமோ 115. ஸா 
மோகேனே காண்க, 


77 


பிகோல்‌. ௦81௦௦1. கேரார்‌. சாஜாலாகய 
அபீமெலேக்கின்‌ சேனாபதி. ஆதி 3155. 
2059, எ OO 
பிக்கீரி. இரா, பிக்சரி என்பதற்காய்‌. 
பெகேர்‌ என்பவனுடைய சந்ததியான்‌ என்து 
அர்த்தம்‌ ஆதி 4691 2 சாமு 201, ல 

பிக்தா. ஐ।ஜீhக., எஸ்தர்‌ 111, த, 

பிக்தானு. பிகதான்‌. ஐ।ழtர்கா. அகாஸ்‌ : 
வேருவைக்‌ கொன்றுபோடும்படி உபாயம்‌ : 
செய்த 'பிரகாணிகளில்‌ ஒருவன்‌, எஸ்‌: 
தா 251 69, 

பிக்தான்‌. 819௩௮௩. பிக்தானு காண்க. 

பிக்வாம்‌. ஐவ. 

1. செருபாபேலின்‌ தோழரில்‌ ஒருவன்‌. 
எஸ்றா 25. 

2. உடன்படிக்கைக்கு முச்திரைபோட்‌ 
டவன்‌, நெகே 10/6, 

பிசத. தரரா. பிர 55. தப்பிதம்‌, தீங்த 
காண்க. 

பிசாசுகள்‌, பசாசுகள்‌, பேய்‌. ஓல. 

பிசாசு. சங்‌ 10657. பேய்‌, உபா 9211 
1 கொரி 100 வெளி 990, 

1. பூர்வீக காலத்து அபிப்பிராயங்கள்‌. 

பூர்வகாலத்துச்‌ கானானியர்‌ முதவியவர்‌ 
களைப்போலவே எபிரெயர்களும்‌ பேய்‌ பிசா 
சுகள்‌ இருப்பதாக நம்பினார்கள்‌. மரித்துப்‌ 
போனவர்களுடைய ஆவிகளானவை பெரிய 
. கற்கள்‌ கல்தாண்கள்‌ மரங்கள்‌ முதலிய ஸ்தா 
னங்களைச்‌ தங்களுக்கு இருப்பிடமாக வைத்‌ 
துக்சொண்டுமனுஷர்களுக்குச்‌ தொந்தரவை 
யும்‌ ஈஷ்டச்தையும்‌ செய்யக்கூடும்‌ என்றும்‌, 
இவ்வகை ஆவிகள்‌ நுழைந்த மிருகங்கள்‌ 
விசேஷித்த ஈஷ்டம்‌ செய்யும்‌ சக்தியுள்ள 
வைகள்‌ என்றும்‌, இப்பிசாசுகள்‌ வனாந்தர 
மான இடங்களில்‌ வசிக்கும்‌ என்றும்‌ நினைத்‌ 
தார்கள்‌. ஆதி 311 லேவி 14743 1690 177 
2 நாளா 1115 ஏசா 1390 3414 ரோம 1620, 


2. பிந்தனகாலம்‌. பிந்தின 


காலங்‌ 


* களில்‌ யூதர்கள்‌ பேய்‌ பிசாசுகளைப்பற்றிப்‌ 


பல அபிபபிராயம்‌ உடையவர்களாய்‌ இருக்‌ 
தார்கள்‌. இவையாவன: 

(1) அந்கியருடைய தேவதைகள்‌ பிசாசு 
களே. எபிரெயருடைய அபிப்பிராயத்தின்‌ 
படி இவை மேன்மை குறைந்தவையானா 
லம்‌, இவற்றிற்கு வல்லமை இருர்தது. 
யாத்‌ 122 ஏசா 19 249, 

(11) யூதருடைய அபிப்பிராயத்தின் படி 
முன்காலத்தில்‌ தேவனுக்கு நல்ல ஊழியம்‌ 
செய்து பிறகு அவருக்குக்‌ £ழ்ப்படியாமற்‌ 


(609) 


பிசாசுகள்‌ . 


போன தூதர்கள்‌ பிசாசுகளானார்கள்‌. 2பேது 
24 யூதா 14. 

(111) மரித்துப்போன துஷ்டர்களின்‌ 
ஆவிகளும்‌ பிசாசுகளே. இவைகள்‌ கல்லறை 
களில்‌ வாசம்பண்ணி மனுஷர்களுடைய 
சரீரத்துக்கும்‌ ஆத்துமாவுக்கும்‌ பலவித தீமை 
களை உண்டாக்கின என்றும்‌, இவைகள்‌ 
பாதாளலோகத்தில்‌ உள்ள ஒரு ராஜயத்‌ 
தைச்‌ சேர்ந்தவை எனறும்‌ யூதர்கள்‌ நினைத்‌ 
தார்கள்‌. உபா 3229 யோபு 118 181 ௪௩ 1398 
மத்‌ 1234 லூச்‌ 16% வெளி 91, 

3. புதிய ஏற்பாட்டுக்‌ காலம்‌. புதிய 
ஏற்பாட்டுச்‌ காலத்தில்‌ யூதர்களும்‌ அந்கியாக 
ரூம்‌ பலவித பேய்‌ பிசாசுகள்‌ உண்டு என்‌ 
றும்‌, அவைகள்‌ பற்பல தீமைகளைச்‌ செய்‌ 
யச்கூடியவை என்றும்‌ நம்பினார்கள்‌. பிசாசு 
பிடிக்றெதைப்பற்றிச்‌ சுவிசேஷங்களில்‌ 
அடிக்கடி வாசிக்கிறோம்‌. இயேசு பிசாசு 
பிடித்தவர்‌ என்று அவருடைய சத்துருக்கள்‌ 
நினைத்ததாக மூன்று வசனங்களில்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்றது. யோவா 70 840 1090, 
இதினிமித்தம்‌ தமை அனைத்தையும்‌ சாத்‌ 
தானே செய்தான்‌ என்று யூதர்கள்‌ அடிக்கடி 
நினைத்தார்கள்‌. யோவா 670 மத்‌ 1653 யோ 
வா 132. பிசாசுகள்‌ மனுஷர்களுக்குள்‌ புகுந்‌ 
இருச்றெது. லூக்‌ 820, பிசாசுகள்‌ பன்றிக 
ளுக்குள்‌ புகுந்திருக்கற த. மத்‌ 8”, பிசாசு 
கள்‌ மனுஷரைவிட்டுத்‌ துரத்தப்படுகிறது. 
மத்‌ 934 1718 லூச்‌ 104. பிசாசு பிடிக்கிறது 
காண்க, 

பரி. பவுல்‌ அர்மியருடைய தேவதைகள்‌ 
பேய்கள்‌ என்றும்‌, அவை இறிஸ்தவர்களுக்‌ 
குள்ளே கள்ளப்‌ போதகத்தை உண்டாக்கு 
இன்றன என்றும்சொல்லுஇருன்‌. 1 தீமோ! 
1 கொரி 1050. பரி, யாக்கோபு பிசாசுகள்‌ 
உண்டு என்று சொல்லுகிறான்‌. யாக்‌ 219, 
பிசாசுகள்‌ செய்த இரியைகளைக்‌ குறித்துப்‌ 
பரி. யோவான்‌ வெளிப்படுத்தின விசே 
ஷத்தில்‌ அடிக்கடி சொல்லுறன்‌. வெளி 
950 1614 165, 

ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
பேய்‌ பிசாசுகளைப்பற்றி அவ்வளவு சொல்‌ 
லாமல்‌ பேய்‌ பிசாசுகளின்‌ தலைவனாடிய சாத்‌ 
தானைப்பற்றி அதிகமாய்ச்‌ சொல்லுிறார்கள்‌. 
திருஷ்டாந்தமாக, சாத்தான்‌ இயேசுவைச்‌ 
சோதிக்கிறான்‌. இயேசு சொன்ன உவமை 
ச்ளில்‌ களைகளை விதைக்‌இறான்‌; விதைகளை 
எடுத்துப்போடுநிறான்‌. மத்‌ 41 1339 லூக்‌ 819, 
யோவான்‌ சுவிசேஷகன்‌ சொல்லுறெபடி 
இந்தச்‌ சாத்தான்‌ யூதாஸ்காரியோத்தைத்‌ 
தீமைக்கு ஏவினான்‌; எல்லாத்‌ தீமையையும்‌ 


வேத அகராதி 


பிசாசு பிடிக்கிறது 


உண்டாக்குகிறான்‌ ; தன்‌ சுபாவத்தில்‌ மகாப்‌ 
பொல்லாதவனாய்‌ இருக்கிறான்‌; பரிசுத்த 


-வான்களை உபத்திரவப்படுத்துகரான்‌; கடை 


சியில்‌ ஜெயிக்கப்பட்தெ தண்டிக்கப்பட 
ரோன்‌. யோவா 844 13 | யோவா 3 வெளி 
210 199 2010, சாத்தான்‌ பிரதான தூதனா 
இய மிகாவேலோடு சண்டை செய்தான்‌ 
என்று பரி, யூதா சொல்லுகிறான்‌. யூதா 1, 
இவன்‌ மனுஷர்களுக்கு மகாச்‌ சத்துரு என்று 
பரி. பேதுரு சொல்லுகிறான்‌. அப்‌ 109 
1 பேது 58, பரி. யாக்கோபு கஇறிஸ்சவர்கள்‌ 
சாத்தானைத்‌ துரச்திவிடவேண்டும்‌ என்று 
சொல்லுகிறான்‌. யாக்‌ 42. இவன்‌ இராஜ 
யம்‌ மரணம்‌. எபி 214, சாத்தான்‌ காண்க. 

பேய்‌ பிசாசுக்களைப்பற்றிய கொள்கை 
யில்‌ பூர்வகாலத்தவர்களுக்கும்‌ இறிஸ்தவர்க 
ளுக்கும்‌ இருக்கவேண்டிய வித்தியாசம்‌ 
புதிய ஏற்பாட்டிலே தெளிவாய்த்‌ தோன்று 
இறது. பூர்வீக காலச்சாரும்‌ அம்கியரும்‌ 
கடவுள்‌ பேய்‌ பிசாசுகளுக்கு மேலானவர்‌ 
என்று சொல்லிவந்தாலும்‌, அவர்கள்‌ பேய்‌ 
பிசாசுகளுச்குப்‌ பயந்து அலைகள்‌ மனு 
ஊரைப்‌ பரீட்டுத்து ஏமாற்றி அவர்களை 
ஜெயித்து நாசம்பண்ணும்‌ சக்தியுடையவை 
என்று உறுதியாய்‌ ஈம்பிவந்தார்கள்‌. இறிஸ்‌ 
தவர்களோ சாச்தாலுக்கு வல்லமை இல்லை 
என்று சொல்லாமல்‌, இயேசுவின்‌ ஆளுகைக்‌ 
குச்‌ சாத்தானும்‌ பேய்‌ பிசாசுகளும்‌ அடங்கி 
யிருப்பதாகவும்‌ இயேசுவின்‌ மேல்‌ பக்திவைச்‌ 
தவர்கள்‌ சாத்தானுடைய வல்லமைக்குப்‌ பய 
பபடவேண்டியதில்லை என்றும்‌ நம்பிவந்தார்‌ 
கள்‌. 

இயேசுவுக்கு மேலான அதிகாரம்‌ உண்டு, 
லூக்‌ 1122 2992, 

இயேசு சாத்தானுடைய இரியைகளை 
அழிக்கிறார்‌. 1 யோவா 38 எபி 214, 

இயேசு இப்பொழுதுதானே ஜெயங்கொள்‌ 
ளூறார்‌. பிற்காலத்தில்‌ அந்த ஜெயம்‌ முழு 
வதையும்‌ அடைவார்‌. யோவா 16! ரோம 162 
1 கொரறி1525 1] யோவா 44, 

பிசாசு பிடிக்கறது, பேய்‌ பிடிக்கறது. 
Devil possession. 

பிசாசு பிடிக்றெதைப்பற்றி வேதாகமக்‌ 
தில்‌ பலதடவை சொல்லியிருக்றெது. 
॥ சாமு 160 ம. பேய்‌ பிடித்தவனுடைய 
விஷயத்தில்‌ மூன்று காரியங்களைப்‌ பார்க்கி 
ரோம. 

1. ஒரு மனுஷனுடைய இஷ்டத்துக்கு 
விரோதமாக ஒரு பேய்‌ அவனைப்‌ பிடிக்கும்‌. 

2. அந்தப்‌ பேயைச்‌ தூததிவிட அவ 
னால்‌ முடியாது. 


( 610) 


பிசினித்தனம்‌ 


3. அதினாலே பிசாசு பிடித்தவனுக்கு 
அதிக ஈஷ்டம்‌ வருறெது. 

இப்படியாக பல வியாதிகளுக்குப்‌ பேய்‌ 
கள்‌ சான்‌ மூலகாரணம்‌ என்று ர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. மத்‌ 9 1255 மாத்‌ 16 955 
லூச்‌ 11/4 1811, ஆனால்‌ வேறு சில வசனங்‌ 
களைப்‌ பார்க்கும்பொழுது பலதடவை வியா 
திகள்‌ இயற்கையாக வருகன்றனவேயன்றி 
பிசாசுகள்‌ அவற்றிற்குக்‌ காரணம்‌ அல்ல 
என்று அவர்கள்‌ ஈம்பினதாக தோன்று 
றது. மத்‌ 1590 மாற்‌ 773 லூச்‌ 1655, பேய்‌ பிடித்‌ 
தவன பயம்‌ நிறைக்தவனாயும்‌ புத்தி கலங்கி 
னவனாயும்‌ இருப்பான்‌. மாற்‌ 124 57 918 

யாவா 72. 


2. பிசாசுகளைப் பற்றி யூதர்களுக்கிருந்த 
கொள்கையே இயேசுவுக்கும்‌ இருந்ததாக 
தோனறுதிறது. மாற்‌ 227 லூக்‌ 1116. இதற்‌ 
குக்‌ காரணம்‌ என்னவென்றால்‌, அவர்‌ இவ்‌ 
வுலகத்தில்‌ அவதரித்து, முழுவதும்‌ மனுஷ 
ரைப்போலவே இருக்கும்‌ பொருட்டாக 
தம்மைத்தாமே வெறுமை யாக்கினதினாலே 
அவா மற்ற யூதர்களைப்போன்ற ஒரு யூத 
னாயிருஈது இவைகளை ஈம்பினார்‌. 2 கொரி 8” 
பிலி 27, வெறுமை காண்க. ஆனால்‌ அவர்‌ 
செய்துவக்க ஊக்கமான ஜெபச்தின்‌ வல்ல 
மையால்‌ ஆழ்ந்த ஞானம்‌ உடையவராய்ப்‌ 
பேய்‌ பிசாசுகளைப்பற்றி அறிந்து, அவற்றிற்‌ 
குப்‌ பயப்படாமல்‌ அவைகளைத்‌ தரத்திவிடச்‌ 
கூடிய வல்லமையுடையவராய்‌ இருந்தார்‌. 


3. தற்காலத்தில்‌ அறிவீனர்‌ அநேகர்‌ பூர்‌ 
வீகத்தாரைப்போலப்பேய்பிசாசுகளைப்பற்றி 


நினைத்து அவைகளுக்குப்‌ பயப்படுகிறார்கள்‌. : 


கல்வியும்‌ நாகரீகமும்‌ அடைந்தவர்கள்‌ அறி 
வீனர்களைப்போல்‌ இதை நம்பாவிட்டாலும்‌ 
கண்ணுக்குப்‌ புலப்படாமல்‌ ஜிவிக்றெ 
அநேக ஆவிகள்‌ இருக்கின்றன என்பதற்கு 
அத்தாட்சி உண்டு என்பதை ஒத்துக்கொள்‌ 
ளுவார்கள்‌. இந்த ஆவிகளில்‌ சில நல்லவை, 
இல தீயவை. இவைகளினாலே மனமயக்கம்‌ 
அடைந்தவன்‌ வருச்சப்படுகிறதில்லை எனறு 
சொல்லாமல்‌, மனுஷர்கள்மேல்‌ இப்பொல்‌ 
லாத ஆவிகளுக்குச்‌ சர்வ அதிகாரம்‌ இல்லை 
என்றும்‌, இயேசுவின்மேல்‌ நாம்‌ பக்திவைத்‌ 
தால்‌ அவர்‌ மூலமாய்‌ நாம்‌ இப்பொல்லாத 
ஆவிகளை ஜெயிக்கலாம்‌ என்றும்‌ இறிஸ்‌ தவர்‌ 
கள்‌ இவற்றினால்‌ சோதிக்கப்பட்டாலும அவா 
கள்‌ எப்பொழுதும்‌ இவற்றை ஜெயிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. 

'பிசினித்தனம்‌. (A. 19.1 Andspareth not’) 
நீதி 2296, 


வேத அகராதி 


..... மிசின்ஸ்தலம்‌... 
பிசின்தைலம்‌. வர, 182௭௦. - 
பின்தைலம்‌ என்பது லேயாத்‌ நாட்‌ 
டிலுள்ள சில மரக்களிவிருர்து எடுக்கப்‌ 
பட்ட ஒரு பிசின்‌. அது மருந்துக்கு மிசவும்‌ 
உபயோகமாயிருந்சினல ஒரு விசேஷ 
வியாபாரப்‌ பொருளாயிருந்தது. ஆனால்‌ 
அது இன்னதென்று ஈமக்குத்‌ தெளிவாய்த்‌ 
தோன்றுநறதில்லை, தற்காலத்தில்‌ அரபி 
யர்கள்‌ மஸ்டிக்‌ (மர) என்னும்‌ ஒரு 
செடியிவிருந்து எடுத்த பிரினைத்‌ தாங்கள்‌ சாப்‌ 
பிடும்‌ காப்பி முதவிய பான பதார்த்தங்களில்‌ 
உபயோடுக்நிறார்கள்‌. ஆதி 3715 4311 எரே 
829 4611 508 எசே 2117, 
பிச்தியா. 15191௧, 


சின்ன ஆசியாவின்‌ சென்சனாயின்‌ மத்‌ 
இியிலே பம்பிலியா என்னும்‌ நாடு இருர்தது. 
அந்த நாட்டுக்கு வடக்கே 120 மைல்‌ நீள 
மும்‌ 50 மைல்‌ அகலமும்‌ உள்ள ஒரு மலை 
நாடு இருக்கிறது. பரி. பவுலின்‌ காலத்தில்‌ 
இம்மலைநாட்டுக்கு பிசீதியா என்று பெயர்‌, 
நாகரீகமற்றவர்களும்‌ கள்ளர்களுமான ஜனங்‌ 
கள்‌ இதில்‌ வரித்தார்கள்‌. பிதியாவிலுள்ள 
அந்தியோகு இதன வடகோடியில்‌ இருர்கது. 
இ-மு. 25-ம்‌ ணா அகுஸ்துராயன்‌ பிசதியா 
விலுள்ள கள்ளர்களை ஜெயிக்கும்படி இரந்த 
அந்திமோகுப்‌ பட்டணத்திலும்‌ லீஸ்திரா 
முதலிய வேறு செ பட்டணங்களிலும்‌ 
கோட்டைகளைக்‌ கட்டினான்‌. ஆனால்‌ இ-பி. 
74-ம்‌ மட்டும்‌ இந்த ஜனங்கள்‌ நாகரீகத்தில்‌ 
கொஞ்சம்‌ தேறினவர்களாய்‌ இருந்தார்கள்‌ 
என்று தோன்றுஇறது. பரி. பவுலின்‌ காலத்‌ 
தில்‌ இத்தேசத்தில்‌ பிரயாணம்‌ பண்ணுவது 
மிக அபாயகரமானது. அப்படியிருந்தும்‌ 
பவுலும்‌ பர்னபாவும்‌ தாங்கள்‌ செய்த முத 
லாம்‌ சுவிசேஷப்‌ பிரயாணத்தில்‌ இதை 
இரண்டுதடவை கடந்துபோனார்கள்‌. அப்‌ 
1313 14%, ஒருவேளை பரி. பவுல்‌ கள்ளசால்‌ 
தனக்கு வந்த மோசத்சைக்குறிச்துப்‌ பேசும்‌ 
போது, பிசீதியா நாட்டால்‌ தனக்கு நேரிட்ட 
விஷயங்களைப்பற்றி நினைத்துப்‌ பேசுகிறான்‌. 
2 கொரி 1125, 

பிச்சு. வி. 

பாம்பின்‌ விஷம்‌ அதின்‌ பிச்சலே இருந்த 
தென்று எபிசெயர்கள்‌ நினைத்தார்கள்‌. பிச்சு 
என்னும்‌ பதம்‌ கசப்பைக்‌ குறிக்கும்படி பல 
தடவை சொல்லப்பட்டிருச்ெது. யோபு 
1613 90345 பூல 85, 


“பிச்சுக்கலந்த தண்ணீர்‌! மகா துக்கத்தை 


அல்லது துன்பத்தைச்‌ காட்டுகிறது, எரே 
gl4 915, 


( 611 ) 


பிச்சை. 


பிச்சை, பிச்சைகேட்கிறது. Alms, Beg. 

சங்‌ 10910 நீதி 204 மாற்‌ 1046 லூச்‌ 114 185 
யோவா 98 அப்‌ 393-0, தர்மம்‌ காண்க, 

பிஸ்கா. ஒPiகஜகh. 

மோவாப்‌ தேசத்திலுள்ள சாக்சடலுக்கு 
வடழெக்கில்‌ ஒரு மலை. இதிலிருந்து பலெஸ்‌ 
நினாதேசச்தை ஈன்றாய்க்காணலாம்‌. இதின்‌ 
மேல்‌ பிலெயாம்‌ ஏழு பலிபீடங்களைக்‌ கட்‌ 
டினான்‌. எண்‌ 2150 2914, இதின்மேல்‌ நின்று 
மோசே பரிசுத்த பூமியைக்‌ கண்டு மரித்‌ 
தான்‌. உபா 397 34, இதின்‌ மறு பெயர்‌ 
ரேபோ. நேபோ காண்க. இஸ்ரவேலர்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ குடியேறினபோது. 
ரூபன்‌ கோத்திரத்தார்‌ பிஸ்கா மலை இருக்‌ 
கும்‌ தேசத்தைப்‌ பெற்றார்கள்‌. யோசு 1399, 


பிஸ்தா. 824௭௧. எஸ்தர்‌ 11], 
பிஸ்பா. 812௨௩. ஆசேர்‌ கோத்திரத்‌ 
தானாயெ ஒருவன்‌, 1 நாளா 1354, 


பிஸ்யோத்யா, 8121௦1//௨ஈ. யோசு 1525 

பிஸ்லாம்‌. Bishlan. [சமாதானமுள்ள 
வன.] 

'சிறையிருப்பிலிருந்து சில யூதர்கள்‌ செரு 
பாபேலுடனே வருங்காலத்தில்‌ பார்சீக 
ராஜா பலெஸ்தனா தேசத்தில்‌ ஏற்படுத்திய 
அதிகாரிகளில்‌ ஒருவன்‌. எஸ்றா 4. 


பிஞ்சு. ஒப. ஏசா 18, 
பிடரி. Nek. ஆதி 49 யோபு 16? 
ஏசா 484, 


பிடிக்கிறது: ay hold; catch. ஆதி 391 
யாத்‌ 44 உபா 219 நியா 2098 1 சாமு 159 


2'சாமு 216 சங்‌ 10 நீதி? எரே 50 மத்‌ 


14! 2199 யோவா 212 லூக்‌ 500 68 அப்‌ 
1௦19 1999 2 கொரி 1216 | தெச 5 வெளி 
17 905. 
பிடுங்தக்றது. Pluck. பிர 3° எசே 
1214 187 246 மீகா 0! மத்‌ 599 [99 மாத்‌ 94 
லூக்‌ 17 கலா 415, 
 பிட்கிறது. Break (bread). மத்‌ | 
1535 2628 மாற்‌ 64 6 1492 லூச்‌ 916 2219 
2430 அப்‌ 246 50771 2755 | கொரி 1016 1144, 
பிணம்‌, பிரேதம்‌. 0௦௨௨௨. 
(0) உடல்‌! ஆதி 151! லேவி? 1184 
யோசு 82 நியா 14 மாற்‌ 0 வெளி 118, 
(11) “பிணம்‌ உபா 28* 1 சாமு 174 
ஏசா 58 எரே 79 மத்‌ 20, 
(14) “பிரேதம்‌? எண்‌ 14 1 இரா 
139-0 2 இரா 977 19 எரே 164 197 எசே 
03 437 நாகூ 39, 


319 


வேத அகராதி 


பிணைச்நெது. 


(17) “சவம்‌' எரே 9 எபி 817, சரீரம்‌ 
காண்க. , 

பிணைக்கிறது. "0௭௨. யோபு 134. 
சங்‌ 1198, 

- பிணைப்படுகிறது. 86 sபாety. யோபு 175 
நீதி 61 15 1718 9016 9296 9713, 

பிணையாளி, மாரு. எபி 29, 

பிண்டம்‌. A. V. Birth. “வெளிப்படாத 
முதிரா பிண்டம்‌. யோபு 318 சங்‌ 588 
பிர 65. 

“பிதற்றுகீறம்‌? “At ௨௦7. அப்‌ 1 225 9624, 

பிதா. Father. உபா 326 சங்‌ 8925 
ஏசா 6316 648 மத்‌ 69 23 யோவா 844-8 9018 
லூக்‌ (1 ரோம 8157 எபி 129, “நித்திய 
பிதா”. ஏசா 9”. தடூம்பம்‌, தகப்பன்‌ காண்க. 

பிதாக்கள. Fathers. ஆதி 1515 313 
4815 யாத்‌ 315 205 எண்‌ 13 உபா 58 யோபு 
1518 சங்‌ 959 (067 எசே 182 மத்‌ 9850 லூச்‌ 
15 அப்‌ 72 ரோம 9” கலா 114 |] யோவா 913 மி, 

பிதோலாத. Bdelllum. 

எபிரெய பதமாகிய “பிதோலாகு' வேதாக 
மத்தில்‌ இரண்டு வசனங்களில்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. ஆதி 212 எண்‌ 117 பக்கத்‌ 
தில, இது வெள்ளைப்போளத்தைப்போன்ற 
ஒரு பினை அல்லது முத்துவர்ணமான 
ஒரு கல்லைக்‌ குறிக்கும்‌. 

இதினிமித்தம்‌ ஆதி 212_ன பக்கத்திலும்‌ 
எண்‌ 1 1'-லும்‌ “முத்து” என்பது சொல்லப்‌ 
பட்டிருக்கறெது. 

பித்கார்‌. Bidkகா. 2 இரா 9%, 

பித்தம்‌, பித்தர்கள்‌, Fools. 1 சாமு 2113 
ஓ 97. பையித்தியம்‌ காண்க. 

பித்தனை. Brass. (துத்தநாகம்‌ கலந்த 
செம்பு) ஆது 49 எசே 9211-ல்‌ சொன்ன 
“பித்தளை? என்பதற்குப்‌ பதிலாக “செம்பு” 
அல்லது “வெண்கலம்‌” என்றிருக்கவேண்‌ 


டும்‌. சேம்பு, வேண்கலம்‌ காண்க, 
பித்தியாள்‌. ஒரthiah, [யேகோவாவின்‌ 
மகள்‌.] 


யூதாவின்‌ சந்ததியாரில்‌ மேரேத்‌ எனபவ 
னுடைய மனைவி. இவள்‌ எடப்துசேசத்து 


ராஜாக்களின்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவள்‌. 
1 காளா 418, 
பித்தினியா, Bithynia, 


இன்ன ஆசியாவின்‌ வடகரையிலுள்ள ஒரு 
நாடு. ரோமர்கள்‌ தங்கள்‌ இராஜாக்கத்தில்‌ ஒரு 
தேசமாக இதை ஸ்தாபித்திருந்தார்கள்‌, பவு 
லும்‌ லாவும்‌ இதில்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்‌ 


(612) 


பித்தொலோமாய 


கம்பண்ண விரும்பும்காலத்தில்‌ பரிசுத்த ஆவி 
யானவர்‌ அவர்கள்‌ அப்படிச்‌ செய்வதற்குத்‌ 
தடை பண்ணினார்‌. பரி. பேதுரு தமது 
முதலாம்‌ நிருபத்தை எழுதும்பொழுது அர்‌ 
தீத்‌ தேசத்தில்‌ இறிஸ்தவ சபைகள்‌ இருக்‌ 
தன. அப்‌ 147 1 பேது 0, 

பித்தோலோமாம்‌. P௦lonals. அப்‌2 ப 
அுக்கோ பட்டணம்‌ காண்க, 


பிந்தோம்‌. ஒPithom. 
பிச்தோம்‌ இஸ்ரவேலர்‌ எடப்திய ரா 
ஜாவுக்காக கட்டின பொக்கிஷப்‌ பட்ட 


ணங்களில்‌ ஒன்று, இது வட எகிப்திலே . 


யிருந்தது. இதில்‌ எடுப்தியர்‌ சந்திரதேவனை 
அதிகமாய்‌ வணங்கினார்கள்‌. யாத்‌ |], 

பித்தோன்‌. 1௩௦ஈ. மேவிபோசேச்‌ 
தின்‌ பேரப்பிள்ளை. 1 நாளா 855 94, 


பித்ரோன்‌. 814௩௦௩. பித்ரோன்‌ யோர்‌ 
தான்‌ நதிக்கருகே லேயாத்‌ நாட்டிலுள்ள 
ஒரு பள்ளத்தாக்கு. 2 சாமு 299, 

பி-பேசேத்‌ ஒI-beseth. 

இது வட எகிப்தின்‌ முக்கிய பட்டணங்‌ 
களில்‌ ஒன்று. சாதாரணமாய்‌ இதற்குப்‌ 
“பூபாஸ்திஸ்‌?' என்று பெயர்‌. பூபாஸ்திஸ்‌ 
என்பதற்கு “உபாஸ்தி தேவியின்‌ வீடு' என்று 
அர்த்தம்‌, இதில்‌ எகிப்தியர்‌ சிங்கத்தலை 
யுடைய உபாஸ்தி தேவியை மிகுதியாய்‌ 
வணங்கிவந்தார்கள்‌, பிபேசேத்‌ கைல்‌ நதி 
யின்‌ இழக்குச்‌ சங்கஸ்தானத்துக்கு 40 மைல்‌ 
தூரத்தில்‌ இருந்தது, நைல்‌ நதி அதிக 
பெரிய நதியான தினாலே அதற்கு அநேக 
துறைமுகங்கள்‌ இருந்தன. அவைகளில்‌ ஒன்‌ 
ரூ௫ய இந்தப்‌ பட்டணத்துக்கு வியாபாரிகள்‌ 


அநேகர்‌ வருவார்கள்‌. எசே 3015, 
பிம்மால்‌. ஒங்க. 1 காளா 77, 
பியூலா. ஒeulah. பியூலா என்னும்‌ 


எபிரெய பதத்தின்‌ அர்த்தம்‌ எனனவென்‌ 
ரூல்‌, 'விவாகத்தில்‌ கட்டப்பட்டவள்‌.” இச்‌ 
தப்‌ பெயர்‌ உவமையாக சிழையிருப்பி 
லிருந்து வந்த யூத ஜனத்தைப்பற்றிச்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கிறது. ஏசா 624, 

பிரகாசம்‌. Brightness. 2 சாமு 221 
சவ்‌ 1819 எசே 1 தானி 231 ஓப்‌ 100 அப்‌ 
2613 எபி வெளி 2216. வேளிச்சம்‌ காண்க. 

பிரகாசிக்கிறது.” 9௩1௨. யோபு 81” 
எசே 5? தானி 12? அப்‌ 2015. 
. பிரசங்கம்‌. 806601, discourse, 827- 
mon. (பிரசங்கிக்கறெது, ௦ நரeach.) 
யாதொரு காரியத்தைக்குறித்து வெளியரங்க 
மாய்ப்‌ பேசுறெதே பிரசங்கமாம்‌. பூர்வகா 


வேத அகராதி 


மச்சம்‌ 


லத்தில்‌ ஜனங்கள்‌ தேவாராதனை முதலிய 
வற்றை நடத்தும்படிக்கு கூடினபோது 
மோசே நியாயப்பிரமாணத்தைப்‌ பிரசங்தெ 
தான்‌. யோவா 17 யாத்‌ 431 உபா 337 
மி. யோசுவாவும்‌ பிரசக்த்தான்‌. உபா 
332 யோசு 21 அதி. நர்க்கதரிகெளெல்‌. 
லாம்‌ பிரசங்கெளாயிருந்தார்கள்‌. எஸ்றா 
என்பவன்‌ பண்ணின பிரசங்கம்‌ ஜெப ஆல 
யங்களிலே தேவாராதனையில்‌ செய்த ஒரு 
விதமான வேதவியாக்கியானம்‌. எஸ்றா 8. 
அதி. இயேசுூறிஸ்துவுக்கு முன்தோன்‌ 
றின பிரபலமான பிரசங்க யோவான்ஸ்நா 
னனே. இயேசு உலகத்தார்‌ ஒருபோ 
தும்‌ கேட்டறியாத திவ்வியமான இசட்‌ 
சணிய பிரசங்கியாயிருந்தார்‌. அவருக்குப்‌ 
பின்பு அப்போஸ்தலர்கள்‌ உலகத்தாருக்குக்‌ 
கிறிஸ்துபெருமான்‌ இயற்றின புண்ணிய 
பலன்களினாலுண்டாகும்‌ இரட்சணியத்‌ 
தைக்‌ குறித்துப்‌ பிரசங்கித்தார்கள்‌. பூர்வச்‌ 


தில்‌ திருச்சபையில்‌ இரேச்சபாஷையிலே 


பாசில்‌, சரிசோஸ்தமர்‌, இரிகோரி நாயொன்‌ 
சன்‌ முதலியவர்களும்‌, லத்தின் பாஷையிலே 
எசோம்‌, அகுஸ்தின்‌ என்பவர்களும்‌ சத்தி 
யச்தைச்‌ சாதுரியமாய்ப்‌ பிரசங்கித்தார்கள்‌. 
அக்காலத்தில்‌ பிரசங்க தன்‌ பிரசங்கத்தைத்‌ 
துவக்குகிறதற்கு முன்‌ ஜனங்களைகோகக, 
'உங்களோடே சமாதான மிருக்சக்கடவது” 
என்றும்‌, “கர்த்தராஇய இயேசுகறிஸ்தவின்‌ 
கிருபையும்‌, தேவனுடைய அன்பும்‌, பரி 
சுத்தஆவியின்‌ இக்கியமும்‌, உங்களுடனே 
இருக்கக்கடவத” என்றும்‌ சொல்லிப்‌ பிர 
சஙகத்தைத்‌ துவக்குவான்‌; ஜனங்களெல்லா 
ரும்‌ “ஆமென்‌” என்பார்கள்‌. 


மற்றவர்களுக்குப்‌ பிரயோஜனமுண்டாக 
பிரசங்கிக்கறது எளிதான காரியமல்ல, 
அதற்குச்‌ சாமர்த்தியம்‌ வேண்டும்‌. பிரசங்க 
கள்‌, திர்க்கதரிசிகள்‌, இயேசுதிறிஸ்து, அப்‌ 
போஸ்தலர்கள்‌ முதவியவர்கள்‌ பிரசங்கித்‌ 
தீதுபோலப்‌ பிரசங்‌இக்ச விரும்பவேண்டும்‌, 


பிரசங்கத்தில்‌ வசனம்‌, முகவுரை, வகுப்பு, 
பொருள்‌ விஸ்தரிப்பு, உதாரணம்‌, முடி 
வுரை இருக்கவேண்மெ. 


1. தெளிவும்‌ இயல்புமாயிருக்கிற வேத 
வசனங்களை இடம்‌, பொருள்‌, ஏவல்‌ அறிந்து 
தெரிர்துகொள்ளவேண்டுிம. 1 கொரி 3 
எபி 512.13. 


2. முகவுரை, வசனத்தின்‌ முன்னும்‌ பின்‌ 
னுமுள்ள கருத்தின்மேலாவது பிரசங்கப்‌ 
பொருளை ரோக்கியாவது இயல்பாயும்‌ சுருக்‌ 
கமாயும்‌ இருக்கவேண்டும்‌, 


(619) 


பிரசங்கம்‌ 


3. பிரசங்கம்‌ ஒமுங்காயிருக்கும்படி. செளி 
வாயும்‌ சுருக்கமாயும்‌ வகுக்கப்படவேண்டும்‌. 
ஒரு ஜாதியான மணிகளை வரிசையாய்க்‌ 
கோப்பதுபோல ஒரு _அரதியான பொருள்‌ 
களை ஒருவழிப்படச்‌ சேர்த்து விசேஷ பிரி 
வும்‌ அவற்றின்‌ உட்பிரிவும்‌ தோன்றப்‌ பெரிய 
சரீர முதலானவைகளின்‌ சாயலைத்‌ தனக்‌ 
குள்ளே செவ்வையாக அடக்கி இனிதாக 
காட்டுற கண்ணாடியைப்போல சுருக்க 
மான சொற்களில்‌ பலவகைப்பட்ட பொருள்‌ 
களை ஒழுங்காய்‌ அடக்கிக்‌ காட்வெதே வகுப்‌ 
பாகும்‌. 

4, பிரசங்க வகுப்பின்‌ விஸ்தரிப்பே 
அதின்‌ பொருளாகும்‌. விஸ்தரிப்பில்‌ பல 
விபரீதங்களல்ல வசனத்தின்‌ கருத்தும்‌, பதப்‌ 
பொருளும்‌, உட்பொருளும்‌ விளங்கவே 
ண்டும்‌. 

5, விஸ்தரிப்பைப்‌ பிரகாசிப்பது உதார 
ணம்‌; ஆகையால்‌ உறுதியான அஸ்திபாரமா 
இய நியாயமான வகுப்புகளின்மேல்‌ ௮லங்‌ 
காரமாய்க்‌ கட்டப்படுகிற பிரசங்க விஸ்த 
ரிப்பு உதாரணங்களாகிய தூண்களாலே நிற்‌ 
கவேண்டும்‌. வேதமே வேதத்திற்கு நல்ல 
உதாரணமாயிருந்தாலும்‌ அநுமானப்பிரமா 
ணம்‌, ௮பவப்பிரமாணம்‌ முதலியவற்றா 
லும்‌ காரியங்களை விளக்குவிக்கலாம்‌. 

6. பிரசங்கமுடிவிலே முன்சொன்ன நியா 
யங்களின்‌ தொகுப்பையாவது, அந்த நியா 
யங்களின்மேல்‌ தோன்றும்‌ தகுந்த புத்தி 
மதிகளையாவது சொல்லி முடிக்கவேண்டும்‌, 

பிரசங்கத்தில்‌ தெளிவோடே அலங்காரம்‌ 
கலந்திருந்தால்‌ நலமே. ஆனாலும்‌ வேத 
காரியங்களில்‌ அலங்காரத்தைப்பார்க்கிலும்‌ 
தெளிவே நலமாகையால்‌ வேதச்தின்‌ பொ 
ருளைமாச்திரமல்ல, வேச மொழிகளையும்‌ 
படொன்னைப்போலக்‌ காப்பாற்றிப்‌ பிரயோ 
இக்திறது மிகவும்‌ நலம்‌. தேவன்‌ மகிமைப்‌ 
படவும்‌, வேதம்‌ மாட்சமைப்படவும்‌, ஆத்து 
மாக்கள்‌ இரட்சிக்கப்படவும்‌ எவைகள்‌ 
துணைக்காசணங்களாய்‌ இருக்குமோ ௮வை 
களையெல்லாம்‌ அதுசரிப்பது நியாயமே. 
அறிவும்‌, அறமும்‌, வரமும்‌, பரமும்‌, பிர 
சங்கத்தின்‌ பொருளும்‌ பயனுமாயிருக்க 
வேண்டும்‌. 

பிரசங்கத்தின்‌ பாஷைஈடை தெளிவாயும்‌ 
இயல்பாயும்‌ உறுதியாயும்‌ இசைவாயு மிருக்க 
வேண்டும்‌. 

“இதமான வார்த்தைகளைச்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பிரச்ச வகைதேடினான்‌; எழுதின வாக்கி 
யங்கள்‌ செவ்வையும்‌ சத்தியமுமானவைகள்‌. 
ஞானிகளின்‌ வாக்கியங்கள்‌ தாற்றுக்கோல்‌ 


வேத அகராதி 


பிரசங்கம்‌ 


கள்போலவும்‌ சங்கத்தலைவர்களால்‌ அறையப்‌ 
பட்ட ஆணிகள்போலவும்‌ இருக்கிறது." பிர 
121011 

நன்னூல்‌ பொதுப்பாயிரத்தில்‌ 12-ம்‌, 
13-ம்‌ சூத்திரங்களிலே நூலின்‌ பத்துக்‌ 
குற்றங்களையும்‌ பத்து அழகுகளையுங்‌ குறித்‌ 
துச்‌ சொல்லியிருப்பது பிரசங்கத்திற்கும்‌ 
தீகுதியாயிருக்கிறது. அதாவது: 
“குன்றக்கூறல்‌ மிகைபடக்கூறல்‌ 
கூறியதுகூறல்‌ மாறுகொளக்கூறல்‌ 
வழுஉச்சொம்புணர்த்தல்‌ மயங்கவைத்தல்‌ 
வெற்றெனத்தொடுத்தல்‌ மற்றொன்றுவிரித்தல்‌ 
சென்றுதேய்ந்நிறுதல்‌ நின்றுபயனின்மை 
என்றிவையீரைங்‌ குற்றறூற்கே. 
சுருங்கச்சொல்லல்‌ விளங்கவைத்தல்‌ 
நவின்றோர்ககினிமை ஈன்மொழிபுணர்த்தல்‌ 
ஒசையடைமை ஆழழமுடைத்தாதல்‌ 
முறையின்வைப்பே யுலகமலையாமை 
விழுமியதபயத்தல்‌ விளங்குதாரணத்தது 
ஆகுதனூலிற்‌ கழகெலும்பத்தே," 

பிரசங்கம்‌ பண்ணுறெதில்‌ உச்சரிப்பு 
நடையைக்‌ குறித்தும்‌ கவணிக்கவேண்மி., 
ஏனெனில்‌, மிகவும்‌ அலங்காரமான பிரசங்‌ 
கத்தை எழுதும்‌ வல்லமையிருந்தும்‌ அதை 
நன்றாய்ப்‌ பார்த்து வாசிக்கவாவது அதை 
ஞாபகத்திலிருத்திப்‌ பேசவாவது தெரியா 
மற்போகுமானால்‌ பிரசங்கத்தின்‌ அலங்கார 
மொன்றும்‌ தோன்றவேமாட்டாது; கேட்றெ 
வர்களுக்கு இன்பமும்‌ பிரயோஜனமுமில்லா 
மற்போகும்‌. 

பிரசங்கி இயல்பான சச்சத்தோடே நிறுத்‌ 
தித்‌ தெளிவாய்‌ இருதயத்தின்‌ பரிபூரணத்தி 
விருக்து காரியங்களை யுணர்ந்து பேசுநிறவ 
னைப்போல மேட்டிமையில்லாத பிகுவோ 
டும்‌, ஆத்திரமில்லாத விரைவோடும்‌, அசதி 
யில்லாத சார்சத்தோடும்‌ சுயமேன்மையை 
எவ்வளவேனும்‌ நோக்காமல்‌ சத்தியத்தைப்‌ 
பட்சபாசமில்லாமல்‌ பேசவேண்டும்‌. 
£ஈதலியல்பே மியம்புங்காலைக்‌ 
காலமுமிடனும்‌ வாலிதினோக்கிச்‌ 
ிறந்துழியிருர்துகன்‌ தெய்வம்வாழ்த்தி 
யுலரக்கட்படும்பொரு ளுள்ளத்தமைதது 
விரையான்வெகுளான்‌ விருமபிமுகமலர்ந்த 
கொள்வோன்கொள்வகை யறிந்தவனுள ங்கொள 
கோட்டமின்மனத்திலூல்‌ கொடுத்தலென்ப.' [க 

பிரசங்யொனவன நல்ல வசனத்தைத்‌ 
தெரிந்துகொண்டு, கர்த்தருடைய உதவியை 
முன்னிட்டுத்‌ தன்னாலானமட்டும்‌ அதைச்‌ 
சவனித்து வகுத்து, இன்னின்ன காரியங்‌ 
களைச்‌ சொல்லலாமென்று தீர்மானித்துக்‌ 
கொண்டபின்பு அந்தக்‌ காரியத்தைக்குறி 
தீது மற்றவர்கள்‌ எழுதிவைச்திருச்சிற புஸ்‌ 


( 614) 


பிரசங்கம்‌ 


தீகங்களையும்‌ பார்த்து, வண்டான து புஷ்பல்‌ 
சளிலுள்ள அமிர்தத்தை உண்டு தேன்கூண்‌ 
டைச்‌ கட்டுவதுபோல மெய்யறிவையும்‌ சத்தி 
யத்தையும்‌ இரட்டிச்செய்த பிரசங்கம்‌ இரு 
தீயத்திற்‌ கருதப்பட்டதாய்‌ நாவின்மேல்‌ 
ஆடும்போது, அன்பும்‌ வைராக்கியமும்‌ முக 
நாடியில்‌ ஆடமொனால்‌, அந்தப்‌ பிரசங்கியின்‌ 
மொழிகள்‌ கல்ரெஞ்சைப்‌ பிளக்கும்‌ அம்புக 
ளாகுமே. 

பிராஞ்சதேசத்தில்‌ ராஜாவாயிருந்த பதி 
னாலாவது லூயிஸ்‌ என்பவன்‌ ஒரு கண்காணி 
யினுடைய பிரசஙகத்தைக்‌ கேட்டபோது 
பிரசங்கியை நோக்கி, “ஐயா, இந்த ஆலயத்‌ 
இல்‌ நான அநேக சாதுரிய பிரசங்கெளைக்‌ 
கேட்டபோது, அவர்களைக்குறித்து மிகவும்‌ 
சந்தோஷப்பட்டேன்‌. ஆனால்‌ நீர்‌ பிரசங்‌ 
இக்கும்போது என்னை நான்‌ அறிந்துகொள்‌ 
ரூறெபடியால்‌ என்னைக்குறித்து மிகவும்‌ 
விசனப்படுறேன்‌' என்றான்‌. அப்படியே 
பிரசங்கம்‌ மனிதர்கள்‌ தங்கள்‌ இருதயத்தைப்‌ 
பார்க்கத்தக்க கண்ணாடியாயிருக்கவேண்டும்‌. 

பிரசங்கங்கள்‌ பலவிதமாய்‌ வகுக்கப்படும்‌. 
குறிப்புக்காக சில வகுப்புக்கள்‌ வகுச்துக்‌ 
காட்டுகிறோம்‌: 

1. பாவிகளை இரட்சிக்க இறிஸ்துஇயேசு 
உலகத்தில்‌ வந்தார்‌ என்றெ வார்த்தை உண்‌ 
மையும்‌ எல்லா அங்கிகரிப்புக்கும்‌ பாத்திரமு 
மானது. ! தீமோ 15, 

1. இந்த வசனத்தில்‌ ஓர்‌ ஆச்சரியமான 
நற்செய்தி சொல்லியிருக்கிறது. அதாவது, 
பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்துஇயேசு உல 
கத்தில்‌ வந்தார்‌ என்பதே. (௮அவரைக்குறித்த 
தீர்க்கதரிசனம்‌ அவருடைய பிறப்பு, இரியை, 
மரணம்‌, அதினாலுண்டாகும்‌ புண்ணிய 
பலன்களைக்‌ குறித்துப்‌ பேசவும்‌.) பிலி 21” 
ஏசா 53 அதி. ரோம 39. 

i. இந்த நற்செய்தியின்‌ உண்மையை 
விசாரித்தறிவோமாக. (௬) தேவனுடைய 
சாட்டு (யோவா 511), (0) திர்க்கதரி 
சனம்‌ (அப்‌ 108), (௦) அற்புதம்‌ (யோவா 3” 
016.33 அப்‌ தி்‌ 

111. இந்த ஈற்செய்தி உண்மையாயிருக்‌ 
இறபடியால்‌ இது எல்லா அங்கீகரிபபுக்கும்‌ 
பாத்திரமான வார்த்தையாயிருக்றெது. உல 
கத்தார்‌ பாவிகளானபடியால்‌ பாவநாசகரா 
இய இறிஸ்து யாவருக்கும்‌ வேண்டும்‌. அவரே 
இரட்சகராகையால்‌ அவரை ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. மாற்‌ 161 யோவா 816-46, 

2. நானோ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுரிறிஸ்துவின்‌ சிலுவையைச்‌ குறிச்‌ 


வேத அகராதி 


பிரசங்டியின்‌ புஸ்தகம்‌. 


தேயல்லாமல்‌ வேறொன்றையுங்‌ குதித்து 
மேன்மை பாராட்டாதிருப்பேனாக'. கலா 614, 

1. இறிஸ்துவினுடைய சிலுவை (சிலுவை 
யின்‌ உபதேசம்‌) பாவிகளுடைய சம்பிச்‌ 
கைக்கு ஆசாரமானபடியாலும்‌ (கொலோ 
235 ரோம 308 அப்‌ 1621); 

11. இறிஸ்துவிடைய சிலுவை நாம்‌ பெத்‌ . 
முக்கொள்ளுறெ எல்லா ஈன்மைகளுக்கும்‌ 
காரணமாயிருக்கிெெபடியாலும்‌ (சோம 559); 

111. இறிஸ்துவினுடைய சிலுவை சத்திய 
வேத போதகத்திற்கு மூலமானபடியாலும்‌, 
(யோவா 816 அப்‌ 416); 

i. கிறிஸ்துவினுடைய சிலுவைமாத்தி 
ரமே மேன்மை பாராட்தெலுக்குரிய பொரு : 
ளானபடியாலும்‌, பவுல்‌ அப்போஸ்தலன்‌ 
இந்த வசனத்தைச்‌ சொன்னான்‌, சோம 
8 அதி, 

3. “நம்பிக்கையுடைய சிறைகளே, அர 
ணுக்கு திரும்புங்கள்‌; இரட்டிப்பான நன்‌ 
மையைத்‌ தருவேன்‌, இன்றைக்கே தரு 
வேன”. சக 915, 

i. இந்த வசனத்தில்‌ குறிச்கப்பட்டவர்கள்‌ 
யார்‌? “சிறைகள்‌” (கடன்காரர்‌, பாவிகள்‌.) 

11. அவர்கள்‌ செய்யவேண்டியது என்ன? 
“அரணுக்குச்‌ திரும்புவது” ( இரட்சணியத்‌ 
தைத்‌ தேடுவது.). 

111. இரும்புகிறவர்களுக்கு உண்டாகும்‌ 
நன்மை, “இரட்டிப்பான நன்மையைத்‌ தரு 
வேன்‌” (பசமபாக்கியம்‌), 

(பிரமாணம்‌ காண்ச.) 

பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌. The Book of 
Ecclesiastes. 

1. இதன்‌ பேயர்‌. ஆதிகாலத்தில்‌ நூலா 
சிரியர்கள்‌ ஜனங்கள்‌ தங்கள்‌ பெயசை அறிய 
விரும்பாமல்‌ தாங்கள்‌ இயற்றின நூல்களில்‌ 
தங்கள்‌ பெயரை எழுதவில்லை. ஆனால்‌ தாங்‌ 
கள்‌ இயற்றின நூல்கள்‌ சாலொமோன்‌ முத 
விய பெயர்பெற்ற ஞானிகள்‌ இயற்றின நூல்‌ 
களுக்கு இசைரந்திருக்கும்‌ என்று எண்ணி, 
தங்கள்‌ புஸ்‌ சசங்களின்‌ முகப்பில்‌ முன்னோர்க 
ளில்‌ ஒரு பெரியவரின்‌ பெயரை வைப்பது 
குற்றம்‌ இல்லை என்று நினைத்தார்கள்‌. இதி 
னிமித்தம்‌ இர்ததூலை இயற்றினவன்‌ சாலொ 
மோன்‌ ராஜா இதை இயற்றியதாக சொல்‌ 
லுரொன்‌. ஆனால்‌ இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
நாம்‌ விசாரித்தால்‌ இதை இயற்றினவன்‌ 
சாலொமோன்‌ அல்ல என்பதை அறியலாம்‌. 
மேலும்‌ இதன்‌ தூலாரிரியன்‌ தன்‌ சொந்தப்‌ 
பெயரைச்‌ சொல்லாமல்‌ “சடையில்‌ பேசுகிற 
வன்‌” என்று அர்த்த்கொண்ட “‘கோகெ 


( 615) 


- பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌ 


லெத்‌ என்னும்‌ பதத்தைமாத்திரம்‌ சொல்லி 
அதினால்‌ தன்னைச்‌ குறிக்கிறுன்‌. 

ஆகையால்‌ எபிரெய வேதாகமத்தில்‌ இத்த 
அலுக்கு ‘கோகெலெதி என்று பெயர்‌. “சபை 
யில்‌ பேசுநிறவன்‌? சாதாரணமாய்ச்‌ சபை 
யில்‌ பிரசங்கம்‌ பண்ணுறெவன்‌ ஆன தினாலே, 
தீமிழ்‌ வேதாகமத்தில்‌ இதற்குப்‌ “பிரசங்கி 
என்று பெயர்‌. ஆங்கிலேய வேதாகமத்தில்‌ 
இதற்குச்‌ “சபையிலுள்ளவன்‌' என்று அர்த்‌ 
தங்கொண்ட.. “எக்லெரியாஸ்டீஸ்‌? ( clesi- 
69188) என்னும்‌ பெயர்‌ கூறப்பட்டிருக்கறெது. 

2. ஐக்கியோனும்‌ காலழம்‌. எபிரெயர்‌ 
கள்‌ வேதாகமத்திலுள்ள நூல்களை. மூவகை 
யாக பிரிப்பார்கள்‌. இவையாவன 

1. நியாயப்பிரமாணம்‌. 

1. தீர்க்கதரிசிகள்‌, 
111. எழுதப்பட்டவை. 


“எழுதப்பட்டவை” என்னும்‌ ட்ப 
சங்கி என்னும்‌ புஸ்‌ சகம்‌ சேர்ந்திருக்றெது. 
பிரசங்கி, உன்னதப்பாட்டு, எஸ்தர்‌, என்‌ 
னும்‌ குன்று கால்களும்‌ கடைசியில்‌ ஏறக்‌ 
குறைய இ-பி. 100-ம்‌ ி-மாத்திரம்‌ எபிரெய 
வேதசாஸ்திரிகளால்‌ பழைய ஏற்பாட்டிலே 
சேர்க்கப்பட்டன. ஆனால்‌ அதற்கு முக்‌ 
இயே சிலர்‌ இதை வேதாகமத்தில்‌ ஒரு 
நூலாக அங்கேரித்திருந்தார்கள்‌. 


இந்த நூலை நாம்‌ விசாரிக்கும்போது இதன்‌ 
ஆக்கியோன்‌ இ-மு. இரண்டாம்‌ நூற்றாண்‌ 
டி.லுள்ள ஓா யூதன்‌ என்றும்‌, இவன்‌ தனவா 
னயிருந்துபலதுக்கங்களுக்கு உட்பட்டு வயது 
சென்றவனாய்‌ எருசலேம்‌ பட்டணத்தில்‌ 
வாசம்‌ பண்ணினான்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. 
பிர 132 211 3410 726-98 10 

மேலும்‌ இவன்‌ தான்‌ இருக்கெ தேசத்தின்‌ 
நிலைமையை விபரமாய்ச்‌ சொல்லுகருன்‌. 
அத்தேசத்தின ராஜா தன்‌ அதிகாரத்தை ரேர்‌ 
மையாய்ச்‌ செலுத்தாமல்‌, கடவுநிலைமை 
குன்றி, தன்‌ பரிவாரங்களில்‌ உள்ளவர்களுக்கு 
விசேஷ தாக்ஷண்யம்‌ காட்டி, அவர்களுடனே 
துன்மார்க்கமாய்‌ ஜவனமசெய்து, பலதடவை 
கோபங்கொண்டு மிகுந்த அநியாயம்‌ செய்‌ 
தான்‌. பிர 63410 1076, 


ராஜா இத்தன்மை யுடையவனாயிருந்ததி 
னால்‌, நீதிஸ்தலச்திலே அநியாயம்‌ இருந்தது. 
பிர 816, தனவான்கள்‌ ஏழைகளை வருத்தபப 
்தஞர்கள்‌. 41, அதிகாரிகள்‌ முகஸ்துதி 
பண்ணி நீதியை அல்ல, பெரியோருடைய 
தயவையே தேடினார்கள்‌. 57, வேவுகா 
ரர்‌ அநேகர்‌ பலர்பேரிலே அநியாயமாய்க்‌ 


வேத அகராதி 


பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌ 


குற்றஞ்சாட்டினார்கள்‌. 1090. இதெல்லாம்‌ 
பார்த்துச்‌ சரிததிரறூல்களில்‌ நாம்‌ விசாரித்‌ 
தால்‌, இந்த நூலாரிரியன்‌ யாதோ ஒரு காலத்‌ 
தைப்பற்றி விசேஷமாய்ச்‌ குறிக்கிறான்‌ 
என்று சொல்லமுடியாது ; ஏனென்றால்‌ ' 
அந்த அழ்றாண்டில்‌ இதைப்போன்ற காரி 
யங்கள்‌ வழக்கமாய்‌ நடர்கது. 


இந்தப்‌ புஸ்தகம்‌ இ- மே. இரண்டாம்‌ அற்‌ 
ரூண்டிலே எழுதப்பட்டது என்பதற்கு 
இதன்‌ பாஷை௩டைசான்‌ இன்னொரு அச்‌ 
தாட்டி. இதன்‌ பாஷை கடையை விசாரித்த 
வேதசாஸ்திரிகள்‌ இந்தப்‌ புஸ்தகம்‌ அந்த நூத்‌ 
ரூண்டில்‌ எழுதப்பட்டது என்பதற்குப்‌ போ 
இய குறிப்புகளைக்‌ சண்டிருக்கிறார்கள்‌. இதெ 
ல்லாம்‌ பார்த்து இது மூ. 300-மணா 
இயற்றப்பட்ட எஸ்தரின்‌ சரித்திரத்துக்குப்‌ 
பிந்தி எழுதப்பட்டதென்று ,சொல்லலாம்‌ 
இதைக்குறி த்துப்‌ பேசுற சீரோகுவின்‌ ஞானா 
கமம்‌ ஏறக்குறைய இ-மு. 180-ம்‌ ஹ்‌ இயற்‌ 
றப்பட்டது என்று அறிவோம்‌. ஆதலால்‌ 
பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌ இ-மு, 200-ம்‌ ஹ்‌ 
எழுதப்பட்டது என்று நாம்‌ உத்தேசமாய்ச்‌ 
சொல்லுகிறோம்‌ 

3. இதன போநன்‌. 

இந்நூவிலே இரண்டு நோக்கங்கள்‌ தொன்‌ 
முது. இந்நூலாசிரியன்‌ சமயாசமயங்க 
ளில்‌ பக்திக்கு ஏற்றவிசமாயக்‌ கடவுளு 
டைய த்தத்தையும்‌ பிரமாணங்களின்‌ பயனை 
யும்பற்றிச்‌ சொல்லுகறானென்றாலும்‌, பல 
தீடவை அவன்‌ நம்பிக்கை இல்லாதவனாய்‌ 
கசப்பான மனசோடு இவைகளைப்பற்றிப்‌ 
பேசுகிறான்‌. இவைகளைச்‌ கவனித்த சிலர்‌ 
ஒரே ஆக்கியோன்‌ இந்நூலை எழுதியிருக்க 
முடியாது என்றும்‌, ஞானத்தின்மேல்‌ பிரீதி 
கொண்ட ஒருவன்‌ இந்நூலின்‌ ஒரு பாகத்தை 
யும்‌, பூகர்களுக்குள்ளே நடமாடிய ஞானச 
இன்மேல்‌ வெறுப்புற்ற இன்னொருவன்‌ 
இதில்‌ கண்ட அவராம்பிக்கைக்குரிய வச 
னங்களையும்‌ எழுதியிருக்கறதாக சொல்லு 
கிறார்கள்‌. ஆனால்‌ ஒரே ஆசிரியனதான்‌ 
இந்நூலை எழுதினான்‌ என்பது தற்காலத்து 
வேசசாஸ்திரிகளில்‌ ௮கேகருடைய அபிப்‌ 
பிராயம்‌. ஈமக்கும்‌ இதுவே உடன்பாடு, 
இர்தூலாசிரியன்‌ ஒன்றுக்கொன்றொவ்வாத 


'பல அபிப்பிராயங்களை எழுதியிருக்றொன்‌. 


ஏனென்றால்‌ இவனுடைய மனதில்‌ எழும்‌ 
பின கொள்கைகள்‌ பலவிதமாய்‌ இருந்தன. 
நூலின்‌ கடைசியிலும்‌ இன்னும்‌ சல வசனக்‌ 
களிலும்‌ இவன்‌ தீர்மானமாக அடைந்த பக்‌ 


திக்குரிய ஈம்பிக்கை தோன்றுஇறது, 355 314.17 
51-5 1826.9 9-6.10-13 | பி J 22-11-14 


( 616 ) 


'பிரசங்கியின்‌ புஸ்தகம்‌ 


4. கொகேலேத்தின்‌ அபிப்பிராயங்கள்‌. 

(1) ஜீவனைப்பற்றியது. 

இச்சப்‌ புஸ்தகத்தில்‌ சாலொமோன்‌ ராஜா 
சொன்ன ஞான மொழிகள்‌ சல இருக்க 
லாம்‌. இருந்தால்‌ முதல்‌ இரண்டு அதிகா 
ங்களில்‌ அவைகளை நாம்‌ காணலாம்‌. இது 
எப்படியானாலும்‌ சாலொமோன்‌ ராஜா ஜீவன்‌ 
முதலியவைகளைப்‌ பற்றி யோசித்திருக்க 
வேண்டிய விஷயங்களை இந்நூலாரிரியன்‌ 
தான்‌ நினைத்து 11-21! வசனங்களில்‌ சொல்‌ 
ஓரான்‌. இவைகளைமாச்திரம்‌ நாம்‌ பார்ச்‌ 
சால்‌ ஒரு மனுஷன்‌ ஈன்மையானதைத்‌ தேடு 
வதினாலும்‌ தன்னைத்‌ திமையிலிருந்து காப்‌ 
பாற்றுவதினாலும்‌ யாதொரு பிரயோஜனமும்‌ 
இல்லையென்றும்‌, அவன்‌ உலக இன்பத்தை 
நாடுவதே அவனுக்குப்‌ பலன்‌ என்றும்‌ 
இந்த நூலாசிரியன்‌ நினைக்கிறான்‌ என்று 
நமக்குத்‌ தோன்றும்‌. மற்ற அதிகாரங்களி 
லும்‌ இதைப்போன்ற லெ வசனங்கள்‌ 
உண்டு, 224 912 517 315 917 | (1-10 | 21-7. 

(11) சனமார்க்கத்தைக்குறிச்து. 

இக்ச நூலாசிரியன்‌ அக்காலத்து கிரேக்க 
தத்துவ சாஸ்திரிகளின்‌ போசனையைப்‌ படிச்‌ 
இருக்கலாம்‌. ஸ்தோயிக்கியா காண்க. 
அல்லது இவன்‌ அநேக விஷயங்களைப்‌ 
பற்றி ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்தபிறகு இந்த 
நூலை எழுதியிருக்க லாம்‌. 

சனமார்க்கத்தைப்பற்றி இவனுக்குப்‌ பல 
சந்சேகங்கள்‌ இருந்தன என்று நாம்‌ நினைக்‌ 
கலாம்‌; ஏனென்றால்‌ இவன்‌ கடவுளின்‌ சன 
மையையும்‌ அவர்‌ செய்யும கிரியைகளையும்‌ 
பற்றி ஈல்ல நம்பிக்கையுடையவனாய்‌ இரும்‌ 
தாலும்‌ இவனுடைய அபிப்பிராயத்தினபடி 
மனுஷர்களைப்பற்றிக்‌ கடவுளுக்கு அவ்வளவு 
அக்கரை இல்லை. 313:1148482 02 93 
17 115. 

இந்த தூவிலே மேசியாவைப்‌ பற்றியும்‌ 
அவர்‌ அருளும்‌ ராஜயச்தைப்‌ பற்றியும்‌ ஒன்‌ 
லும்‌ கூறப்படவில்லை, “பிரசங்கி! என்ப 
வன்‌ கடைசியில்‌ நல்‌ நம்பிக்கையைக்‌ காண்‌ 
பித்தான்‌ என்றால்‌ அது சந்தேகத்தோடு 
கலந்த நம்பிக்கையே என்று நாம்‌ சொல்வது 
அவசியம்‌. 

5. இந்நூலின்‌ பயன்‌. 

இந்த நூலிலே அக்காலத்தில்‌ சிலரிடத்தி 
விருந்த பயபக்தியையும்‌, சிலர்‌ சைச்சொ 
ண்ட நீதியையும்‌, சிலா தங்கள்‌ சந்தேகத்தின்‌ 
மூலமாய்தி தேடின உண்மை௰யயும்‌ நாம்‌ 
காணலாம்‌. 


வேத அகராதி 


. பிரசவம்‌ 


இத்தன்மையை ப்ளை இவ்வுல 
கத்தில்‌ எப்பொழுதும்‌ இருப்பதினாலே அவர்‌ 
கள்‌ எல்லாரும்‌ இரந்த நூலின்‌ பயனை அடை 
யலாம்‌. எனெனில்‌ இந்த மூன்று வருப்பி 
னரும்‌ சத்தியத்தில்‌ கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ 
கண்டடைந்து, நாம்‌ எல்லாரும்‌ கேட்கும்‌ 
கேள்விகளைக்‌ கேட்டுரூர்கள்‌. ஆயினும்‌ இர்‌ 
தூலிலே சத்தியம்‌ என்பது பூரணமாய்‌ 
விளங்காததினாலும்‌, விடைகூற முடியாத 
௮0ேக கேள்விகள்‌ இந்த நூலில்‌ இருக்கற 
தினாலும்‌, வேறொரு போதகரிடச்தில்‌ இக்‌ 
கேள்விகளை வினாவி, காம்‌ சந்தேக நிவிர்த்தி 
அடையவேண்டும்‌. அதாவது இந்த நூலை 
மாத்திரம்‌ வாசித்துத்‌ திருப்தியடையாதவர்‌ 
கள்‌ இயேசுவின்‌ சர்நிசானத்துக்கு வந்து 
அவருடைய அருமைத்‌ திருமொழிகளை 
வாஜிப்பார்களானால்‌ இந்நூலில்‌ இல்லாததும்‌ 
நமது ஜீவியத்திற்கு அவசியமானவைகளு 
மான புத்தி போதனைகளைக்‌ கண்டு முழுச்‌ சத்‌ 
தியத்தையும்‌ அடைவார்கள்‌, 

பிரசவம்‌. நரா. ஆதி 25% சங்‌ 91, 
பிறப்பு காண்க. 

பிரசவம்‌, பிறப்பு. Ch॥॥-birth. பிர 
சவகாலத்தில்‌ ஸ்இரீகளுக்கு உண்டாகும்‌ 
வலியானது ஏவாள்‌ செய்ச குற்றச்தினியித்‌ 
தம்‌ தாய்மார்‌ அனைவருக்கும்‌ வந்த தண்டனை 
என்பது எபிரெயர்களுடைய அபிடபிராயம்‌. 
ஆத 315, 

வேசாகமத்தில்‌ சொல்லியிருக்கிற பிறப்‌ 
புக்களில்‌ சலவாவன 

இரட்டைப்பிள்ளை பெறுதல்‌. ஆதி 252 
3699, 
. ராகேல்‌ பிரசவகாலத்தில்‌ மரித்சத. ஆதி 
3518 

அகாலப்பிறப்பு. 1 சாமு 4 | கொரி 158, 

வயது சென்றவர்களாயிருந்தும்‌ பிள்ளை 
பெற்ற சில தாய்மார்‌. 

சாராள்‌. ஆதி 217, 

சிம்சோனின சாய்‌. நியா 1394, 

அனனாள்‌. 1 சாமு 19, 

சூனாமித்திய ஸ்திரீ, 2 இரா 47, 

எலிசபெத்து. லூக்‌ 197, 

பிரசவகாலத்தில்‌ விழுந்துபோகிற கர்ப்‌ 
பம்‌ தேவனுடைய கோபாக்கினைக்கு அடை 
யாளம்‌. ஓசி 914, மருத்துவச்சிகளும்‌ இனத்‌ 
தவரான பெண்களும்‌ பிரசவகாலத்தில்‌ சகல 
விஷயங்களையும்‌ கவணித்துக்‌ கொள்ளுவார்‌ 
கள்‌. ஆதி 309 3507 யாத 174, பிரசவகாலச்‌ 
துக்குப்‌ பிற்பாடு தாயானவள்‌ ஆண்பிள்ளை 


78 ( 617 ) 


ிரசவிக்றெது 


- பெத்றால்‌ 7 மாளும்‌, பெண்பிள்ளை பெற்‌ 
றால்‌ 14 காளும்‌, திட்ப்பட்டிருப்பதாக 
எபிரெயர்‌ நினைத்தார்கள்‌. இதற்குப்பிறகு 
. ஆண்குழந்தை பெற்றவள்‌ 33 நாளும்‌ பெண்‌ 
குழந்தை பெற்றவள்‌ 66 நாளும்‌ தேவாலயத்‌ 
திக்குட்‌ பிரவேரிக்கச்கூடாது.லேவி |2 அதி. 

பிரசவிக்கிறது. ஐலா, எசா 669. 
. பிரசன்னம்‌. “Appearing. I திமோ 
613 2 தீமோ 120 41.8 தித்‌ 913 

பிரசித்தம்‌ ஆகிறது. “Spread abroad.’ 
மத்‌ 99 மாற்‌ 128 ] தெச 18, 

பிரஸ்தாபமான வர்‌. 
எரே 2534, 

பிரஜை. Sபஸjects. ராஜா, ஜனங்கள்‌ 
காண்க. 

பிரதட்சணம்‌. Circumambulation. 
சங்‌ 267-ல்‌ “சுற்றிவருறேன்‌' என்பதற்குப்‌ 
பதிலாக:பிரதட்சணம்பண்ணுவேன்‌' என்று 
சொல்லலாம்‌, 

பிரதான ஆசாரியன்‌. Chief priest. 
ஆசாரியன்‌ (பச்‌. 55) காண்க. 

பிரதான தூதன்‌. Archangel. 
415 யூதா 9. தூதன்‌ காண்க. 

பிரதானமானவர்‌. 
அப்‌ 258 2577, 

பிரதானம்‌. 00/௨. “பிரதானமானவர்‌.' 
அப்‌ 2817, “பிரதான அப்போஸ்தலர்‌.” 
உ கொரி 114 120, “பிரசான பாவி. 
1 தீமோ 14. “பிரதான மேய்ப்பர்‌ ? ] பேது 
54, “பிரதானமான ஒரு கிரியை.” யோபு 
4013. 

பிரதானி. Ministers, Councillors. 

இவர்கள்‌ ராஜாக்களின மந்திரிகள்‌. 
வழக்கமாய்‌ இவர்களை ஏற்படுத்துவதும்‌ உதீதி 
யோகத்தினின்று நீக்குவதும்‌ ராஜாவே, 
சாஜாவுடைய தயவு தங்களுக்கு இருக்கும்‌ 
வரைக்கும்‌ இவர்கள்‌ தாங்கள்‌ ராஜாவிடச்‌ 
திலிருந்து பெற்ற அதிகாரத்தையும்‌ உத்தி 
யோகத்தையும்‌ தேச அரசாட்சியின்பொ 
ருட்செ செலுத்தலாம்‌. ராஜாவும்‌ இவர்‌ 
கள்‌ ஆலோசனையின்படியே நடப்பான்‌, 
ராஜாவின்‌ தயவு மாறிப்போகும்போது 
இவர்களுடைய செல்வாக்கும்‌ குறைந்து 
போகும்‌. ராஜாவுக்குச்‌ சித்தமானால்‌, பா 
பிலோனிய ராஜன்‌ தானியேலைச்‌ சிங்கக்‌ 
குகையிலே எப்படி எறிந்துவிட்டானே, 
அப்படியே தங்கள்‌ பிரதானிகளைத்‌ தண்டிக்‌ 
கவும்‌, அவர்களைக்‌ கொலைசெய்துவிடவும்‌ 
வல்‌ ப்‌ அதிகாரம்‌ இருந்தது. லெ 
சமயங்களில்‌ திர்க்கதரிசி முதலானவர்கள்‌ 


Principal men. 


1 தெச 


Principal men. 


வேத அகராதி 3 


பிரதி 


சாஜாங்க முறையாக மந்திரி உத்தியோசச்‌ 
சைச்‌ செலுத்தாவிட்டாலும்‌, பல விஷயங்க 


ளைக்‌ குறித்து அரசனுக்கு அலோசனை 


சொல்லுவார்கள்‌. 2 சாமு 1519 ] நாளா 
9614 9 நாளா 228 எஸ்றா 4 நீதி 1114 1290 
1595 248 ஏசா 190! தானி 34, தலோசனைக்‌ 
காரன்‌, ஆலோசனைச்சங்கம்‌ காண்க. 


பிரதி. Copy. 
பிரதிஃஈகல்‌, உபா 1718, 

பிரதி பத்திரம்‌. எரே 321, 
பிரதிக்கினை ஸம, போ நத்தனை காண்க. 
பிரதிஷ்டை. 


உபா 20 1 இரா 668 2 நாளா 24 எஸ்றா 
616 நெகே 127 சங்‌ 30 தலைப்பு தானி 33 
யோவா 102 எபி 918, முதற்போனைத்தும்‌ 
கடவுளுக்குப்‌ பிரதிஷ்டை செய்தல்‌. யாத்‌ 
13 அ. சாபத்தீடூ காண்க. 


பிரதிஷ்டை பண்டிகை. Feast of Ded!- - 
Cation. பண்டிகை காண்க. 


Dedication. எண்‌ 944 


பிரதிமை. 1௬௨௭௦. சுநபம்‌ விக்கிரகம்‌ 
காண்க. 


பிரத்தோன்‌. ரகு, எப்பிராயீம்‌ 
கோச்திரத்சார்களுடைய தேசத்திலுள்ள ஓர்‌ 
ஊர்‌. நியா 1213 2 சாமு 2399, 

பிரபஜ்சம்‌. ஸீஸர்‌. லூக்‌ 20% 18 
1 கொரி 28 2 கொரி 44 கலா 14 2 தீமோ 
410, உலகம்‌ காண்க. 


பிரபந்தம்‌. Treatise. 1 நாளா 299 


அப்‌ 12. 

பிரபு. Prince. தலைவன்‌, ஆள்கிறவன்‌, 
சாஜாவாயிருக்கிறவன்‌, அதிபதியாய்‌ இருக்‌ 
இறவன்‌, சிறந்தவன்‌ முதலியவற்றைக்‌ குறிக்‌ 
கும்பல எபிரெய கிரேக்க பதங்களுக்கு “பிரபு? 
என்று தமிழ்‌ வேதாகமத்தில்‌ சொல்லியிருக்‌ 
இிறது. ஆதலால்‌ “பிரபு? என்பதற்குப்‌ பல 
அர்த்தம்‌ உண்டு என்று நாம்‌ சொல்லலாம்‌. 
இருஷ்டார்சமாக: தேசத்தை அல்லது பட்ட 
ணத்தை ஆளுகறெவன்‌. ஏசா 215 1 சாமு 
1 850, ராஜா ஏற்படுத்தின உத்தியோகஸ்தன்‌. 
ஆதி 1215 2 இரா 2415, கோத்திரப்‌ பிதா. 
ஆதி 1750 246 315. ராஜாவின்‌ வம்சத்தார்‌. 
1 சாமு 28 சங்‌ 47 1074, 

உவமையாய்‌ இப்பதம்‌ ஜனங்களைக்‌ காக்‌ 
இற மகா தேவ தூதர்களுக்குச்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்றெது. தானி 10 13 2. 

பிரமாணம்‌. டக. நடக்கவேண்டிய விதத்‌ 
சைச்‌ குறிச்சிறதே பிரமாணமென்னப்படும்‌, 


ன | ( 618) 


பிரமாணம்‌ 


பொருள்களுக்கும்‌ அஃறிணைப்‌ பொருள்ச 
ளுக்கும்‌ உரித்தாயிருக்றெது. ஆதிகடவுள்‌ 
ஒனறுமில்லாமையினின்‌ று தம்முடைய வல்‌ 
லமையினாலே உலகத்தை உண்டாக்கின 
போது “பிரகிருதி! என்னப்பட்ட ௮ஃறி 
ணைப பொருள்களுக்கும்‌ பிரமாணங்களை ஏற்‌ 
படுத்தினார்‌. சூரியன்‌ ஒரு நிலையில்‌ மற்றக்‌ 
கிரகங்களுக்கு மத்தியில்‌ நின்று வெளிச்சத்‌ 
தையும்‌ வெப்‌.பத்தையும்‌ கொடுக்கவும்‌, பூமி 
குறித்தகாலங்களில்‌ நாள்தோறும்‌ தன்னைத்‌ 
தான சுற்றியோடவும்‌ வருஷந்தோறும்‌ சூரி 
யனைச்‌ சுற்றியோடவும்‌, விதை முளைத்துக்‌ 
கணிதரவும்‌ அந்தந்தப்‌ பொருள்களுக்கு 
இயல்பான பிரமாணங்களை ஏற்படுத்தினார்‌. 
அஃறிணைப்‌ பொருள்கள்‌ பிரமாணப்படி 
நடக்கறதே அவைகளுக்குரிய £ீராயிருக்‌ 
திறது; அவைகள்‌ பிரமாணப்படி நடக்கத்‌ 
தடைபமெபோது அவைகளின்‌ இயல்பு 
மாறிப்போகும்‌. 

அஃறிணைப்‌ பொருள்களுக்குச்‌ சிருஷ்டி 
கர்‌ கொடுத்த பிரமாணங்களைப்போலவே 
உயர்திணைப்‌ பொருள்களுக்கும்‌ அவற்றுக்‌ 
குரிய பிரமாணங்களைக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ 
புத்திரித்தமுள்ள மணிதர்களைப்‌ பிரமாணத்‌ 
இினாலே ஆளுகிருர்‌, இந்தப்‌ பிரமாணம்‌ 
யாவரும்‌ ஒத்துக்கொள்ளத்‌ தக்கதாயிருக்கி 
றது. நாம்‌ உத்தமமாய்‌ நடந்துகொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌, தீமையை ஒழித்து 
நன்மை செய்யவேண்டும்‌ என்றும்‌, மனி 
தனுக்குள்ளிருக்கும்‌ இந்தப்‌ பிரமாணம்‌ 
அவனுக்குப்‌ படிபபிக்கிறது. இந்தப்‌ பிர 
மாணத்சைக்‌ கைக்கொள்வதே மனிதனு 
டைய சீருக்கும்‌ மெய்பபாக்கியசதிற்கும்‌ 
மூலமாயிருக்கிறது, இது நனமை தமை 
அறியத்தக்க பிரமாணமாயிருக்கிறது. ௪௫ 
ஷ்டிகரின்‌ நீதியுள்ள திருச்சித்தமே இந்தப்‌ 
பிரமாணததிற்கு மூலம்‌. இதற்குச்‌ சுபாவப்‌ 
பிரமாணம்‌ எனறு வேதசாஸ்திரிகள்‌ சொல்‌ 
லவார்கள்‌. (Nமர்பாம Law) சோம 21915 781, 

இந்தச்‌ சுபாவப்‌ பிரமாணம்‌ மனிதன்‌ 
பாவஞ்செய்யாததற்கு முன்‌ அவன்‌ மனது 
சீருள்ளதாயிருந்தபோது தகுந்த பிரமாண 
மாயிருந்தது. 

11. மனிதன்‌ பாவஞ்செய்தமின்பு அகத்‌ 
திலிருந்த சுபாவப்பிரமாணம்‌ சரழியவே 
இருபையுள்ள சிருஷ்டிகர்‌ சுபாவப்பிரமாண 
த்தை உறுதிப்படுத்தவும்‌ சீர்கெட்ட மனிதன்‌ 
சீர்படவும்‌ புறத்துப்‌ பிரமாணமா திய வேதப்‌ 
பிரமாணத்தைக்‌ கொடுத்தார்‌. (Revealed 
Law) சங்‌ 19°. 


வேத அகராதி 


ர, பொதுவாகப்‌ பிரமாணம்‌! உயர்திணைப்‌ i 


'மீரமானம்‌. 


இந்த டர னவை "மோசேக்கு 
முன்னிருர்தவர்களுக்கு ஒலி வடிவாயும்‌, 
மோசேக்குப்‌ பின்னிருந்தவர்களுக்கு வரி 
வடிவாயும்‌ கொடுத்தார்‌, மோசேயின்‌ பிர. 
மாணம்‌ மூன்றுவிதமானது என்று. வேச 
சாஸ்திரிகள்‌ சொல்லுறொர்கள்‌. 

1. சன்மார்க்கப்‌ பிரமாணம்‌. Ho. 
பம. எபிரெயர்கள்‌ அபிப்பிசயத்தின்படி... 
அது பத்துக்‌ கற்பனைகளே; இதற்கு கியர்‌. 
யப்பிரமாணம எனறும்‌ பேர்‌; இச்தப்‌ 1 
பிரமாணத்தின்‌ மேன்மையைக்‌ காண்பிக்க 
தேவன்‌ தாமே அதை இரண்டு கற்பலகை : 
களில்‌ எழுதினார்‌; அப்படி இந்தப்‌ பிரமா 
ணம்‌ கல்லிலே எழுதப்பட்டதால்‌ அது உறு 
தியுள்ள தென்றும்‌, மனிதர்களுடைய இரு 
தயம்‌ கல்லைப்போலிருக்‌ கிறதென்றும்‌, கற்‌ 
களின்‌ இருபக்கங்களிலும்‌ எழுதப்பட்ட 
படியால்‌, அதிவிறாந்து ஒன்றாஇலும்‌ குறைக்க 
வும்‌ கூட்டவும்‌ கூடாதென்றும்‌ விளங்குக 
ர. இந்தப்‌ பிரமாணம்‌ இரண்டு வகுப்‌ 
புள்ள து; முதலாம்‌ வகுப்பு நாலு கற்பனைக 
எடங்கியது. அத நாம்‌ தேவனுக்குச்‌ செய்‌ 
யவேண்டிய கடமைகளைப்‌ படிப்பிக்கறது. 
இரண்டாவது ஆறு கற்பனைகள்‌ அடங்கியிருக்‌ 
இறது. அது நாம்‌ மணிதருச்குச்‌ செய்யவேண்‌ 
டிய கடமைகளைப்‌ படிப்பிக்றெது. யாத்‌ 
20 அதி. புதிய ஏற்பாட்டில்‌ இந்த பத்துக்‌ , 
கற்பனைகளைக்‌ கிறிஸ்து இரண்டு கத்பனை 
களாக தொகுத்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
“உன்‌ சேவனா௫ய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ உன்‌ முழு ஆச்துமாவோ 
டும்‌ உன்‌ முழு மனதோடும அனபுகூருவா 
யாக, இது முதலாம்‌ பிரதான கற்பனை. 
இதற்கொபபாயிருக்கிற இரண்டாம்‌ கற்பனை 
என்னவென்றால்‌, உன்னிடத்தில்‌ நீ அன்பு 
கூருவதுபோலப்‌ பிறனிடத்திலும்‌ அன்பு 
கூருவாயாக என்பதே?. மத்‌ 2297-99 உபா 65 
லேவி 1918 ரோம 2277 138 கலா 324-98, 
இது அழியாத பிரமாணம்‌. மத்‌ 517, கற்‌ 
பனை, நியாயப்பிரமாணம்‌, நீதி காண்க. 


2. சடங்குப்‌ பிரமாணம்‌. Ceremonial 
பம. தேவாசாதனை முதலானவைகளை நடப்‌ 
பிக்கும்படிக்குக்‌ கொடுக்கப்பட்ட கட்டளை 
கள்‌ சடங்குப்‌ பிரமாணமாம்‌. இந்தப்‌ பிரமா 
ணம்‌ ஆலயம்‌, ஆசாரியர்‌, பலி, காணிக்சை, 
தூபம்‌, ஸ்நானம்‌, உபவாசம்‌, இருகாட்கள்‌ 
முதலியவற்றிற்குரியது. பண்டிகை, பலி 
கள்‌ மி காண்க. ரோம 84. 

3. தீருமப்பிரமாணம்‌. Cl law. இஸ்ர 
வேலரை ஆளும்படிக்கும்‌ அவர்களுடைய 
வழக்குகளைத்‌ திர்ச்கும்படிக்கும்‌ ம்‌ 


( 619) 


பிரமிக்றெது , 


பட்ட கட்டளைகள்‌ தருமப்பிரமாணம்‌ என்‌ 
னப்படும்‌. ரோமா? 1 கொரி 7 கலியா 
ணம்‌, பமீ ம காண்க. 

- பிரமீக்கிறது. ஈ. V. Amaze. ஏசா 13° 
அப்‌ 89.11, 

பிரமியம்‌. 1550௦. 
எண்‌ 52 2 சாமு 32. 

பிரமை. ‘Mad’ (A. V. and R. V.)' எசே 
9986, 

பிரம்பு. ௦0. நீதி 103 1324 2215 2318 
265 2915 டகொரி யி, 

பிரயாசம்‌. 1லட௦யா, effort. ஆதி 3 14 
தீதி 50 ஸூ ஜக்பிர மீ ஜிங்க்‌ 8 பு 935 
67 லூக்‌ 13% யோவா 48 ரோமர்‌ 16” 
2 கொரி ட்‌ 1023 | தெச 2? வெளி 22 
14%, 

பிரயாணம்‌. J௦பாey. ஆதி 112 2 
3028 யாத்‌ 318 53 27 17! 4026 எண்‌ 99 106 
331 யோசு 921 இரா 87 நீதி யோனா 3” 
யோவா ௩5. “ஓய்வுகாள்‌ பிரயாணம்‌? ஏறக்‌ 
குறைய ஒருமைல்‌ தூரம்‌. ரபிமார்‌ செய்த 
ஏற்பாட்டின்படி. யூதர்கள்‌ ஷபாத்துநாளில்‌ 
ஒருமைல்‌ தூரம்மாத்திரம்‌ பிரயாணம்பண்‌ 
ணலாம்‌. மத்‌ 240 அப்‌ 15, 

பிரயோஜனம்‌. ஒரீ; 0௨௨ யோபு 
22? நீதி 1423 பிர711 ஏசா 309 மல்‌ 814 ரோம 
31 1 கொரி 102 எபே 4? எபி 1210 1 திமோ 
48 2 தமோ 214 யாக்‌ 21416, 

பிரளயம்‌. 1௦௦0. சலப்பிரளயம்‌ (பக்‌. 
260) காண்க. 

பிராணசிநேகீதா்‌. A.V. ‘Chief Friends.’ 
நீதி 17. 

பிராணன்‌. பாச. ॥ சாமு 19311 50! 
222 | இரா 311 19214 2 இரா 7 சங்‌ 31 
நீதி 753 33 எரே 19 புல 5 அப்‌ 15 
பிலி 250, ஜீவன்‌ காண்க. 

பிராயச்சித்தம்‌. Atonement. யாத்‌ 2955 
3010 லேவி 1699, பிராயச்சித்தம்‌ என்பதற்‌ 
குப்‌ பதிலாகப்‌ *பாவடிவர்ததி' என்பது வழக்‌ 
சமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ 
நீவாரணம்‌ காண்க. 

பிரார்த்தனை. Vow: 
போநத்தனை காண்க, 

பீரிக்யா. Phrygia. 

பிரிகியா சின்ன ஆசியாவின்‌ மேற்கு பாக 
தீதிலுள்ள ஒரு மலைநாடு. இதில்‌ அநேக 
சிற்றாறுகள்‌ ஓடின. இராட்சபபழச்‌ செடி 
களும்‌ ஒலிவமரங்களும்‌ இதில்‌ வளர்ந்தன. 
இதில்‌ தங்கமும்‌, உபபும்‌ அதிகம்‌, இதில்‌ 
ஆட்டு மந்தைகள்‌ நன்றாய்ப்‌ பெருனெ, 
. சோமர்கள்‌ ஏதக்குறைய இ-மு, 26-ம்‌ வரு 


லேவி 168:18:5 994 


அப்‌ 


வேத அகராதி 


1518 9189, 


பிரிக்றெது 


ஷத்தில்‌ முன்னிருந்த பிரியொ நாட்டிவி 
ருந்து ஒரு பாகத்தை எடுத்து, கலாத்தியா 
காட்டோடு அதைச்‌ சேர்த்து, மீதியிருந்த 
பாகத்திற்குப்‌ “பிரியா? என்னும்‌ பெயரை 
விசேஷமாய்‌ ஏற்படுத்தினார்கள்‌, பிரியொவி' 
லுள்ள அர்தியோகு இதின்‌ தெனதிழக்கு 
எல்லையில்‌ இருந்தது. கொலோசே பட்ட 
ணம்‌ இதற்குள்ளே யிருந்தது. பரி. பவுலும்‌ 
பர்னபாவும்‌ தாங்கள்‌ செய்த முதலாம்‌ பிரயா 
ணத்திலே இந்த சேசத்திலே பிரவேசித்தார்‌ 
கள்‌. பரி. பவுலும்‌ லோவும்‌ இரண்டாம்‌ பிர 
யாணத்திலே இதிலே பிரசங்கம்‌ பண்ணினார்‌ 
கள்‌. பரி. பவுல்‌ தனது மூன்றாம்‌ பிரயா 
ணத்திலே இந்த நாட்டிலே இறிஸ்துமார்க்‌ 
கத்தைப்‌ பற்றிப்‌ போதித்தான்‌. இதிலிரு 
ந்து மலைகாட்டின்‌ மூலமாய்‌ எபேசு பட்ட 
ணத்துக்குப்‌ போனான்‌. அப்‌ 1314 1424 16” 
1555, 

பிரிக்கிறது. Separate. ஆதி 139 304 
எண்‌ ௦2 1௦51 உபா 106 199 328 எஸ்றா 6** 
மத்‌ 252 அப்‌ 132 ரோம 1! 53659 தலா 115 212, 


பிரிஸக ாள. Prisca. 


சோமர்களுக்குள்‌ பெண்களுக்கு வழங்கும்‌ 
பெயர்‌. '*பிரிஸ்கில்லாள்‌” என்பதும்‌ “பிரிஸ்‌ 
காள்‌” என்பதும்‌ ஒன்றுதான்‌. 2 திமோ 409, 
ஆக்கீல்லா காண்க, 

பிரிஸகில்லான்‌. ற1150111க. இக்கீல்லா 
காண்க. 

பிரியம்‌. ௦. உபா 241 1 சாமு 226 
சங 4110 957, அன்பு, சிநேகம்‌, சிநேகீதன, 
நேசா காண்க. 

பிர்வினை. Dion. நியா 515 லூக்‌ 
125! யோவா 743916 (9 ரேரம 16 | கொரி 
11? 11 12% கலா 520, 

பிரிவு. Division. 2 நாளா 359. 


பிரீற்றேரியம்‌. Prae்௦riபா. பிலி 129, 
அசமனை காண்க. 


பிரேத அடக்கம்‌. Mourning and Burlal. 
எபிரெய குமெபங்களில்‌ யாராவது ஒருவன்‌ 
இறந்துபோனால்‌ எபிரெயர்கள்‌ மகா வண 
ககமாய்க்‌ கையினால்‌ வாயை மூடி “இது 
கடவுளுடைய சிததம்‌! என்று தாழ்மையாய்ச்‌ 
சொலலுவார்கள்‌. யோபு 1* ௪௨ 599, இறக 
துபோன சங்கதியை இனத்தாருக்கும அய 
ல்கத்தாருக்கும தெரிவிக்கும்படி, மரிக்கும்‌ 
க்ஷ்ணசதில அதிக சத்தமாய்க்‌ கூச்சலிட்டு 
அழுவார்கள்‌. ஊரார்‌ இந்தச்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு இறந்துபோனவனுடைய வீட்டுக்கு 
வருவார்கள்‌. ஒருவன்‌ இறந்துபோனவுட 
னே அவனுடைய இனத்தாரில்‌ சிலர்‌ பிசே 


( 620 ) 


பிரேத அடக்கம்‌ 


பிரேத அடக்கம்‌. 
சத்தைக்‌ கழுவி, துணியால்‌ அசைச்‌ சுற்றி, 


அடக்கத்துக்காக ஆயத்தப்படத்துவார்கள்‌. 
யூதர்கள்‌ வழக்கமாய்‌ 24 மணி நேரத்துக்‌ 
குள்ளே பிரேதத்தை அடக்கம்பண்ணிவிடு 
வார்கள்‌. அடக்கம்‌ முடியுமட்டும்‌ இனத்‌ 
தார்‌ யாவரும்‌ துக்கங்கொண்டாடுவார்கள்‌. 
அறிமுகமானவர்கள்‌ துச்கவீட்டுக்கு வந்து 
ஆறுதலான வார்த்தைகளால்‌ அந்தச்‌ குடும்‌ 
பத்தார்களைத்‌ தேற்றி, இறந்துபோனவனு 
டைய குணலட்சணங்களைப்‌ புகழந்து பேசு 
வார்கள்‌. இந்தததேசத்தில்‌ கூலிக்காக மாரடிக்‌ 
இறவர்களைப்போல அத்தேசத்திலுள்ள “துக்‌ 
கங்கொண்டாடிகளை! சம்பளத்துக்கு அமரத்‌ 
துவார்கள்‌. இவர்கள்‌ பாடையின்‌ பக்கத்‌ 
இல்‌ உட்கார்ந்து இடைவிடாமல்‌ கண்ணீர்‌ 
விட்டுப புலம்பிக்‌ கூச்சலிட்டு, தங்கள்‌ வஸ்‌ 
இசங்களைக்‌ கிழித்துக்கொண்டு, தலைமேல்‌ 
சாமபலைவாரிப்‌ போட்டுக்கொண்டு, துக்கத்தி 
னால்‌ மயக்கம்‌ அடைந்ததாக காட்டுவார்கள்‌. 
சில சமயங்களில்‌ இறந்தபோனவனுடைய 
நற்குணங்களைப்பற்றியும, அவன்‌ காலஞ்‌ 
சென்று போனதினாலே மற்றவர்களுக்கு 
வந்த கஷ்டத்தைபபற்றியும்‌, சரமகவிகள்‌ 
பாடுவராகள்‌. இந்தத்‌ துக்க சங்கதியைப பிக்‌ 
திக்‌ கேள்விப்பட்டு வரத அயலகத்தாரும்‌, 
இனத்தாரும்‌ மாரடிக்திறவர்களோடு சேர்ந்து 
கொண்டு கண்ணீர்விட்டுக்‌ கூக்குரலிவொர்‌ 
கள்‌. அடக்கம்பண்ணும நேரம்‌ வரும்போது 
வீட்டுக்குள்ளே சகலமும்‌ தாறுமாறாக தோ 
ன்றும்‌. பாடைசுமக்க வந்தவர்கள்‌ பிரேதத்‌ 
தைச்‌ தூக்காதபடி. சாவுவீட்டுக்காரரில்‌ அசே 
கர்‌ தடைபண்ணி, இப்படிப்‌ பல சதொர்தரவு 


வேத அகராதி 


பிரேத அடக்கம்‌ 


கள்‌ செய்வதும்‌ உண்டு, பிறகு எல்லாரும்‌ 
கல்லறைக்குப்‌ போய்‌, குழிக்குள்ளே பிரே 
தத்தை வைப்பார்கள்‌, தனவான்கள்‌ கற்‌. 
பாறைகளில்‌ வெட்டப்பட்ட செபிகளுக்‌ 
குள்ளே பிரேதங்களை வவப்பார்கள்‌, லாசரு 
வும்‌ இயேசுவும்‌ இப்படிப்பட்ட கல்லறை 
களில்‌ வைக்கப்பட்டார்கள்‌. கல்லறை 
காண்க. 

பிரேதச அடக்கம்‌ செய்தபிறகு இறந்து 
போனவனுடைய இனத்தார்‌ சிலநாள்‌ தட்‌ 
டுப்பட்டிருப்பதாக எபிரெயர்கள்‌ நினைத்தார்‌ 
கள்‌. அநராட்களில்‌ வேதசாஸ்திரியாயெ 
சபி ஒருவன்‌ வீட்டுக்குவர்து வேதவாக்கயங்‌ 
களை வாசித்துத்‌ துக்கவீட்டாருச்காகப்‌ பிரார்‌ 
த்தனை பண்ணுவான்‌. 

சகலரும்‌ இறந்தபிறகு மெய்ஜிவனை 
அடைவராகள்‌; அல்லது சகலரும இதர வீடி 
களை விட்டுப பிரேதககுழியாகய வீட்டுக்கு 
வரவேண்டும என்பதைக குறிககிறதற்காக 
யூதர்கள்‌ தாங்கள்‌ கட்டின கலலறைகளின 
வாசலின்மேல்‌ எபிரெய பாஷையில “நித்தி 
யத்துன்‌ வீட", அல்லது “ஜீவிக்கறவர்களின்‌ 
வீய என்று எழுதுவார்கள்‌. 

வேதாகமததுல்‌ பிரேத அடக்கத்தைக்‌ குறி 
தீதுச சொன்ன வாக்கியங்களாவன: 

கூச்சவிடுவது. மீகா 18 மாற 598, 

அயலகத்தா£ வருவது. யோபு 21, 

இறநதுபோனவனைப புகழ்தல்‌, 2 சாமு 
17 55 இரா 155 எரே 2214, 

“புலமபற்காரிகள்‌.” எரே 911, 

மாரடிக்கிறவாகள்‌. எரே 911 மோ ௦16 
ஏசா 242 529 பர34 14: மஇசா 5 
மத 2450, 

வஸ்துமத்தைக கிழிக்கிறது, 4 சாமு 33, 

உபவாசம்‌. | சாமு 319. 2 சாமு 599, 

இரட்டுமிததல்‌. 8 சாமு 53 130 | இரா 
27, 

பிரேத அடக்கம்‌ முதவியவை சில வசனங்‌ 
களில்‌ உவமையாயச்‌ சொல்லபபட்டிருக்‌ 
றது. திருஷடாநதமாக. 

இஸ்ரவேலைபபற்றித்‌ துக்கங்கொண்டா 
டல. எரே 9! புல (ப? 548, தீருப்பட்டணம, 
எசே 272, தமூசின விக்கிரகாராதனை. எசே. 
Be 

இிறிஸ்தவாகள்‌ துக்கமுற்றவர்களுக்கு வே 
ண்டிய ஆறுதலைக்‌ கொடுக்கவேண்டிம. என்‌ 
ரேலும்‌ கிறிஸ்தவாகள்‌ இதந்துபோனவர்க 
ளுக்காகத்‌ அ.க்கவகொண்டாடுகிற காலத்தில்‌, 
அவர்கள்‌ உயிர்த்தெழுந்த இயேசுவின்‌ மூல 


(691) 


பிசேத வுல்ங்காசம்‌ 


1 தெச 414, 

இதினிமித்தம்‌ புதிய எருசலேமிலே தக்க 
மும்‌ கண்ணீரும்‌ இல்லை, 

பிரேத அலங்காரம்‌. ஈவா. எ௫ப்‌ 
இயர்கள்‌ பிசேதத்திற்குள்ளே லெ சுகந்தவர்க்‌ 
கங்களைச்‌ செலுத்தி, அதை மருந்திலே சில 
காலம்‌ வைத்திருந்து அதின்‌ மாயிசம்‌ நாறிப்‌ 
போகாதபடி செய்து, அநேக கெழ நீளமான 
துணியினால்‌ அதைச்‌ சுற்றிச்‌ கெட்டியாய்க்‌ 
கட்டி, ஈரம்‌ இல்லாத கல்லறைகளில்‌ அப்‌ 
பிரேதங்களை அடக்கம்‌ பண்ணின தினலே 
அவைகள்‌ பட்டுப்போன இலைகளைப்போல 


க 994௮ ( 


வேத அகராதி 


மாய்‌ ஜீவனைப்பற்றிய ஈம்பிக்கையுடையவர்‌ 
களாய்‌ இருக்கவேண்டும்‌. மத்‌ 54 ரோம 1215 ' 


1 


ம்‌ வ்‌ 


பிமொகோரு 


பல ல்ல அழியாமல்‌ இருக்கும்‌. 
இஸ்ரவேலர்‌ இந்த வழக்கத்தை அறுசரித்‌ 
தப்‌ பிரேதங்களை ௮லங்கரிக்சவில்லை. இது 
அவர்களுக்கு விநோதமான விஷயமாயிருந்த 
தினலே, யாக்கோபுக்கும்‌ யோசேப்புக்கும்‌ 
'சுகந்தவர்க்கம்‌ இதெலாகிய இந்தப்‌ பிரேத 
அலங்காரம்‌ செய்யப்பட்டது என்று ஆதி 
யாகமத்தில்‌ விசேஷமாய்ச்‌ சொல்லப்பட்ட 
ருக்கிறது. ஆதி 502-26, இயேசு இறந்தபோது 
அவர்‌ பிரேதத்துக்குக்‌ கந்தவர்க்கமிட்டது 
இந்தமாதிரி சுகந்தம்‌ இடுதல்‌ அல்ல, நமது 
தேசத்தில்‌ பிசேததஇின்மேல்‌ சந்தனம்‌ பன்‌ 
னீர்‌ முதலியவற்றைக்‌ தெளித்தலைப்போல்‌ 
இருந்தது. மாற்‌ 148 லூச்‌ 24 யோவா 195, 


A 
4 ட, Cx ச்‌ 
அகக்‌ ன 2 சி 
பூ (26055 2212 ல 2S 


பூர்வீக எடப்துதேசததில்‌ அலங்கரிக்கப்பட்ட பிரேதத்தைக்‌ கல்லறைக்குக்‌ 
கொண்டுபோகும்‌ வண்டி. 


hd 


J ப 
ர்‌ 


மரி ய (வ ன 
ப 
க்‌ ட்‌ 
11 ப வடை 
ய்‌ 
டிப்‌ ய 


ட சோரும்‌ 
பூர்வீக எப்நியர்‌ த பிரேதங்கள்‌. 
பிரேதக்தமி. Grave. எரே 26° எசே 
8298, கல்லறை காண்க, 
பிரேதம்‌. 0௨௦௨9௪. லேவி 211! உபா 
215 சங்‌ 79? ஏசா 2019 எரே 3420 3690, 
“உடல்‌ வெளி 1199, பிணம்‌ சாண்ச, 


பிரோகோந. Prochorus. ஆதி கிறிஸ்‌ 
தவ சபையில்‌ முதலாவது ஏற்படுத்தின ஏழு 
உதவிக்காரர்களில்‌ ஒருவன்‌. அப்‌ 65, 
பிரசா. ஒக. ஆபிரகாம்‌ காலத்தில்‌ 
கொமோரா பட்டணத்தின்‌ ராஜா. ஆதி 142, 
பிர்சாவீத்‌. ஒவ. 1 காளா 791, 
பிலதெல்பியா. Philadelphia. [சகோ 
தர ச்கியம்‌:] 
பிலதெல்பியா சின்ன ஆசியாவில்‌ லீதியா 
நாட்டில்‌ உள்ள ஒரு பட்டணம்‌. இதற்கும்‌ 
சர்தைப்‌ பட்டணத்துக்கும்‌ 28 மைல்‌ தூரம்‌. 
சின்ன ஆசியாவின்‌ உட்புறங்களிலிருந்து 
கடல்‌ ஒரத்திலுள்ள துறைமுகங்களுக்குப 
பெரிய ராஜபாதைகள்‌ பிலதெல்பியாவின்‌ 
மூலமாய்‌ போனதினாலே இதில்‌ வியாபாரம்‌ 
அதிகமாயிருந்தது. இந்தத்‌ தேசத்தில்‌ பூமி 
அதிர்ச்சி அடிக்கடி உண்டாகும்‌. இதில்‌ குடி 
யிருந்தவர்கள்‌ ரோமராயனை அதிகமாய்விரும்‌ 
பினதினாலே, இதில்‌ சோமசாயனுடைய விச்‌ 
இரகத்தை வணக்கும்‌ ஆராதனை விசேஷமாய்‌ 
நடந்தது. பரி. யோவான்‌ வெளிப்படுத்‌ 
இன விசேஷத்தின்‌ முதலில்‌ சன்ன ஆரி 


( 622 ) 


பிலாலது . இ 


யாவிலுள்ள எழு சபைகளுக்கு கிருபங்களை 
யனுப்பும்போது, அவன்‌ பிலதெல்பியாவுக்கு 
ஒன்று எழுதினான்‌. றிஸ்தவசபை இந்த 
ஊரிலே ஸ்தாபிக்கப்பட்ட விபரம்‌ நமக்குத்‌ 
தெரியாது. ஆனால்‌ பரி. யோவான்‌ எழுதின 
நிருபத்திலிருர்‌ து இந்தப்‌ பட்டணத்தில்‌ கறி 
ஸ்தவ சபை புதிதாய்‌ இருந்ச.து என்றும்‌, 
இந்தப்‌ பட்டணத்திலுள்ள யூதர்கள்‌ யூதமார்க்‌ 
கத்திலே சரியாய்‌ ஈடக்கவில்லையென்றும்‌, 
இதில்‌ இருந்த இறிஸ்தவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தெரிந்த வாக்குத்தத்தத்தை உற்சாகமாயகச்‌ 
சைக்கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ ௮றிகி 
ரோம்‌. இர்சப்‌ பட்டணத்திலுள்ள கிறிஸ்‌ 
தவசபை பல நூற்றாண்டுகளாகப்‌ பேர்‌ பிர 
ஸ்தாபமுள்ளதாய்‌ இருந்தது. வெளி 38, 

பிலாஸ்து. 135405. முதலாம்‌ அகிரிப்‌ 
பாவின்‌ பிரதானி. இவன்‌ மூலமாய்ச்‌ தீரு 
தோன்‌ பட்டணத்தார்கள்‌ இராஜாவின்‌ தய 
வைப்‌ பெறும்படி பிரயாசப்பட்டார்கள்‌. 
அப்‌ 125), 

பிலாத்து. 1124௦. பொர்தியுப்பிலாத்து 
பூசேயாவுக்கும்‌, சமாரியாவுக்கும்‌, இது 
மேயாவுக்கும்‌ ரோமராயனால்‌ நியமிக்கப்‌ 
பட்ட கவானர்‌ அல்லது “பிராக்குரெத்தோர்‌? 
(Procurator) என்னும்‌ அதிபதியாயிரும்‌ 
தான்‌. இ-மபி, 26-36. இவனுடைய தலை 
நகரி செசரியா. இவன்‌ அதில்‌ வாசம்பண்ணி 
னாலும்‌ யூதருடைய பண்டிகை வரும்போது 
எருசலேமுக்குப்‌ போய்‌ அங்கே தங்குவான்‌. 


இவனுடைய கடமைகளாவன: _ ராஜ்ய 
பரிபாலனம்‌ பண்ணுதலும்‌, தேசத்துக்குரிய 
காரியங்களை ஈடப்பிக்இறதையும்‌, வரிப்‌ 


பணம்‌ சேர்க்கிறதையும்‌, மேல்விசாரணை 
செய்தலும்‌, ஜனங்களுச்குள்ளே சமாதான 
ஒற்றுமை இருக்கும்படி செய்தலுமே. ரோம 
அதிகாரிகளில்‌ அரேகரைப்போல, பிலாத்து 
பொருளாசையும்‌, கொடுமையுமுள்ளவன்‌. 
யூதர்கள்‌ சில தருணங்களில்‌ அவனுடைய 
அதிகாரத்துக்கு எதிர்த்தபடியினால்‌, பிலாத்து 
அவர்களைக்‌ குரூரமாய்த்‌ தண்டனை செய்‌ 
தான. 

இயேசுகிறிஸ்துவுக்கு மசணாக்கனையை 
விதித்தவன்‌ இவனே. யூதருடைய ஆலோ 
சனைச்‌ சங்கம்‌ ஒருவனுக்கு மாணாக்கினைச்‌ 
நிர்ப்புக்கொடுக்க அதிகாரமுள்ளதல்ல. இதி 
னிமித்தம்‌ மரணத்திர்ப்பு சொல்லப்படும்‌ 
படிக்கு, யூதர்கள்‌ இயேசுவைப்‌ பிலாத்து 
வுக்கு முன்பாகக்‌ கொண்டுவந்தார்கள்‌. பிலா 
த்து பண்ணின விசாரணையைப்பற்றி சுவி 
சேஷங்களில்‌ விபரமாய்ச்‌ சொல்லியிருக்க 
றது. மத்‌ 271-2.11-96 மாற்‌ 151-15 லூக்‌ 931-7. 


..... வேத்‌ அகராதி மிலிப்பிப்பட்டணம்‌ 


13-23 யோவா 1899 199, பிலாத்து பிடிவாத 
முள்ளவனும்‌, இரச்சமில்லாதவனும்‌, மூர்க்க 
குணமுள்ளவனுமாய்‌ இருர்தானென்று . 
சொல்லப்பட்டிருந்தபோதிலும்‌ இயேசு குற்ற 
மத்றவசென்று அறிந்து அவரை விதெலை 
செய்ய வகைதேடினதை யூதர்கள்‌ ஈண்டு. 
“இவனை விடலை பண்ணினால்‌, நீர்‌ இராய 
னுடைய ரசினே இதனல்ல? என்று சத்தயிட்‌ 
டார்கள்‌. யோவா 191. அப்போது பிலா 
தீது யூதர்கள்‌ தன்மேல்‌ இராயனிடம்‌ குதி. 
தம்‌ சாட்டினால்‌ சான்‌ தண்டிக்கப்பட வேண்‌ . 
டியிருக்கும்‌ என்பதை அறிந்து பயம்‌ அடை 
ந்து, இயேசுவைச்‌ சிலுவையி லறையும்படி. 
க்கு அவரை அவர்களிடத்தில்‌ ஒப்புக்கொடுத்‌ 
தான்‌. யோவா 1014, 
இ-பி. 36-ம்‌ சத்தில்‌ இவன்‌ சமாரியா 
நாட்டிலே பெருத்த அநியாயம்‌ செய்ததினு 
லே சோமசாயன்‌ இவன்விஷயத்தில்‌ நிமாய 
விசாரணை செய்யும்படியாக இவனை ரோம 
பட்டணத்திற்கு அழைத்தான்‌. இற்குப்‌ 
பின்‌ இவனைக்குறித்து ஒன்றும்‌ நிச்சயமாய்த்‌ 
தெரியவில்லை. 
ஆதி இறிஸ்தவர்களின்‌ பாசம்பரியங்‌ 
களில்‌ பிலாத்துவைப்பற்றி ௮சேக விஷ 
யங்கள்‌ சொல்லப்பட்டிருக்றெது. பிலாத்து 
வும்‌ இவன்‌ மனைவியும்‌ சங்கள்‌ பாவங்களைக்‌ 
குறித்து மனஸ்தாபப்பட்டு நிறிஸ்துமார்க்கத்‌ 
துக்கு வந்தார்கள்‌ என்றும்‌; பிலாத்து இயேசு 
வின்‌ ௮ங்கயைத்‌ தரித்துக்கொண்டான்‌ என்‌ 
அம்‌; இவன்‌ தான்‌ செய்த குற்றத்‌இன்நிமிச்‌ 
தம்‌ தற்கொலை செய்துகொண்டான்‌ எனறும்‌; 
ரோமர்கள்‌ இவனுடைய பிசேசச்சை ஒரு 
மலைமேலிருக்கற எரியிலே எறிந்துவிட்டா 
லும்‌, இவன்‌ அடிக்கடி அந்த மலைமேல்‌ 
ஏறித்‌ தன்‌ கைகளைக்‌ கழுவிக்கொண்டிருப்‌ 
பதுபோலக்‌ காணப்பட்டான்‌ என்றும்‌; பல 
விதமான கதைகள்‌ சொல்லப்பட்டி ரக்த. 
பிலிப்பிப்பட்டணம்‌. P௩ிறற!. 
பிலிப்பிப்பட்டணம்‌ கிரேக்கு தேசத்தின்‌ 
வடகிழக்கில்‌ பரவின மக்கெதோனியா நாட்‌ 
டின்‌ ழெக்குமூலையில்‌ உள்ள ஒரு பட்ட 
ணம்‌. இதற்கும்‌ கடலோரத்திற்கும்‌ 10 மைல்‌ 
தூரம்‌. ஆனாலும்‌ இதனருல்‌ தங்கச்சு ரங்கங்‌ 
கள்‌ அகேகமிருந்க இனாலே இது ஒரு பெரிய 
பட்டணம்‌ ஆயிற்று, ரோமர்கள்‌ கட்டின 
பெரிய ராஜபாதை இதின்மூலமாய்‌ இதின்‌ 
அறைமுகமாகிய நேயாப்போலவிக்குப்‌ போன 
தினலே, அந்த இராஜபாதையில்‌ இத்தா 
வியா நாட்டிலிறாந்து சன்ன ஆசியாவுக்குப்‌ 
போதெ பிரயாணிகள்‌ அரேசர்‌ பிவிப்பிப்பட்‌ 
டணத்தின்‌ மூலமாய்ப்‌ போவார்கள்‌, ஆத 


( 699) 


பிலிப்பியருக்கு 


லால்‌ இதில்‌ வியாபாரம்‌ அதிகமாய்‌ இரும்‌ 
தீது. பிலிப்பிப்பட்டணத்திலுள்ள சபை 
யைப்‌ பரி, பவுல்‌ தனது இரண்டாம்‌ பிர 
யாணத்திலே ஸ்தாபித்தான்‌. 

ரோமர்கள்‌ இந்த நாட்டில்‌ தங்கள்‌ சேனை 
களிவிரறுந்த அரேசருக்கு நிலங்கள்‌ கொடுத்த 
தைம்‌, அவர்கள்‌ அதிக விசுவாசத்‌ துடனே 
நடந்துவர்‌சதினாலும்‌, அந்தப்‌ பட்டணத்துக்‌ 
குப்‌ பல சலொக்கியங்கள்‌ கொடுக்கப்பட்டன. 
ரோமாபுரியில்‌ இரண்டு பெரிய அதிகாரிகள்‌ 
எப்படி இருந்தார்களோ அப்படியே பிலிப்‌ 
பிப்பட்டணத்திலும்‌ இரண்டு பெரிய அதி 
காரிகள்‌ இருந்தார்கள்‌. இடல்‌ ஜெப ஆல 
யம்‌ இல்லாததினாலே, இதில்‌ இருந்த யூதர்‌ 
கள்‌ சிலர்மாத்திரம்‌ என்று நினைக்நறெதற்கு 
இடமுண்டு, பரி, பவுலுக்கு இந்த ஊரில்‌ 
சம்பவித்த விஷயங்கள்‌ அப்‌ 16-ம்‌ அதிகா 
ரத்தில்‌ விவரமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கி 
றது. இந்த ஊரில்‌ இருந்த சபைக்கும்‌ பரி. 
பவுலுக்கும்‌ அதிக சிகேகம்‌ இருந்கது. அப்‌ 
போஸ்தலர்‌ நடபடியில்‌ சொன்ன சமயம்‌ 
தவிர பரி. பவுல்‌ இன்னொருதடவை பிலிப்‌ 
பிப்பட்டணத்கித்று வந்தானென்று 1 திமோ 
13-ம்‌ வசனத்தினால்‌ அறிய வேண்டியது. 


பிலிப்பியநக்த எழதன நீநபம்‌. ௧pIstle 
to the Philippians.  பிலிப்பிப்‌ பட்டண 
மானது மகா அலெக்சாந்தரின்‌ தகப்பனான 
பிலிப்பு அரசனால்‌ கட்டப்பட்டது. ௮து 
இழகச்குக்‌ கண்டத்துக்கும மேற்குக்‌ கண்டத்‌ 
க்கும்‌ மத்தியிலுள்ள ராஜபாதையில்‌ உபாய 
யுக்தமான விடத்தில்‌ அமைந்திருக்கது. 
ஆசையால்‌ அதைப்பற்றிப்‌ பின்‌ வருமாறு 
நன்குரைக்கப்பட்டிருக்கறது. நாங்கள்‌ ஆசி 
யாக்‌ கண்டத்தவர்க்கும்‌ 8ரோப்பியருக்கு 
முரிய அசாரங்களாகயெ அருவிகள்‌ சங்கம 
மாகுமிடத்தில்‌ நின்றுகொண்டிருக்கிறோம்‌. 
பிலிப்பிப்‌ பட்டணத்தில்‌ சுவிசேஷம்‌ பரம்பு 
வதிலே டீழ்தேசத்திவிருந்து மேல்தேசச்துச்‌ 
குக்‌ கஇறிஸ்துமார்ச்கம்‌ செல்லும்‌ வழியைக்‌ 
கண்ணாடியில்‌ நிழலாட்டமாய்ப்‌ பார்க்கி 
ரோம்‌” என்பதே. இப்பட்டணமானது ரோ 
மைக்‌ குடியேற்ற காடாய்‌ இருந்தது. அதன்‌ 

டிகள்‌ ரோமை நஈகரத்தாராயும்‌ ௮க்ககரக்‌ 
கோத்திரவழிகளில்‌ ஒன்றைச்‌ சார்ந்ததாக 
பேரெழுதப்பட்டவர்களாயும்‌, ரோமை 
ஆட்சி சங்கங்களில்‌ சம்மதச்‌€ட்டுக்‌ கொடுக்‌ 
கும்‌ சிலாக்கியம்‌ பெற்றவர்களாயுமிருந்தார்‌ 
கள்‌, இவர்கள்விஷயத்தில்‌ ரோமைச்‌ சட்‌ 
டங்கள்‌ திட்டவட்டமாய்‌ அனுசரிக்கப்பட்‌ 
டன, மாகாணத்‌ தேசாதிபதிகளாலல்ல தங்‌ 
கள்‌ சொந்த அதிகாரிகளால்‌ ஆளப்பட்வெர்‌ 


வேத அகராதி 


பிலிப்பியருக்கு 


தார்கள்‌. சோமர்கள்‌ தங்கள்‌ ஈசரில்‌ ஒரு பாச 
மானது இன்னொரு மாகாணத்தில்‌ பெயர்‌ 
தீது நாட்டப்பட்டது என்று நினைத்து, 
அதில்‌ குடியிருப்போர்கள்‌ ரோமாபுரி பிரஜா 
சிலாக்யெத்தைப்‌ பூரணமாய்‌ அடைவதை 
“ரோமை குடியேற்றம்‌? என்று சொன்னார்‌ 
கள்‌. பவுல்‌ தன்‌ நிருபத்தில்‌ பிலிப்பிப்‌ பட்ட 
ணமானது ரோமைக குடியேற்றம்‌ என்னும்‌ 
இந்த ஒப்பற்ற நிலைமையை சமயோசிதமாக 
நன்கு வழங்கியிருக்கிறான்‌. அவர்கள்‌ சோமா 
புரியின்‌ குடிகள்‌. அப்படியானால்‌ ரோமை 
மாஜாங்கத்தின்‌ கண்யத்தை அன்னியர்‌ முன்‌ 
பாகவும்‌ அநாகரீக ஜனத்தார்‌ முன்னிலையி 
லும்‌ உயாத்திக்‌ காட்டவேண்டிய உத்தரவா 
திகளா யிருக்கிறார்கள்‌. இறிஸ்சவர்களான 
விஷயத்தில்‌ தாங்கள்‌ மோட்சாகரின்‌ குடிக 
ளென்பதையும்‌ நினைத்து “ஓரே ஆத்துமாவி 
னாலே சுவிசேஷத்தின்‌ விசுவாசததுக்காகப்‌ 
போராடி, எதிர்க்கிறவர்களால்‌ ஒன்றிலும்‌ 
மருளாதிருந்து” யுத்தம்‌ பண்ணக்‌ கடமைப்‌ 
பட்டவர்களென்றும்‌ சொல்லுகிருன்‌ ( 127-28), 
உள்ளபடி அவர்கள்‌ தேவனது உடன்‌ ஈகரத்‌ 
தாராய்‌ நடந்துகொள்ள வேண்டி. யவர்களே. 

பவுல்‌ மிலிப்பிப்‌ பட்டணத்தை மூன்று 
முறை சந்தித்ததாக தெரிகிறது. முதலா 
வது அவன்‌ செய்த இரண்டாம்‌ சுவிசேஷப்‌ 
பிரயாணத்தில்‌ சீலா, திமோச்தேயு, பிரிய 
மான வைத்தியனாயெ லூக்கா என்பவர்க 
ளோடே ஏறக்குறைய இ-பி. 51-ம்‌ ஆண்‌ 
டில்‌ இதைச்‌ சந்தித்தான்‌. இரண்டாம்‌ சக்‌ 
திப்பு அதற்கு ஈது வருஷங்களுக்குப்‌ பின்‌ 
இ-பி. 57-ல்‌ எப்ரில்மீ நடந்தது. அதற்கு 
அட்ச வருஷத்தில்‌ கடைசியாக சந்தித்‌ 
தான்‌. அதுமுதல்‌ பிலிப்பிய கிறிஸ்தவர்கள்‌ 
ரோமையில்‌ கைதியாயிருந்த பவுலுக்கு உத 
வியாக தங்கள்‌ மனோற்சாக காணிக்கைகளை 
எப்பாப்பிரோதத்துவின மூலமாய்க்‌ கொடுத 
தனுப்பின காலபரியந்தம்‌ அவர்களைப்பற்றி 
யாதொன்றும்‌ சொல்லப்பட்டிருக்கவில்லை 
யென்று பார்க்கிறோம்‌ (2 2530 4 10-18). இவன்‌ 
மூலமாகத்தான்‌ பவுல்‌ இந்த நிருபத்தை அனு 
ப்பினான்‌. பிலிப்பிய கிறிஸ்தவர்களுடன்‌ 
பவுலுக்கிருந்த சம்பந்தம்‌ எப்போதும்‌ உத்தம 
நேசச்துக்குரியதாகவே இருந்தது. அவர்‌ 
களை நேரிப்பதிலும்‌ அவர்களுக்காக ஜெபிப்‌ 
பதிலும்‌ பவுல்‌ ஒருக்காலும்‌ தவறினதே 
யில்லை. அவனுக்கு உண்மையாகவும்ஈன்றி 
யாகவும்‌ ஈடந்துகொள்வதில்‌ அவர்களும்‌ 
தவறினதில்லை. அவனது முதற்சந்திப்புத்‌ 
தான்‌ அதிக விசேஷம்‌. அச்சமயத்தில்‌ சான்‌ 
பல முக்கிய சம்பவங்கள்‌ நடந்தன. வழக்கம 


போலவே சுவிசேஷமானது முதலாவது யூத 


( 624 ) 


பிலிப்பியருக்கு 


ருக்குப்‌ ி்டபங்பறு பூதர்‌ சொற்ப 
பேர்தான்‌ அங்கிருந்தனர்‌, அதில்‌ ஜெபா 
லயங்களுயில்லை. ஆனால்‌ ஒரு சிறு ஜெபச்‌ 
கூடம்மாத்திரம்‌ பட்டணவாசலுக்குப்‌ புறம்‌ 
பே ஆற்றோத்தில்‌ ஜன சந்தடியில்லாமல்‌ 
அமைதியை உத்தேசிச்துச்‌ கட்டப்பட்டிரும்‌ 
தீது. ஒய்வுகாளாசாதனைக்கு அங்கே கூடி 
வரும்‌ சபையில்‌ பெண்களே அதிகமாயிருந் 
தார்கள்‌. இச்சபையார்‌ எல்லாருமே யூத 
ரல்ல. எல்லாருமே அ௮ப்பட்டணவாசிகளு 
மல்ல, இர்நிறாபத்தில்‌ பெயர்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிற லீதியாள்‌ ஆரியாவிலுள்ள திய 
த்தீரா ஊராள்‌. சாயத்தொழிலை விட்டு இங்கு 
வந்தவள்‌. சுவிசேஷமானது முதல்‌ முதல்‌ 
ஐரோப்பாவில்‌ இந்த அற்பமான இடத்தி 
லே பக்தியுள்ள பெண்களடங்கிய இந்தச்‌ 
சிறு சபைக்குத்தான்‌ பிரசங்கிக்கப்பட்டது. 
பிரசஙகிமார்‌ நின்றவிதமோவென்றால்‌ பவு 
இம்‌ அவன்‌ தோழரும்‌ தீரையில்‌ “உட்கார்‌ 
ந்து அங்கே கூடிவந்த ஸ்திரீகளுக்குப்‌ பிர 
சங்கித்தாகள்‌ என்று சொல்லியிருக்கிற து. 
மச்கெதோனியாவில்‌ சுவிசே ஷத்தைக்‌ கூறத்‌ 
துரோவாப்‌ பட்டணத்திலிருந்து தமது ஊழி 
யரை யழைத்துவந்த கர்த்தர்‌ லீதியாளின்‌ 
இருதயத்தைத்‌ திறந்தார்‌. அவள்‌ விசுவாச 
அறிக்கைசெய்து உடனே தானும்‌ தன்‌ வீட்‌ 
டாருமாக ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. பவு 
வின்‌ சரித்திரத்தில்‌ முழுக்‌ குடும்பமாக அவ 
னால்‌. சடையிற்‌ சேர்க்கப்பட்ட சங்கதி முதல்‌ 

முதல்‌ இங்கேதான்‌ வருகிறது. அடித்தாற்‌ 
போல்‌ குணப்பட்ட ஒரு முக்கியமான ஆத்‌ 
திமா ஒரு ௮டிமைப்பெண்ணே, அவள்‌ 
குறிசொல்லுகற ஆவியைச்கொண்டிருந்து 
பல எஜமான்களுக்குரிய பொதுச்‌ சொத்தா 
யிருந்தாள்‌. அவ்வெஜமான்கள்‌ இவளைக்‌ 
கொண்டு பிலிப்பிககர்ப்‌ பேதைகளை ஏமா 
ற்றி அதிக பணம்‌ பறித்துவந்தார்கள்‌, அவர்‌ 
களுக்கு உள்ளபடி. மிகுந்த ஆதாயத்துக்டெ 
மாயிருந்ச இந்த அடிமை குணபபடவே 
ஊழியமற்றவளானாள்‌. அவர்களுக்குச்‌ சடு 
தியில்‌ ஈஷடமுண்டாயிற்று. ஆனதால்‌ அப்‌ 
போஸ்தலருக்குக்‌ கொடிய துன்பமுண்டா 
னது. பவுலும்‌ €லாவும்‌ சிறைச்சாலையில்‌ 
வைக்கப்பட்டனர்‌. ஆயினும்‌ இதினால்‌ 
சிறைசசாலைக்காரனும்‌ ௮வன்‌ குடும்பத்தோடு 
ஞானஸ்நானம்‌ பெற எதுவுண்டாயிற்று. 
இந்த மூன்று குணப்படுத்தலும்‌ மகா விசே 
ஷித்தது. இம்மூவரும்‌ தேசாச்சார ஜனாச்‌ 
சார மதாச்சார விஷயங்களில்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ முற்றும்‌ பிரத்தியேசமானவர்கள்‌. 
ஒருத்தி ஆசியாவாசி, மற்றவள்‌ கரேச்கை 
நாட்டாள்‌, மூன்றாம்‌ ஆள்‌ ரோமைத்‌ தேசத்‌ 


வேத அகராதி 


| பிலிய்பியருக்கு 


தான்‌. ஒருத்தி தத்‌ இரத்தரம்பர. 
வியாபாரி, மற்றவள்‌ சுதேச அடிமைப்‌ 
பெண்‌, மூன்றாம்‌ ஆள்‌ ரோமைச்‌ சிதைச்சா 
க்கான 'யூசனென்றுமில்லை இரேக்ச 
னென்றுமில்லை; அடிமையென்றுயில்‌லை 
சுயாதனனென்றுயில்லை; ஆணென்றுயில்லை 
பெண்ணென்றுயில்லை; எல்லாரும்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌” என்ற 
இறிஸ்தமார்க்க உன்னத சத்தியம்‌ இதில்‌. 
விளங்குது, மேலும்‌ இக்குணப்பதெல்‌ 
களின்‌ வரிசைமுறையும்‌ கவனிக்கப்படத்‌ 
தக்கது. 

முதலாவது ஒரு புரோசெலைத்து (190- 
சlர£) (புறமதத்திலிருந்து யூதமதம்‌ புகுந்த 
வள்‌), அடத்தவள கிரேக்க ஸ்திரீ, கடை 
யில்‌ ஒரு ரோமன்‌. உலகமெங்கும்‌ இறிஸ்‌ 
துமார்க்கம்‌ விர்த்தியடைந்துவரும்‌ முறையை 
இது காட்டுறது. மேலும்‌ இறிஸ்துமார்க்‌ 
கமானது தன்‌ வல்லமையைச்‌ செலுத்துகிற 
இன்னொரு பெரிய ஜனாச்சாச ஒழுக்கத்தை 
யும்‌ இது விளக்கும்‌. ஒரு ஸ்திரீயையும்‌ 
ஒரு அடிமைப்பெண்ணையும்‌ பற்றி விசே 
ஷித்துச்‌ சொல்லியிருட்பதைச்‌ கவனிக்கை 
யில்‌ பெண்களின்‌ நிலைமை உயர்வடைவதும்‌ 
அடிமைத்தனம்‌ ஒழிக்கப்பவெதுமான தறி 
ஸ்தவ மார்க்கத்தின்‌ வெற்றிறறெப்பை இது 
விரிதப்படுத்துகற து. 


கவனிக்கப்படத்தக்க இன்னொரு சத்திய 
மென்னவென்றால்‌ சுவிசேஷமானது முதலா 
வது ஸ்‌திரீகளுச்கேபிரசங்கக்கப்படும்போது , 
ஸ்திரீகளே முதல்‌ முதல்‌ குணப்பட்டிருப்‌ 
பதாச சொல்லப்பட்டிருப்பதுபோலவே, 
பிலிப்பிய சபையின்‌ சமாதானமும்‌ அதில்‌ 
செல்வாக்குடையவர்களாயிருந்த இரண்டு 
ஸ்திரீகளின்‌ சண்டையினாலே குலைக்கப்‌ 
பட்டதென்றும்‌ காண்கிரரோம்‌. பிலி 4. 
ஆனால்‌ இவ்விருமாதரும்‌ சுவிசேஷ பிர 
பல்யவிஷயத்தில்‌ பவுலுக்கு வைராக்கியத்து 
டன்‌ உதவிசெய்ததாய்ப்‌ பவுல்‌ ஈன்றியறிதலு 
டன்‌ ஒத்துக்கொண்டிருக்கிறான்‌. 


காலம்‌. இந்த நிருபம்‌ எழுதப்பட்ட 
காலத்தைப்பற்றிக்‌ சல்விமான்௧களெல்லாம்‌ 
பொதுப்பட ஒத்துக்கொண்டிருப்பது என்ன 
வென்றால்‌ பவுல்‌ ரோமாபுரியில்‌ சிறைப்பட 
டிருந்தபோது எ-பி, 60-வது வருஷக்‌ கடை 
சியிலாவது 6 1-வது ஆரம்பத்திலாவது இதை 
எழுதியிருப்பான்‌ என்பதே, இதை யெழுத 
நேரிட்ட சந்தர்ப்பமாவது: பவுல்‌ சிறையி 
விருச்கையில்‌ பிலிப்பிய இறிஸ்தவர்கள்‌ 
மனோற்சாகமாக பணஞ்சேர்த்து எப்பாப்பி 
சோதீத்துவின்மூலமாய்ப்‌ பவுலுக்கு அனுப்‌ 


79 (. 695, ) 


பிலிப்பியருக்கு 


பினார்கள்‌. இவன்‌ ரோமைக்கு வச்தபோது 
மிகவும்‌ வியாதிப்பட்டு மரணத்துக்குச்‌ சமீப 
மானான்‌ (297-90), இவன்‌ சுகப்பட்டுப்‌ பிரயா 
ணம்‌ செய்யத்சக்கவனானபோது பவுலின்‌ 
வேண்டுகோளுக்ணெங்கிப்‌ பிலிப்பிப்‌ பட்‌ 
டணத்துக்குத்‌ இரும்பிவரச்‌ சம்மதித்தான்‌. 
ஏனெனில்‌ அங்கிருந்த அவனுடைய சிநேக 
தீர்கள்‌ அவன்‌ வியாதிப்பட்டதைக்‌ கேள்விப்‌ 
பட்டு மிகவும்‌ ஏக்கமுற்றிருந்தார்கள்‌. ஒரு 
வேளை அவன்‌ அந்தச்‌ சபையில்‌ ஒரு உத்‌ 
தரவாதமான ஊழியனா யிருந்திருப்பான்‌. 
ஆனதால்‌ அவன்‌ கடமை தவறிப்போகும்‌ 
என்று நினைத்து, பவுல்‌ ௮வனைச்‌ தாமசப்‌ 
படுத்த மனமில்லாமலிருந்திருப்பான்‌. இச்‌ 
சமயத்தை அனுகூலமாய்க்கொண்டு பவுல்‌ 
பிலிப்பிய சபையின்பேரில்‌ தனக்கிருக்கும்‌ 
அனபும்‌ அவர்களின்‌ ஆவிக்குரிய க்ஷமச்‌ 
தைப்பற்றித்‌ ,சனக்கிருக்கும்‌ ஆவலும்‌ நிறை 
ந்து விளங்கும்‌ இந்த நிருபத்தை யெழுதி 
யனுப்பினான்‌. 

இந்த நீநபத்தின்‌ போநளடக்கம்‌. பவுல்‌ 
எழுதிய மற்றெல்லா நிருபங்களையுமவிட 
இந்த நிருபத்தில்‌ சபையைப்பற்றிக்‌ குறை 
கூறல்‌ கொஞ்சமாயும்‌ புகழ்ச்ியோ அதிக 
மாயும்‌ அடங்கியிருக்றெது. பிலிப்மிய சபை 
யின்‌ நிலேைமையைப்பற்றி உயர்ந்த கருத்தை 
இந்நிருபம்‌ நமக்குண்டாக்குகிறது. உபத்திர 
வகாலத்தில்‌ அவர்களுக்கிருந்த விசுவாச உறு 
தியும்‌ (பக்‌ பவுலின்பேரில்‌ அவர்களுக்கிரு 
ந்த மாறாத பற்றுதலும்‌ €ழ்ப்படி தலும்‌ (215), 
மற்றெல்லாச்‌ சபைகளைப்பார்க்கிலும்‌ அவர்‌ 
களுக்கே உரித்தாயிருந்த உதாரத்துவமும்‌ 
(418) ஆகிய இவற்றுடன்‌ தீப்புபதேசங்களுக்‌ 
கும்‌. அவர்கள்‌ அகப்படாதிருந்தார்கள்‌, யூத 
மதச்‌ சார்பின ராலுண்டாகும்‌ மதப்பிரிவினை 
களும்‌ அவர்களுக்குள்‌ இன்னும்‌ வந்கெட்ட 


வில்லை, என்றாலும்‌ இம்மதக்கட்சியொருள 
பிரபலமானவர்கள்‌ ஒருவேளை சமீபத்தி 
விருந்திருப்பார்கள்‌ என்றும்‌; ஒருவேளை 


அவர்கள்‌ இந்தச்சபையில்‌ தலைகாட்வொர்கள்‌ 
என்றும்‌ அறிந்து இந்தச்‌ சடையார்களைப்‌ 
பரி. பவுல்‌ எச்சரிக்கிறான்‌. ஆயினும்‌ பிலிப்‌ 
பிய சபைக்குள்ளிருந்ததாக குறிக்கப்பட்‌ 
டிருக்றெ ஒரு குறை என்னவெனில்‌, அவர்‌ 
களில்‌ இலர்‌ தாழ்மையத்றவர்களாயிருந்து தீங்‌ 
கள்‌ சகோதரர்களுக்குள்‌ கலகத்துக்கும வாக்‌ 
குவாதத்துக்கும்‌ இடம்பண்ணினார்கள்‌. அங்‌ 
சே இறிஸ்தவர்களானவர்களில்‌ பேர்‌ குறிக்‌ 
கப்பட்ட எயோதியால்‌ சிந்த்க்கேயோள 
என்னும்‌ இரண்டு. செல்வாக்குள்ள ஸ்திரி 
களே இத்தப்புக்குள்ளான விசேஷித்த குற்ற 
வானிகள்‌. இவ்விருவருடைய சச்சரவுகளைப்‌ 


வேத அகராதி 


பிலிப்பியருக்கு 


பற்றி நாம்‌ அதிக விசனப்படவேண்டியது: 
ஏனென்றால்‌ இவர்கள்‌ சபையின்‌ விசுவாச 
வீர்த்திக்காக அதிக வைராக்கியத்துடன்‌ 
உழைத்தார்களாம்‌. இக்கேவலமான சண்‌ 
டையை ஒழித்துவிடும்படி. பவுல்‌ மிகுந்த 
தாபந்தத்தோடு புத்தி சொல்லுகிறான்‌. 

மேலும்‌ இந்த நிருபத்தில்‌ பவுல்‌ பிலிப்பி 
யருக்குச்‌ சன்‌ சொந்த நிலைமையையும்‌ சோ 
மாபுரியில்‌ சுவிசேஷம்‌ தற்கா 
றிச்‌ திட்டமாய்‌ அறிவித்திருக்கிறான்‌. தான்‌ 
அவர்களை மகா அன்புடன்‌ நினைவுகூர்வ 
தோடு சீக்கிரத்தில்‌ தனக்கு நேரிடவிருக்கும்‌ 
முடிவை எதிர்பார்த்தவனாய்த்‌ தனது விசுவா 
சத்தையும்‌ நம்பிக்கையையும்‌ சந்தோஷத்தை 
யும்‌ உசைத்செழு துகிருன்‌. 

B. இந்நிருபத்தின்‌ போருளடக்கம்‌. 

இந்நிருபத்தில்‌ அடங்கின விசேஷஙக 
ளைப்‌ பின்வருமாறு சுருக்கமாயும்‌ தெளிவா 
யும்‌ பகுத்துக்‌ காட்டுவது பிரயோஜனமா 
யிருக்கும்‌, 

1. விண்ணப்பழம்‌ பவுலுக்கடுத்த விசே 
ஷங்களும்‌. 115. 

முகவுரை வாழ்த்துதல்‌. 

ஸ்தோத்திரமும்‌ விண்ணப்பமும்‌. 15-11, 

பவுலுக்கடுத்த விசேஷங்கள்‌, 119-96, 

அவருடைய கட்கெளும்‌ வேலைகளும்‌ 
விரோதிகளும்‌ சந்தேக ஸ்திதியும்‌ தெரிந்து 
கொள்ளுதலும்‌ நிச்சயமும்‌. 

1]. புத்திமதிகளும்‌ பவுலுக்கடூத்த விசே 
ஷங்களும்‌. 127-250, 

நல்லொழுக்ச த்தையும்‌ தைரியச்தையும்பற்‌ 
நின புத்திமதிகள்‌. 175, 

சுயவெறுப்பையும்‌ சகோதச ஒக்கியத்தை 
யும்‌ பற்றின பு,ச்திமதிகள்‌. 21-4. 

இறிஸ்துவின்‌ மனத்தாழ்மையைப்பற்றின 
புத்திமதிகள்‌. 25-11. 

இழ்ப்படிதலையும்‌ பரிசுத்த ஜீவியத்தையும்‌ 
பற்றின புத்திமதிகள்‌. 212-16, 

பவுலுக்கடுத்த விசேஷங்கள்‌. 217-30, 

அவர்கொண்ட யோசனைகளும்‌ திமோத்‌ 
தேயு எப்பாப்பிரோதித்து என்பவர்களைப்‌ 
பிலிப்பிப்பட்டணத்துக்கு அனுப்புதலும. 

111. எச்சரிப்புகள்‌. அதி 3. 

யூதமார்க்க கொள்கைகளைப்பற்றின எச்ச 
ரிப்புகள்‌. 32-14, 

கிறிஸ்தவர்கள்‌ மனம்போல நடக்கலரம்‌ 
என்னும்‌ திப்பறையைப்பற்றின எச்சரிப்பு 
கள்‌, 315-21 


112, 


(68%) 


பிலிப்பியருக்கு 


IV. புத்திமதிகளும்‌ பவுலுக்கடுத்த 
விசேஷங்களும்‌. அதி 4. 

ஐயம்‌, சந்தோஷம்‌, பொறுமை, ஜெப 
முதலியவைகளைப்பற்றின புத்திமதிகள்‌, 419, 

பவுலுக்கடுத்த விசேஷங்கள்‌. 410-90, 

அவர்களுடைய பொருட்சகாயத்தினிமித்‌ 
தம்‌ அவன்‌ ஈன்றி சொல்லுதலும்‌ அவனு 
டைய மஜோசம்மியமும்‌. 

முடிவுரை வாழ்த்துதல்‌. 421-28, 

0. இர்கிருபமானது தற்கால இந்திய 
சபைக்குப்‌ பல முக்கியமான பாடங்களைப்‌ 
போதிக்கின்றது. 

1, எல்லா விவாதங்களையும்‌ கலகங்‌ 
களையும்‌ கட்சிக்தணங்களையும்‌ ஒமித்துவி 
டூவோமாக. 

பிலிப்பிய சபை அநேக நற்காரியங்க 
ளில்‌ சிறப்புற்றிருக்தும்‌ ஒரு பெரும்‌ குறைவு 
அதிலிருந்தது. விவாதக்குணம்‌ தலைகாட்‌ 
டினது. வாக்குவாதமும்‌ போட்டிசு தன மும்‌ 
அங்கிருந்தது. பவுல்‌ எயோதியாள்‌ சிந்திக்‌ 
கேயாள என்ற இரண்டு பெண்களின பேர்‌ 
களைக்‌ காட்டுகிறான்‌. இவர்களே இச்சண்‌ 
டைகளுக்கு முக்கியஸ்தர்‌. இவர்களை ஒப்‌ 
புறவாகிச்கொள்ளும்படி பவுல்‌ ஏவுகிறான்‌. 
இதிலே இந்திய சபைக்கொரு பாடயில்லை 
யா? எத்தனையோ சபைகள்‌ கட்சியினாலும்‌ 
விவாசங்களினாலும்‌ சின்னாபின்னமாசியிருக்‌ 
இன்றன. பவுல்‌ அவர்களைப்‌ பார்த்து “நீங்‌ 
கள்‌ ஏக மனதுள்ளவாகளாய்‌ ஒன்றையும்‌ 
வாதினாலாவது வீண்‌ பெருமையினாலாவது 
செய்யாதிருங்கள்‌. சுவிசேஷத்தின்‌ விசுவா 
சத்துக்காக ஏக சிந்தையோடு போராடி ஒரே 
ஆவியில்‌ உறுதிப்பட்டிருங்கள்‌. அப்படிச்‌ 
செய்வீர்களானால்‌ எல்லாப்‌ புத்திக்கும்‌ மே 
லான தேவ சமாதானம்‌ உங்களோடிருக்‌ 
கும்‌” என்று சொல்லுவான்‌. 

2. உதாரத்துவத்தைப்பற்றிய பாடம்‌. 

பிலிப்பிய கிறிஸ்தவர்கள்‌ உதாரத்துவ 
மாய்ச்‌ கொடுப்பதில்‌ பிரக்கயொதிபெற்றிரும்‌ 
தார்கள்‌. தங்கள்‌ தகுதிக்கேற்கவும்‌ அதற்‌ 
கதிகமாகவும்‌ தேவகாரியங்களுக்காக கொ 
டுத்தார்கள்‌. சுவிசேஷப்‌ பிரபலியத்துக்‌ 
கென்று இிறிஸ்துவினியித்தம்‌ சங்களை வெ 
முத்து, தங்கள்‌ வறுமையிலிருக்தும்‌ திடன்‌ 
கொண்டு கொடுக்கச்‌ சித்தமுள்ளவர்களா 
யிருந்தார்க ளென்பதற்கு அநேக சாட்சியங்க 
ளுண்டு. பிலிப்பிய சபையானது சுயாதீன 
முடையதாய்த்‌ தற்பரிபாலன முற்றிருந்ததும 
ன்றி, காலமெல்லாம்‌ தானே சுவிசேஷ விர்ச்‌ 
திக்காக பணம்‌ சேர்த்தது, இந்திய சபை 


வேத அகராதி : 


பிலிப்பியருக்கு 


இதைப்‌ பின்பற்றவேண்டும்‌. நாம்‌ குழம்‌ 
தைகளாயிருந்த காலம்‌ போதும்‌. சாம்‌ புறா 
ஷச்துவமடைவோமாக, பிவிப்பியரைப்‌ 
போல இந்திய இறிஸ்தவர்களும்‌ சுவிசேஷ 
வீர்த்திக்காகவும்‌ தங்கள்‌ சபை தாபரிப்புக்காக 
வும்‌ தங்கள்‌ வறுமையிலிருந்து தாராளமாய்க்‌ 
கொடுக்கவேண்டும்‌. 


3. ஜாதிபேதத்தன்மையும்‌ வரணபேத 
எண்ணழம்‌. 

பிறப்பிலும்‌ கல்வியறிவிலும்‌ மேம்பாடு 
டையவனும்‌, உயர்ந்த குடி.வழிப்‌ பிறப்புக்கும்‌ 
வைதிக ஆசார வளர்ப்புக்கும்‌ சொந்தம்‌ பா 
ராட்டக்‌ கூடியவனும்‌, ஜனாங்க அந்தஸ்தில்‌ 
குறைகூறப்படாத உயர்ந்தபதவியுடையவனு 
மான பவுல்‌ (3 48) மணிதருக்குள்‌ லாபமாக 
எண்ணப்படும்‌ இந்த ஜாதி அந்தஸ்து மேன்‌ 
மைகளையெல்லாம்‌ கிறிஸ்துவுக்காக ஈஷ்ட 
மென்றெண்ணினான்‌. இந்தப்‌ பூர்வோச்இ 
சப்‌ பெருமை, ஜாதி அபிமானம்‌, மதவை 
ராக்யெங்களையெல்லாம்‌ விட்டுக்‌ இறிஸ்து 
வுக்குள்ளாக உன்னதப்‌ பிறவியானான்‌. - 

இருபையினாலே தேவனுக்குப்‌ பிள்ளையா 
இப்‌ போனபின்பு ஜனசமுகத்தின்‌ மேன்‌ 
மையான இந்தச்‌ சுத்தக்‌ கேவல நிலைமையை 
அவன்‌ தேடவேண்டுவதேன்‌? தன்‌ கர்த்தரா 
இய இறிஸ்துஇயேசுவை அறிக அறிவின்‌ 
மேன்மைக்காக அவன்‌ எல்லாவற்றையும்‌ 
ஈஷ்டமென்‌ றெண்ணினானே, இவ்விஷய 
மாக பிலிப்பிய சபைக்குக்‌ இறிஸ்‌ தவின்‌ முன்‌ 
மாதிரியைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறான்‌. “அவர்‌ 
தேவனுக்குச்‌ சமமாயிருந்தும்‌ மனிதரினியித்‌ 
சம்‌ தமது பரம மகிமையையும்‌ மகத்துவத்தை 
யும்‌ துறந்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி 
ஒரு ௮டி.மையின்‌ ரூபமெடுக்கத்‌ தக்கதாக தம்‌ 
மையே தாழ்த்திச்‌ சிலுவையின்‌ மரணபரியர்‌ 
தீமும்‌ இழ்ப்படிந்தவரானார்‌', இவ்வித முன்‌ 
மாதிரிக்கு முன்னே சகல ஜாதிப்பெருமை 
களும்‌ என்றென்றைக்குமாக சாபச்துக்குள்‌ 
ளாதிவிமெ. தற்கால இந்திய சபைக்கு 
இதிலொரு பாடமில்லையா? ஜாதிபேதத்‌ தப 
பெண்ணங்களும்‌ வருண விச்தியாசங்களும்‌ 
அதிக பலவீனத்துக்கும்‌ ௮கேக கேடுகளுக்‌ 
கும்‌ மூலமாயிருச்கிறதே. “கிறிஸ்துவுக்குள்‌ 
பூதனென்றும்‌ இிரேக்கனென்றும்‌, விருத்த 
சேதனமுள்ளவனென்றும்‌ விருத்தசேதன 
மில்லாசவனென்றும்‌, அடிமையென்றும்‌ 
சுயாதீனனென்றும்‌, ௮ணென்றும்‌ பெண்‌ 
ணென்றுமில்லை;” “எல்லாரும்‌ ஒன்றாயிருக்‌ 
இருர்கள்‌.' 'இறிஸ்துஇயேசுவிலிருந்த இந்தச்‌ 
சிர்தையே உங்களிலும்‌ இருக்கக்கடவது.” 
“மாம்சத்தின்மேல்‌ ஈம்பிக்சையாயிராமல்‌ ஆவி 


( 621 ) 


பிலிப்பு 


பினாலே தேவனுக்கு ஆசாதனைசெய்து றி 
ஸ்துவுக்குள்‌ மேன்மை பாராட்டுங்கள்‌. 
இறிஸ்துவுக்குள்‌ ஜீவிப்பதை விராத்நிபண்‌ 
ணுவோமாக. அப்போது இவையெல்லாம்‌ 
அற்பமும்‌ அப்பிரதானமானதுமாய்ச்‌ காணப்‌ 
படும்‌. 

பிலிப்பு. நரா, 

|. அப்போஸ்தலன்‌. மத்‌ 103 மாற்‌ 918 
லூக்‌ 614, இவன்‌ பெத்தானியா ஊரில்‌ 

யேசு அழைத்த ஷேன்‌. யோவா 188.4, 
இவனுக்கும்‌ அந்திரேயாவுக்கும்‌ பேதருவுச்‌ 
கும்‌ சிநேகம்‌. இவர்கள்‌ மூவரும்‌ பெத்சா 
பிதா ஊரார்‌. யோவா 67 1951, அந்திசே 
யாவையும்‌ யோவானையும்போல இவன்‌ 

யேசுவினிடத்திற்குச்‌ தானே போகாமல்‌ 

யேசு தன்னை அழைக்கும்வரை காத்திருர்‌ 
தான்‌. யோவா 66, இவன்‌ இயேசுவினி 
டத்துக்கு நாத்தானவேலை அழைத்துக்‌ 
கொண்டு வந்தான்‌. இயேசு பரத்துக்கெழும்‌ 
தருளியபின்பு இவன்‌ சன்ன ஆசியாவிலே 
தேவ ஊழியத்தை நடத்திவந்தான்‌. இவன்‌ 
பெயர்‌ சிரேக்க பதமானதினால்‌ இவனுக்கு 
௮.ப்பாஷை தெரியும்‌ என்று தோன்றுகிறது. 
இதினியித்தம்‌ இயேசுவைச்‌ கண்டு பேச 
விரும்பின இரேக்கர்கள்‌ முதலாவது பிலிப்பு 
வினிடத்தில்‌ தங்கள்‌ மனவிருப்பத்தைக்‌ 
காட்டினார்கள்‌. 

2. உதவிக்காரரில்‌ ஒருவன்‌. அப்போஸ்‌ 
தலர்‌ சபை விசாரணையில்‌ தலையிடுவதினால்‌ 
சுவிசேஷ ஊழியம்‌ தடைபடாதபடிக்குச்‌ 
சபை விஷயங்களைப்‌ பார்த்துச்கொள்ளும்‌ 
படி ஆதி றிஸ்தவசடையால்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்ட ஏழுபெயரில்‌ பிலிப்பு ஒருவன்‌. அப்‌ 
053. இவன்‌ பெயரும்‌ இரேக்கபதம்‌ ஆதலால்‌ 
இவன்‌ இரேக்கு அல்லது எடுப்துசேசத்தில்‌ 
பிறந்து யூசமார்க்கத்துக்கு வந்தவன்‌ என்று 
தோன்றுறது. இவன்‌ அர்கநியர்களுக்குச்‌ 
சுவிசேஷச்தைத்‌ தெரிவிக்கப்‌ பிரயாசப்பட்‌ 
டான்‌. இவ்விதமாக இவன்‌ பவுல்‌ சுவிசேஷ 
வேலை செய்றெதற்குமுன்னே யூதர்கள்‌ அல்‌ 
லாத சமாரியாப்‌ பட்டணத்தாருக்கும்‌, ஆப்பி 
ரிச்சாச்கண்டத்திலிருந்து வநத மந்திரிக்கும்‌, 
சுவிசேஷச்தைக்‌ கூறி அவர்களுக்கு ஞானஸ்‌ 
நானம்‌ கொடுத்தான்‌. அப்‌ 8456, இவன்‌ 
செசாரியாவிலே குடியேறினபிறகு பரி. 
பவுல்‌ தான்‌ கடைசியாய்‌ எருசலேமுக்கு வச்‌ 
தபோது இவன்‌ அவனை ஏற்றுக்கொண்டான்‌. 
அப்‌ 840 218, 

3. பெரிய ஏரோதுவின்‌ மகனும்‌ ஏசோதி 
யாளின்‌ புருஷனுமாயெ பிலிப்பு. மத்‌ 14” 
மாத்‌ 617 லூச்‌ 31), ஏரோது காண்க. 


வேத அகராதி. 


பிலிப்புச்‌ செசரியா 


4. பெரிய எஏசோதுவினுடைய இன்‌ 
னொரு மகன்‌. லூக்‌ 31, ஏரோது காண்க. 

பிலிப்பு செசரியா. Caesarea Philippi. 

பிலிப்புச்செசரியா பலெஸ்‌தனாதேசத்தின்‌ 
வட எல்லையிலுள்ள ஓர்‌ பட்டணம்‌. இது 
திறுபட்டணத்திற்கு 30 மைல்‌ இழக்கே எர்‌ 
மோன்‌ மலைநாட்டில்‌இருந்த து. இதில்‌ அந்நிய 
ஜாதியார்‌ விக்கிரகாராதனையை அதிக பிரி 
யத்தோடே நடத்தினார்கள்‌. பெரிய ஏரோது 
இதிலே பான்‌ (81%) தெய்வத்துக்காக ஒரு 
பெரிய தேவாலயத்தைச்‌ கட்டினான்‌. அக்‌ 
காலத்தில்‌ ரோமராஜாங்கத்தை ஆண்ட சாய 
னுக்குக்‌ “கேசர்‌? அல்லது “சேசர்‌' என்ற 
பட்டப்பெயர்‌ இருந்தது. இதினிமித்தம்‌ 
ஏசோதினுடைய மகனாகிய பிலிப்பு, சாயனு 
டைய தயவை விரும்பி, இந்தப்‌ பட்டணத்‌ 
துக்குச்‌ 'சேசரினுடையது” என்று அர்த்தங 
கொண்ட *செசரியா' என்ற பெயரைக்‌ 
கொடுத்தான்‌. இதற்கும்‌ சமாரியாநாட்டி 
லுள்ள செசரியாவுக்கும்‌ வித்தியாசம்‌ காட்‌ 
டும்படி இதற்குத்‌ தன்னுடைய பெயராகிய 
“பிலிப்பு? என்பதையும்‌ சேர்த்தான்‌. அதி 
னியிச்தம்‌ இதற்குச்‌ “செசரியா பிலிப்பி” 
அல்லது :பிலிப்புச்‌ செசரியா? என்ற பெயர்‌ 
இருந்தது. 

இதனருகே இயேசு தம்மைக்குறித்தும்‌ 
பேதுரு செய்யவேண்டிய ஊழியத்தைக்‌ 


குறித்தும்‌ எச்சரிப்புச்‌ செய்தார்‌. மத்‌ 1615 
மாற்‌ 897, 

பிலேகோன்‌. ௩1௨௨௦௩. சோமசபை 
யைச்சேர்ந்த ஒரு இறிஸ்‌ தவன்‌. ரோம 1614, 

பிலேத்தியர்‌. Pelethites. கிரேத்தியா 
காண்க. 

பிலேத்து. Philetus.  உயிர்த்தெழு 


தலைப்பற்றிக்‌ கள்ள போசகத்சைச்‌ கொடுத்த 
வன்‌. இவன்‌ அபிப்பிராயத்தின்படி உயிர்த்‌ 
தெழுதல்‌ பாவத்தினின்று கடவுளிடத்துக்‌ 
குத்‌ இரும்புகலே. இதைத்தவிர “நித்திய 
ஜீவன்‌” இல்லை. இந்தப்‌ போதகத்தைப்‌ பரி, 
பவுல்‌ கண்டித்தான்‌. 2 தீமோ 211. 
பிலேமோன்‌. Philemon. இப்பெயர்‌ 
கொண்ட மிருபதக்தைப்‌ பரி. பவுல்‌ பிலே 
மோன்‌ என்பவனுக்கு எழுதியலுப்பினான்‌. 
இவன்‌ பவுலுடைய அருமையான சிநேக 
தரிலொருவன்‌. பவலுடைய போதனையி 
னால்‌ குணப்பட்டவனாயிருக்கலாம்‌, பிலே 
119, கொலோசே பட்டணத்தில்‌ வாசமா 
யிருந்த இவன்‌ சுவரியமுள்ளவனாயிருர்‌ 
தான்‌ என்று தோன்றுநிறது. பரி. பவுல்‌ 
இவனை உடன்‌ வேலையாளென்று அழைக்கி 


( 628) 


பிலேமோன்‌ நிருபம்‌ 


ஜுன்‌. பிலே 11. சொலேசே பட்டணத்ி 
லுள்ள சபையின்‌ சண்காணியாயிருந்து கல்‌ 
லெறியுண்டு இசத்தசாட்சியாக இறந்தானெ 
ன்பது ஒரு பாரம்பரியம்‌. 


பிலேமோன்‌ நீநபம்‌. The Epistle to 
Philemon. 


1. காலழம்‌ போநளும்‌. ரோமர்களுக்‌ 
கும்‌ கொரிந்தியர்களுக்கும்‌ எழுதப்பட்ட நிரு 
பங்களில்‌ வேதசாஸ்திரத்துக்குரிய அநேக 
நியாயங்கள்‌ உண்டு. இர்கிருபங்களில்‌ பரி. 
பவுல்‌ வேதசாஸ்திரத்திக்கச்த விஷயங்‌ 
சளைப்பற்றிப்‌ பிரசங்கம்‌ பண்ணுகிறான்‌ 
என்று சொல்லலாம்‌. பிலேமோனுக்கு எழு 
தின நிருபமோ தற்காலத்தில்‌ ஒரு சிரேதி 
தன்‌ இன்னொரு சிரேடிதனுக்கு எழுதுகிற 
நிருபத்தைப்போலவே இருக்றெதினால்‌, வே 
தீசாஸ்திரத்துக்குரிய கொள்கைகளை நாம்‌ 
இர்நிருபத்தில்‌ தேடவேண்டியதில்லை. பரி. 
பவுல்‌ இதை எழுதும்போது சோமாபுரிச்‌ 
சிறையிருப்பில்‌ இருந்தான்‌. பிலே 1-918, 
அந்தச்‌ சமயத்தில்தான்‌ பிலிப்பியருக்கும்‌, 
எபேசியருக்கும்‌, கொலோசெயருக்கும்‌ நிரு 
பங்களை அனுப்பினான்‌ என்று தோன்று 
றது. ஆதலால்‌ பரி. பவுல்‌ கொலோசெய 
ருக்குத்‌ திகிக்குவின்‌ மூலமாய்‌ நிருபம்‌ அனுப 
பும்போது, பிலேமோனுக்கும்‌ இந்த நிருபத்‌ 
தை அனுப்பிவிட்டான்‌ என்று நினைக்க 
றதற்கு இடம்‌ உண்டு. அக்காலத்தில்‌ ரோம 
ராஜாக்கத்தில்‌ எந்தக்‌ குமெபத்திலும்‌ அடி 
மைகள்‌ இருந்தார்கள்‌. இந்ச கிருபத்திலே 
பரி. பவுல்‌ ஒரேரிமு என்னும்‌ தர்‌ அடி. 
மையைப்பற்றி எழுதுகிறான்‌. இந்த அடி 
மை பிலேமோன்‌ என்னும்‌ தன்‌ எஜமானை 
விட்டு ஒடிப்போய்‌, எப்படியோ பவுல்‌ 
அப்போஸ்தலனிடத்துக்கு வந்து, அவன்‌ 
மூலமாய்க்‌ இறிஸ்துமார்க்கத்தில்‌ பிரவேசித்‌ 
தான்‌. இதினிமித்தம்‌ பரி. பவுல்‌ இவன்‌ 
மேல்‌ அதிக பிரியம்‌ உடையவனாய்‌ இருக்கி 

ன. 11036 மேலும்‌ பரி. பவுல்‌ ஒரே 
சமுவினிடச்திலுள்ள ஈற்குணத்தையும்‌ திற 
மையையும்‌ பார்த்து இவன்‌ சுவிசேஷ ஊழி 
யத்தில்‌ தனக்கு உதவியாயிருப்பான்‌ என்று 
எண்ணி, இவனைத்‌ தன்னிடத்தில்‌ வைச்‌ 
துக்கொள்ள விரும்புகிறான்‌. ஆனால்‌ இவன்‌ 
பிலேமோனுடைய அடிமையான இனால்‌, 
பரி, பவுல்‌ இவனைப்‌ பிலேமோனிடத்தில்‌ 
திரும்ப அனுப்பி, இறிஸ்தவனாகிய பிலே 
மோன்‌ உடன்கிறிஸ்தவனான ஓஒரேரிமு 
செய்த குற்றத்தை மன்னித்து இவனை 
நேசிக்கும்பழி வேண்டிக்கொள்ளுகிறான்‌. 
பரி, பவுல்‌ இந்நிருபத்தை அப்போஸ்தல 


வேத அகராதி. கிகேயாமுடைய போதனை 


அ ி்ச்த்த்ே அல்ல, சோ பாந்தமாக ப 
எழுதுகிறான்‌. ப 

2. இநீநீநபத்தின்‌ போதனை. லர்‌ இந்த. 

நிருபத்தில்‌ ஜனங்களை விலைக்குவாங்கி தம்‌ 
கள்‌ வேலைகளைச்‌ செய்ய அவர்களை அடிமை ' 
களாய்‌ வைப்பது நியாயந்தான்‌ என்று பரி. . 
பவுல்‌எண்ணுகிறான்‌ என்று சொல்லத்‌ துணி : 
றார்கள்‌. ஆனால்‌ பரி. பவுல்‌ அப்படி ஒன்‌ 
லும்‌ தீர்மானமாய்ச்‌ சொல்லாமலும்‌ அக்கா. 
லத்தில்‌ ரோம ராஜாங்கத்திலுள்ள நியாயப்‌ 
பிரமாணத்துக்கு விரோதமாய்‌ ஒன்றும்‌ செய்‌ 
யாமலும்‌, அடிமைகளை உடைத்தாயிருப்பது : 
நியாயமோ அல்லவோ என்பதைப்பற்றி ஒன்‌ 
அம்‌ பேசாமலும்‌, அந்தக்காலத்தில்‌ சகஜமா 
யிருந்ச வழக்கத்துக்கு இணங்கி, இந்கிறா 
பத்தை எழுதுகிறான்‌. மேலும்‌ பரி, பவுல்‌ 
இதில்‌ இறிஸ்சவனாசய பிலேமோன்‌ இறிஸ்‌ 
துவனாகய ஒரேரிமுவைப்‌ பட்சத்தோடே 
ஏற்றுக்கொண்டு, கேசச்தோடே ஈடத்தும்‌ 
படி புத்திமதி சொல்லும்பொழுது, கிறிஸ்‌ 
தவர்கள்‌ எல்லாரும்‌ சகோதர ஒக்கியத்தி 
னாலே இணைக்கப்பட்டவர்களாய்‌ இருக்கி 
ரூர்கள்‌ என்பதைத்‌ தெரிவித்து அடிமைத்‌ 
தனத்தின்‌ அநியாயத்தை விளக்கிக்‌ காட்டு 
றான்‌. அல்லாமலும்‌ அடிமைகளுக்கு நீதி 
யையும்‌ நியாயத்தையும்‌ செய்யவேண்டும்‌ 
என்று பரி, பவுல்‌ மற்ற நிருபங்களிலும்‌ 
சொன்னதினால்‌, கிறிஸ்தவ சபையில்‌ அடி 
மைத்தனம்‌ இருக்கக்கூடாது என்று தன்னை 
அறியாமலே ஏற்பாடுசெய்தான்‌. 1] கொரி 
7 எபே 6 கொலோ 329, 

3. ஆக்கியோன்‌. புதிய ஏற்பாட்டிலுள்ள 
கொலோசெயர்‌, பிலிப்பியர்‌, பிலேமோன்‌ 
என்பவர்களுக்கு எழுதப்பட்ட நிறாபங்களைப்‌ 
பரி. பவுல்‌ எழுதவில்லை என்று தற்காலத்‌ 
தில்‌ சில சாஸ்திரிகள்‌ சொல்லுரிறார்கள்‌. 
ஆனால்‌ இப்படி நினைப்பதற்குப்‌ போதிய 
நியாயமில்லை. மேலும்‌ தெர்த்துல்லியன்‌ 
ஒரிகேன முசலிய ஆதி நறிஸ்தவ சபைப்‌ 
பிதாக்களும்‌, ஆதி றிஸ்தவர்களும்‌ இதைப்‌ 
பவுலின்‌ நிருபம்‌ என்றே சொல்லுகிறார்கள்‌. 

4. இடம்‌. பரி. பவுல்‌ இக்கிறாபத்தைச்‌ 
செசரியாவிலிருந்து அனுப்பினான்‌ என்று 
சிலர்‌ எண்ணினாலும்‌ தற்காலத்து வேதசாஸ்‌ 
திரிகள்‌ ரோமாபுரி சிறையிவிருந்து பரி. 
பவுல்‌ இதை இஃபி. 60-62-ணாட எழுதினான்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌. 

பிலேயாழடைய போதனை. Doctrine 
of Balaam. 

பெர்கமு பட்டணத்திலுள்ள சடையிற்‌ 
இலர்‌ அந்தப்‌ பட்டணத்திலுள்ள கண்னு 


(689) 


பிலேயாம்‌ 


களின்‌ வழக்கத்தின்படி, விக்செச தெய்வத்‌ 
திக்குப்‌ பலிசெலுத்தின மாமிசம்‌ முதலி 
யவைகளைச்‌ சந்தையில்‌ வாங்குவார்கள்‌. இறி 
ஸ்சவர்கள்‌ வழக்கமாய்‌ இவைகளை வாங்க 
மாட்டார்கள்‌. மேலும்‌ அந்தச்‌ சபையார்க 
ளில்‌ சிலர்‌ வேசித்தனம்‌ பெரிய பாவம்‌ 
அல்லவென்று சொல்லுவார்கள்‌. பரி. யோ 
வான்‌ அந்கியமதஸ்தர்களூுடைய வழக்கப்‌ 


களுக்கு இவ்விதாமய்‌ இசைர்திருப்பது 
வலு டைய போதனை” யென்று 
சொல்லுகிறான்‌. வெளி 214, 

பிலேயாம்‌. ஒகlaam, 


எண்ணாகைமத்தில்‌ 22, 23, 24-ம்‌ அதிகா 
ரங்களில்‌ பிலேயாம்‌ என்பவனைப்பற்றிய 
சரித்திரம்‌ விவரமாய்‌ எழுதப்பட்டிருக்க து. 
பிலேயாம்‌ ஜபிராத்து ஈதியின்‌ ஒரத்திலுள்ள 
பெத்தோர்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ பிறந்தவன்‌. 
அவன்‌ குறிசொல்லுவதில்‌ தேர்ந்கவனான 
தினாலே இஸ்ரவேலர்‌ எகிப்து தேசத்தி 
விருந்து வந்து, வனாந்தரத்தை 40 வருஷ 
சாலமாய்ச்‌ சடந்து, மோவாப்‌ தேசச்இன்‌ 
எல்லைகளுக்கு வந்தபோது, மோவாப்‌ ராஜா 
வாய பாலாக பிலேயாமை அழைத்து 
இஸ்ரவேலரைச்‌ சமிக்கும்படி இவனை 
வேண்டிக்கொண்டான்‌. இஸ்ரவேலர்‌ யோர்‌ 
தான்‌ நதியின்‌ பள்ளத்தாக்கிலே பாளயம்‌ 
இறக்கியிருந்தார்கள்‌. பிலேயாம்‌ சாக்கட 
வின்‌ ஒரத்திலுள்ள மலைகளின்மேல்‌ ஏறி, 
அவ்விடத்தில்‌ நி௫சுறு இஸ்ரவேலசைச்‌ சபிச்‌ 
கும்படி ஆரம்பித்தபோது, தான அப்படிச்‌ 
சபிக்கிறதற்குக்‌ கடவுள்‌ ஆட்சேபனை பண்‌ 
ணுதிறார்‌ எனறு அறிந்து, இஸ்ரவேலரைச்‌ 
சபிக்காமல்‌ கடைசியில்‌ அவர்களை ஆசாவ 
தித்துவந்தான. இதினியித்தம்‌ பாலாக்‌ ராஜா 
வெகுமானம்‌ இல்லாமல்‌ பிறந்ததேசத்திற்கு 
இவனை அனுப்பிவிட்டான்‌. பிலேயாம்‌ இஸ்‌ 
வேலர்‌ துன்மார்க்கத்தைச்‌ செய்யும்படி 
ஏவினவன்‌ என்று சொல்லப்பட்டிருக்கறது. 
எண்‌ 318 2 பேது 215 வெளி 24 யூதா 11, 
வேதசாஸ் திரிகள்‌ இவனுடையசரித்திரசுதிவி 
ருந்து நல்ல படிப்பினைகளை உரைபபார்கள்‌. 

இவைகளில்‌ சில: 


1, பிலேயாம்‌ தான்‌ செய்த மோசசத்தி . 


னாலே தன்னை அழித்தவன்‌. 

2. இவன்‌ நன்மையை விரும்பியும்‌, பொ 
ருளாசையினால்‌ கெடுதியடைந்தவன்‌. 

3. இவன்‌ நன்மையைத்‌ தெளிவாய்‌ அறிந்‌ 
இருக்தும்‌, தீமையைச்‌ செய்தவன்‌. 

4. இவன்‌ கடவுள்‌ தனக்கு அருளின 
புத்தி முதலிய சுபலட்சணங்களை மாற்றி, 
தனக்கே கெடுதியை வருவித்தவன்‌. 


வேத அகராதி 


பிலொலோகு 


இந்தச்‌ சரித்திரத்தில்‌ சழுதை பேசுறது 
என்று சொன்னதினிமித்தம்‌, இதைப்பற்‌ 
நிச்‌ லர்‌ ஆட்சேபனை பண்ணுகிறார்கள்‌. 
ஆனால்‌ நாம்‌ பிலேயாம்‌ குறிசொல்லுகிறவன்‌ 
ஆன தினாலே, இவன்‌ வழக்கமாய்‌ ஆந்தை 
முதலிய மிருக சப்தங்களைக்‌ கவனித்து, 
அர்த சப்தங்களில்‌ கடவுள்‌ சொல்லும்‌ குறிப்‌ 
புகள்‌ உண்டு எனறு நம்பினதினாலே, கழு 
தை கத்தும்போதும்‌ இதில்‌ இவன கடவுள்‌ 
சித்தத்தைப்பற்றிய குறிப்பை அறிந்தான்‌ 
என்பது ஆச்சரியம்‌ அல்ல, 

பிலோலோத. ௩11௦10௦௪௦8. ரோமா 
புரி சபையிலிருந்த ஒரு இறிஸ்தவன்‌. 
சோம 1615. 

பிலகா. 11௪8௬. 


ன்‌ ஆசாரியனாகிய ஒருவன்‌. 1 காளா 


[மன மகிழ்ச்சி] 


(2) செருபாபேலுடனே சிறையிருப்பி 
லிருந்து வந்த ஒரு ஆசாரியன்‌. இவனும்‌ 
பில்காயும்‌ ஒரே ஆள்தான்‌. நெகே 108 1215. 

பில்கா. ஒ॥/ha. உடன்படிக்கைக்கு முத்‌ 
திரைபோட்டவன்‌. நெகே 1024, 

பில்காயி. ஐஐ. பில்கா (2) காண்க. 
பில்காள்‌. Bilhah. 

ராகேலுக்குக்‌ கொடுக்கப்பட்ட அடிமைப்‌ 
பெண்‌. ராகேல்‌ இவளை யாக்கோபுக்கு 
மறுமனையாட்டியாக கொடுத்தாள்‌. இவள்‌, 
தாண்‌ ஈப்தலி யென்பவர்களின்‌ தாய்‌. கடை 
சியில்‌ ரூபன்‌ இவளோடே சயனித்து மகா 
பாவம்‌ செய்தான்‌. ஆதி 2929 309-7 3522, 

பிலகான்‌. ரங்கா. 

1. ஒரியரின்‌ தலைவன்‌. ஆதி 3077, 

2. பென்யமின்‌ சந்ததியாரில்‌ ஒருவன்‌, 
இவனுடைய எழு பிள்ளைகள்‌ அந்தக்‌ கோத்‌ 
திரத்தில்‌ ஏழுகுமெபங்களுக்குத்‌ தலைவர்களா 


யிருந்தார்கள்‌, 1 காளா 710, 

பில்சான்‌. 81௩௨௩. [தேடுகிறவன்‌.] 
எஸ்றா 22, 

பிலதாஸ்‌. 1887௬. காகோரின்‌ மக 


களில்‌ ஒருவன்‌. ஆதி 222, 

பிலதாத்‌. 11450. யோபுக்குத்‌ துன்பம்‌ 
வந்தகாலத்தில்‌ அவனிடம்‌ வந்து சம்பா 
ஷஹணை செய்தவர்களில்‌ ஒருவன்‌. யோபு 
911 ந! 18! 251 429, 

பிலதாய்‌. ஐவ, ஆசாரிய குடும்பத்‌ 
தார்சளில்‌ ஒருவன்‌, நெகே 1217, 

பில்லா. | ஒ॥hah. சமியோனின்‌ சோத 
திரத்தின்‌ நாட்டிலுள்ள ஒர்‌ ஊர்‌. 1 நாளா 


( 680) 


பில்லி சூனியம்‌ 


499, இது பாலா, (யோசு 159), அல்லது பாலா 
(யோசு 193), அல்லது பாலாத்‌ ( 1 இரா 918), 

பில்லி சூனியம்‌. ।ஸகtion. 1 சாமு 
152 2 இரா 9 கலா 590, தனியம்‌ காண்க. 

பிழை. ஈகப!்‌. சங்‌ 1912 எபி 57, தீமை, 
பாவம்‌ காண்க. 

பிழைக்கிறது. ௦ Lie. எண்‌ 21 
9458 உபா 83 168 386 சங்‌ 7215 1187 
1191447716 நீதி 44 7206 ஏசா 36116 558 
எர 21° 341.20 எசே 391 166 189-19.21.83 
5310-19 479 ஆமோ 54614 அப 24 மத்‌ 44 
918 லூக்‌ 44 1028 யோவா 40 525 65.57 | (25 
1419 அப்‌ 1728 264 ரோம 07 (30 518 147 
2 கொரி 515 134 கலா 220 319 5% பிலி 12 
| தெச 38 எபி 78 1098 | பேது 4. ஜீவன்‌ 
காண்க. 

பிழைப்பு. உங. 1 கொரி 914, 

பிளவை. ௦11. 2 இசா 207 ஏசா 3821, 

பின்னை. Chil. குடும்பம்‌ (பக்கம்‌ 246) 
காண்க. 

“(தேவனுடைய பிள்ளைகள்‌.” | யோவா 3. 

ஒளியின்‌ பிள்ளைகள்‌. லூக்‌ 16, 

(வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌.” எபே 58, 

“தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள்‌.” ரோம 
82! பிவி 915 | யோவா 811, 

இறிஸ்து அவர்களுக்கு முனமாதிரியாயி 

ருந்தார்‌. லூக்‌ 25 யோவா 1926-47, 

அவர்கள்‌ தேவ ஈவாயிருக்கிறார்கள்‌. ஆதி 
335 சங்‌ 1217. 

அவர்கள்‌ தேவனை மகிமைப்படுத்தத்‌ தக்க 
வர்கள்‌. சங்‌ 82 181813 முத்‌ 2 115-16 
அவர்கள்‌ 

இறிஸ்‌ துவிடத்தில்‌ கொண்டுவரப்படவும்‌ 

(மாற்‌ 1018-16), இளமையிலே தேவாலயத்தில்‌ 
கொண்டுவரப்படவும்‌ (1 சாமு 124), தேவனு 
டைய மார்க்கத்தில்‌ படிப்பிக்கப்படவும்‌ 
(உபா 319-18 மத்‌ 211516), சன்மார்க்கத்தில்‌ 


வளர்க்கப்படவும்‌(நீதி 2215 9917) வேண்டும்‌. ' 


அவர்கள்‌ 

தேவனுக்குக்‌ இிழ்ப்படியவும்‌. உபா 30 
நீதி 2421 பிர 121, 

பெத்றாருடைய போதனைகளைக்‌ கவனிச்‌ 
கவும்‌, (நீதி 189 யாத்‌ 2012 எபி 129 லேவி 19 
நீதி 620 எபே 6! 1 தீமோ 54,) 

பெரியோரைக்‌ கனப்படுத்தவும்‌, (லேவி 
1933 1] பேது 55,) 

பெத்றாருடைய துன்மாதிரியைப்‌ பின்பற்‌ 
ருதிருக்கவும்‌ (எசே 2018) வேண்டூம்‌. 


வேத அகராதி 


பிறக்றெது 


பிறக்கிறது. Be born. ஆதி 1717 யோபு 
9” ஓரி 911 ஏசா 9 யோவா 113 33-8 தலா 453 
1 யோவா 979, ப 

பிறப்பு. ஐராtங. எசே 16 லூக்‌ 114, பிரச 
வம்‌ காண்க. 


பிறவி. Bh. யோவா 91, 

பிறன்‌. Neighbour. யாத்‌ 20 297 உபா 
441 52 191 93% இ 69 தநா 905 பத்‌ 
543 1019 99% மாற்‌ 1231 லூக்‌ 1027-88 அப்‌ 727 
சோம 139-10 158 கலா 514 எபே 44 யாக்‌ 98, 

பினியா. Binea. 1 காளா 827, 

பினேகாசு, பினேகாசு. ஒPhinehas. 


1. ஆசோனுடைய போனாக பினெ 
காசு பிரதான ஆசாரியனும்‌ நியாயாதிபதியு 
மாயிருந்தான. இஸ்ரவேலர்‌ சித்தமிலே வே 
சித்தனத்தையும்‌ விக்கிரகாராதனையும்‌ செய்‌ 
யும்போது இவன்‌ சிம்ரியையும்‌ கஸ்பியையும்‌ 
கொன்றான்‌. யோர்தான்‌ நதிக்குச்‌ இழக்குத்‌ 
தேசங்களிலுள்ள இஸ்ரவேலர்‌ சாட்ரிக்கா 
கப்‌ பீடத்சைச்‌ கட்டினபிறகு பினெகாசு 
அவர்கள்‌ செய்தசை அஆச£ீர்வதிச்தான்‌. 

யாத்‌ 62 | நாளா 04 எண்‌ 25118 யோசு 
9930-89. 


2. ஏலியின்‌ குமாசரில்‌ ஒருவன்‌. 1 சாமு 
15, 

3. ஒரு௮சாரியனின்சசப்பன்‌. எஸ்றா 82, 

பினோேன்‌. ௦௩. ஏதோமியரின்‌ பிரபுச்‌ 
களில்‌ ஒருவன்‌. இவனும்‌ பூனொன்‌ என்ப 
வனும்‌ ஒருவனே, ஆதி 364! எண்‌ 384, 

பின்செல்லுகிறது. ௦11௦. பின்பற்று 
கிறது காண்க. 

பின்தோடநகிறது. F௦11. பின்பற்றுக 
றது காண்க. 

பின்பற்றுகிறது, பின்சேல்லுகிறது, பின்‌ 
தொடருகிறது, பின்னே வருகிறது, தொடந 
கிறது. Follow. ஆதி 414 யாத்‌ 23? எண்‌ 1434 
8212 உபா 126 |60 நியா 219 2 சாமு 910 
1 இரா 185 சங்‌ 236 9850 638 119150 நீதி 
191 2121 ஓசி 03 மத்‌ 420 19 99.97 1028 1624 
1927 2658 2755 மாற்‌ 118 214 934 038 102 லூக்‌ 
511.27 93.49.37 ]62 யோவா ]40 62 104 1077 
1226 1326 21195 ] கொரி 111 பிவி 31 
2 தெச 3 எபி 1372 பேது 0 வெளி 144] 
1914, 

பின்வாங்கி விழதல்‌. Backsllding. 
அது; 

தேவனை விட்டு விலகுகிறது. 1 இரா 117 
எரே 88. 


( 631 ) 


* 


பின்வாங்கி விழுதல்‌ 


முந்தின அன்பை விட்டு விலகுதலாயிருக்‌ 
இது. வெளி 24, 
... சுவிசேஷத்தை விட்டு விலகுதலாயிருக்க 
றது. 2 கொரி 113 கலா 513 647, 

அதைத்‌ தேவன்‌ வெறுக்நிறார்‌. சங்‌ 7851-8. 

அதைப்பற்றிய எச்சரிப்பு. சங்‌ 85 
1 கொரி 109, 

அதின்‌ குற்றமும்‌ பலன்களும்‌. எண்‌. 
144 சங்‌ 1258 ஏசா 592-01) எரே 56 85-13 155 
லூச்‌ 969, 

அது தண்டனையை வருவிக்கின்றது. நீதி 
1414 எசே 219, 

மேட்டிமையான குணம்‌ அதை ஏவுஇறது. 
நீதி 1015, 

அதற்குச்‌ சார்பானவைகள்‌, 
ஒரி 117, 

அது நிலைத்திருக்கவும்‌ அதிகரிக்கவும்‌ ஏது 
வாயிருக்கன்றது. எரே 6” 147, 

அதிலிருந்து £ர்ப்படுகிறதற்கு ஜெபம்பண்‌ 
ணவேண்டும்‌. சங்‌ 808 851 புல 591, 

மற்றவர்களை அதற்குட்படுத்‌ துகிறவர்களு 
க்கு வரும்‌ ஆக்‌இனை. நீதி 2810 165, 

அதிலிருந்து இரும்பவுங்கூடும்‌, சங்‌ 372 
நீதி 2411, 

அதிலிருந்து திரும்புவதற்கான போதனை 
கள்‌. 2 நாளா 306 ஏசா 316 எரே 819 1429 
ஓசி [212 

அப்படிப்பட்ட குற்றவாளிகளைத்‌ திருப்‌ 
பும்படி பிரயாசப்படவேண்டும்‌. கலா 6 
யாக்‌ 519-90, 

அந்தப்‌ பாவம்‌ ௮றிச்கையிடப்படவேண்‌ 
டும்‌. எசா 591874 ஏழே 91314, 

அதற்கு மன்னிப்பு வாக்குத்தத்தம்‌ பண்‌ 
ணப்பட்டது. 2 நாளா 74 எரே 312 3190368, 


நீதி 2415 


அதற்கு நிவிர்த்தி வாக்குத்தத்தம்‌ பண்ணப்‌ 


பட்டது. எரே 329 தூ 144, 
அதிவிருந்து மறுபடியும்‌ இரும்பும்படி 
உபத்திரவங்கள்‌ நேரிடுகின்றன. ஓஒ 515, 
அதற்கு விலகுவதே பாக்கியம்‌. நீதி 2814 
ஏசா 264 கொலோ 11-28, 
்‌ அது பரிசுத்தவான்௧ளுக்குப்‌ பகையாயி 
்‌ ருக்கிறது. சங 109, 
திருஷ்டாந்தம்‌. 
இஸ்ரவேலர்‌. யாத்‌ 32 நெகே 95 எரே 31 


ஓ 406, சவுல்‌. 1 சாமு 1511, சாலொமோன்‌. 
1 இசா 1154, பேதுரு. மத்‌ 2670-74, 


வேத அகராதி ன 


பின்னல்‌ 


பின்னல்‌. Wreathed work. யாத்‌ 2614 
8915 | இரா 7 2 இரா 2517 2 நாளா 48, 
தேவாலயம்‌ காண்க. 

பினனூம்‌. ஒஙய!. [கட்டடம்‌.] 

1. செருபாபேலுடனே சிழையிருப்பிலி 
ருந்துவந்த ஒரு குடப்பத்தலைவன்‌. பானி, 
நெகே 17) எஸ்றா 230, 

2. ஒரு லேவிமன்‌ எஸ்றா 855, 

3. பாகாத-மோவாவின்‌ மகன. 
100, 

4. அர்கியபெண்ணை விவாகம்‌ பண்ணின 
வன்‌; இவன்‌ பானியின்‌ மகன்‌, எஸ்றா 108, 

பி. 


பீடம்‌. கர்லா. எசே 4045, 
காண்க. 


எஸ்றா 


பலிபீடம்‌ 


குறிப்பு: எசே 2340ல்‌ “பீடம்‌” என்பது 
ஒருவிதமான மேசையைக்‌ குறிக்கெது. 

பீத்தோ தேவன்‌. ௩௩௦. அப்‌ 1606 பச்‌ 
கத்திலே. 


தமிழ்‌ வேதர்கமத்தில்‌ அப்‌ 1636-ல்‌ சொ 
ன்ன “குறிசொல்ல எவுநற ஆவி? என்பதற்‌ 
குப்‌ பதிலாக “பீத்தோ தேவன்‌? என்பது 
நல்லது. இரேக்கதேசத்தில்‌ டெல்பி (Dச[- 
ற) என்னும்‌ ஊரில்‌ இரேக்கர்கள்‌ சூரிய 
தேவனாகிய அப்பொல்லோ (4௦/2௦) என்‌ 
னும்‌ தேவனை விசேஷமாய்‌ வணங்கிவந்தார்‌ 
கள்‌. அதற்குக்‌ இட்டபீத்தோ என்னும்‌ நாடு 
இருந்தது. இதினிமித்தம்‌ அவர்கள்‌ அந்த 
அப்பொல்லோவுக்குப்‌ “பீத்தோ தேவன்‌” 
என்றும்‌, அந்தத்‌ தேவனுடைய ஆலயத்தில்‌ 
குறிசொல்லுகிற ஆசாரிய பெண்‌ :பீத்தோ 
தேவனால்‌ பிடிக்சப்பட்டவள்‌” என்றும்‌ சொ 
ன்னார்கள்‌. பிறகு குறிசொல்லும்‌ பெண்கள்‌ 
எல்லாருக்கும்‌ இது பொதுப்பெயராயிற்று. 
அப்பெண்கள்‌ இத்தேசத்தில்‌ பேய்‌ பிடித்த 


வர்களைபபோல்‌ நடர்‌தகொள்ளுவார்கள்‌. 


சூனியம்‌ காண்க. 


பீராம்‌. ra. யோசுவா ஜெயித்த யர்‌ 
மூத்தின்‌ ராஜா. யோசு 108, 

பீலியாம்‌. Bean. மனாசே கோத்திரத்‌ 
இன்‌ நாட்டிலுள்ள ஓர்‌ ஊர்‌. இதுவும்‌ “இப்‌ 
லெயாம்‌' என்னும்‌ ஊரும்‌ ஒன்றாயிருக்க 
லாம்‌. யோசு 17 நியா 177 1 நாளா 670 
2 இரா 997, 

பீறுகிறது. Raven, Tear. ஆதி 4488 4997 
2 இரா 234 யோபு 10 சங்‌ 1? 9913 நாகூ 22 
ஓசி 138, 


( 692) 


புகழ்‌, புகழ்ச்சி. 
18 


புக்ழ்‌, புகழ்ச்சி, ரவ. உபா 10! சங்‌ 
11110 நீதி 3150 ஏசா 627 தானி 434 55 ரோம 
29 135 பிவி 44 | பேது 214, துத்‌ காண்க. 

புகை. Smoke. 

1. தூமம்‌. ஆதி 1517 1958 யோபு 412 சங்‌ 
683 1093 நீதி 1035, 

11. உவமையாய்‌: துன்பம்‌. வெளி 1411 
1813. “புகைக்காடாய்‌.” ஏசா 1451, கடவுளினு 
டைய கோபம்‌. 2 சாமு 22? சங்‌ 189. உதவி, 
ஏசா 4, 

புக்கி. ஒBukkl. 

1. தாண்‌ கோத்திரத்தில்‌ ஒரு பிரபு. கா 
னான்‌ தேசத்தைப்‌ பங்கிட்ட பத்துப்‌: பெயர்க 
ளில்‌ ஒருவன்‌. எண்‌ 3345. 

2. ஆரோன்‌ சந்ததியாரில்‌ ஒருவன்‌. 
1 நாளா 6 எஸ்றா 74, 

புக்கியா. Bukklah. 
வாய்‌.] 

ஒரு லேவியன்‌. 1 நாளா 254, 


[யேகோவாவின்‌ வாய்‌.] 


[யேகோவாவின்‌ 


புசல்‌. Storm, whirlwind. சங்‌ 558, சுழல்‌ 
காற்று, யூரோக்கிலிதோன்‌ கர்ண்க. 

புசிக்கறது. Feed, Eat. 

(1) சாப்பிடுகிறது. ஆதி 216 31 லேவி 7 
மாற்‌ 15. (2) விசுவாசக்றெது. யோவா 698, 
(3) அறுபவிக்கிறது. நீதி 236 ஏசா 11? பிர 
924 518, (4) “உட்கொள்ளுகிறது,” கவனிக்க 
றது. எசே 1415, (5) “மேய்றெது. ஏசா 4490, 

யூதர்கள்‌ புறமசஸ்தசோடே பு௫க்கக்கூ 
டாது. ஆதி 4322 யோவா 4” மத்‌ 911, 

சபைக்கு விலக்கப்பட்ட பாவிசளோடே 
புசிக்கக்கூடாது. 1] கொரி 511, “புசிக்க என 
க்கு ஒரு போஜனமுண்டு' என்பது தேவூச்‌ 
தச்தைச்‌ குறிக்கும்‌. யோவா 4”. மணித குமா 
ரனுடைய மாமிசத்தைப்‌ புசித்து அவருடைய 
இரத்தத்தைக்‌ குடித்தாலொழிய உங்களுக்‌ 
குட்‌ ஜிவனிராது, என்பது கிறிஸ்‌ துவானவர்‌ 
மனுஷி கத்தில்‌ நமக்காகப்‌ பாடுபட்டுச்‌ சம்பா 
தித்த புண்ணியபலன்களை உட்கொள்ளாமற்‌ 
போனால்‌ பாவரிவிர்த்தி, ஞானவுயிர்‌, தேவ 
னோடைக்கியம்‌, நித்தியஜீவன்‌ என்பவை 
கள்‌ இல்லையென்பதே, யோவா 059-8, 

விக்கிரகங்களுக்குப்‌ படைச்சப்பட்ட பதா 
ர்த்தங்களைச்‌ சாப்பிடுவது கூடாது. 1 கொரி 
9:13 1018 வெளி 214, ஐகாரம்‌ காண்க. 

புஸ்தகச்சுருள்‌. 8௦௦%, ஈ௦11. சங்‌ 407 6928 
13916 ர 121? ஏசா 2919 3083418 எசே 369-10 
எசே 32) எபி 107, “ஆகமம்‌.” மாற்‌ 1226 லூக்‌ 
84, எழத்து காண்க. 


அணி அகராதி . 


புஸ்தகம்‌ I 


த்க்‌, Book. உபா த யோசு ou 
1013 3 இரா 298 232 2 நரளா 989 84! எஸ்றா 
415 நெகே 88 எஸ்தர்‌ 953 6! யோபு 1953 எரே. 
30? 3610 519-63 தரணி 98 121 மல்‌ 816 லூக்‌ 
417 204 யோவா 2090 9135 அப்‌ 190 76 1919 
கலா 310 பிவி 43 2 இமோ 41 எபி 919 வெளி 
111 95 51-9 10? 138 178 2012.15 PALL 997-19 
எழுத்து காண்க. 
| ள்‌ Book. 
“எழுத்து என்னும்‌ கிபந்தன த்தில்‌ 
டயல்‌ உபயோகித்த காநிதம்‌ எழுத்‌ 


தாணி முதலியவைகளைப்பற்றிச்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்றெது. (பக்கம்‌ 188 காண்க.) 


2. அசீரியர்களும்‌ பாபிலோனியர்களும்‌ 
வழக்கமாய்‌ மண்‌ பலசைகளின்மேல்‌ எழுது 
வார்கள்‌. பாபிலோன்சேசச்தில்‌ பாபிலோ 
னியர்களைப்பற்றி விசாரணைசெய்கற வேத 
சாஸ்திரிகள்‌ பாழாய்க்கிடந்த பாபிலோன்‌ 
பட்டணம்‌ இருக்கிற இடத்திலே காற்றினா 
லே வனாந்தரத்திலிருந்து வீசப்பட்ட மண 
லினாலே மூடப்பட்டிருந்ததும்‌ இவ்விசமான 
மண்‌ பலகைகளின்மேல்‌ எழுதப்பட்ட புஸ்‌ 
தகங்கள்‌ நிறைந்ததுமான புஸ்தகசாலைகளைக்‌ 
கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. விசேஷமாய்க்‌ 
கோயுஞ்சிக்‌ (1101080754) என்னும்‌ இடத்‌ 
திலே ராஜாங்க புஸ்தகசாலையைக்‌ கண்டு 
பிடி ச்திருக்கிறார்கள்‌. 

இதிலே ஆயிரக்கணக்கான மண்‌ பலகை 
களை எடுத்து அவைகளின்‌ இருபக்கங்களி 
லும்‌ எழுத்தாணியினாலே எழுதப்பட்ட 
அநேக நூல்களை வாசித்திருக்கிறார்கள்‌, இந்த 
நூல்கள்‌ அத்தேசச்தின்‌ சரித்திரத்தையும்‌, 
வான சாஸ்திரத்தையும்‌, நீதி சாஸ்திரத்தை 
யும்‌, மார்க்க ஆசாரத்தையும, பாஷை இலக்‌ 
கணத்தையும்‌, கணிதம்‌ முதலியவைகளையும்‌ 
தெளிவாய்த்‌ தெரிவிக்கின்றன. இவைக 
ளில்‌ பூமியின்‌ சிருஷ்டிப்பு, ஜலப்பிரளயம்‌, 
பஞ்சாங்கம்‌ முதலியவை சொல்லப்பட்டிருக்‌ 
இறது. இப்போது புதிதாய்க்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்டிருக்கிற ஒரு பலகையிலே ஆதியாக 
மத்தில்‌ நமக்குத்‌ தெரிந்த ஆதாம்‌, ஏவாள்‌, 
ஏதேன்‌ தோட்டத்தில்‌ வூத்ததைப்பற்றிய 
சரித்திரம்‌ எழுதப்பட்டிருக்கறது. இதின்‌ 
படி. பாபிலோனியர்கள்‌ எபிசெயர்களைப்‌ 
போல உலகத்திலே மனிதருக்கு மரணம்‌ 
நேரிட்ட விதத்தை அறிந்தார்கள்‌ என்று 
பார்ச்சிரோம்‌. அசீரியா, எழுத்து காண்க, 

3. புதிய ஏற்பாடு எழுதும்காலச்தில்‌ 
ஜனங்கள்‌ பலவிதமான காகிதம்‌ தோல்‌ மச 
லியவைகளை உபயோடப்பார்கள்‌. 


80 ப ( 633 ) 


he 
க்‌, சில பூர்வீக சையெழுச்துப்பிரதிகள்‌. 


லாசாலையில்‌ வேதசாஸ்திர பாஷைகளின்‌ 
வித்தியாபாரக ராய ஜியார்ஜ்‌ மில்விகன்‌ 
(George Milligan) என்பவர்‌ எகிப்து 
சேசத்தில்‌ புதிதாய்க்‌ கண்டுபிடித்த லெ 
கையெழுத்துப்‌ பிரதிகளைப்பற்றிச்‌ செய்த 
உபநியாசத்தில்‌ நாம்‌ கவனிக்கவேண்டிய 
இல விஷயங்களாவன :_ 


எடப்து தேசத்திலே மழை பெய்வது 


அபூர்வமானபடியால்‌ மரம்‌ காகிதம்‌ முத. 


லியவை பல நூற்றாண்டுகளாக அழிந்து 
போகாமல்‌ இருக்கும்‌. ஆகையால்‌ நாற்பது 
அற்றாண்கெளுக்கு. முன்னே பலகைக 
ளின்‌ மேல்‌ வசையப்பட்டதும்‌ நாணற்‌ காடி 
தீத்தின்மேல்‌ எழுதப்பட்டதுமான நூல்‌ 
களும்‌, தீஸ்தவேஜ-க்களும்‌, கணக்கு வழக்‌ 
குச்‌ சாதனங்களும்‌, இந்த நாள்வரைக்கும்‌ 
கெட்டுப்போகாமல்‌ நிலைச்சக்கூடும்‌. மில்வி 
கன்‌ வேதசாஸ்திரி அந்த நூல்‌ முதலியவை 
களைப்பற்றிப்‌ பேசவே இல்லை, அவர்‌ அக்‌ 
சிரிங்சஸ்‌ (0Oyrrhynchus) என்னும்‌ இடத்‌ 
இல்‌ சண்டுபிடி.ச்சப்பட்டதும்‌, கல்வி அதிக 
மில்லாத சாதாரண ஜனங்கள்‌ எழுதினது 
மான, வாடகைப்‌ பத்திரங்கள்‌, குடிமதிப்புக்‌ 
கணக்குகள்‌, உடன்படிக்கைப்‌ பத்திரங்கள்‌, 
குடும்ப விஷயங்களைப்பற்றி எழுதிய கடுதா 
கள்‌ முதலியவைகளைப்பற்றிப்‌ பேசினார்‌. 
இவைகள்‌ அப்போஸ்தலனாகிய பவுல்‌ முத 
லியவர்கள்‌ சுவிசேஷப்‌ பிரயாணம்பண்ணிய 
காலத்திலே எழுதப்பட்டவைகளானபடி 
யால்‌, அக்காலத்து வழக்க பழக்கங்களை 
இவைகளின்‌ மூலமாய்‌ ஈன்றாய்‌ அறியலாம்‌. 

லூக்‌ 158_ல்‌ கெட்டுப்போன மகன்‌ 
“துன்மார்க்கமாய்‌ ஜீவனம்‌ பண்ணித்‌ தீன்‌ 
ஆஸ்தியை அழித்துப்போட்டான்‌? என்று 
வாசிக்கிறோம்‌. புதிதாய்க்‌ கண்டேபிடிக்கப்‌ 
பட்ட பிரதிகள்‌ ஒன்றிலே இதே பதங்க 
ளைக்‌ காண்போம்‌. கஸ்தோர்‌ என்னும்‌ 
ஒரு வாலிபனுடைய தாய்‌ தந்தையார்‌ “எங்‌ 
கள்‌ மகனாகிய கஸ்தோர்‌ சல தோழருடனே 
துன்மார்க்கமாய்‌ ஜீவனம்பண்ணித்‌ தன்‌ 
ஆஸ்தியை எல்லாம்‌ அழித்துப்போட்டான்‌? 
என்றும்‌ அவன பட்ட கடனைத்‌ தீர்ப்பதற்கு 
நாங்கள்‌ உதவிசெய்யமாட்டோம்‌ என்றும்‌ 
விளம்பரம்‌ செய்தார்கள்‌. 

இன்னொரு கதொசியில்‌ தன்‌ தாயாரை 
விட்டுப்‌ பிரிரது, அவள்‌ சொன்ன புத்திமதி 
களை மறந்து, பலவித திமைகளைச்‌ செய்து 
வந்த அம்தோனியஸ்‌ லாங்கஸ்‌ என்னும்‌ 
வாலிபன்‌ து செய்த குற்றங்களுக்காக 


வேச அகராதி 


புஷ்டி. 


ன்‌ ' மனஸ்சாபப்பட்டு கரனிஸ்‌ என்னும்‌ ஊரில்‌. 
்‌ "சுமார்‌ 1908-ம்னாத்தில்‌ ளொஸ்கோ சர்வக 


வாசம்செய்த தன்‌ தாயாருக்கு எழுதிய காரி 
யங்களைப்பற்றி வாசிக்கிறோம்‌. இத கிறிஸ்து 
மரித்தபிறகு ஏறக்குறைய 80-ம்‌ வரு 
தில்‌ எழுதப்பட்டது. இந்தச்‌ கசத்திலே 
“கரனிஸ்‌ ஊருக்கு வருவது எனக்கு லெட்‌ 
சமாயிருக்கிறது. என்‌ உடுப்பெல்லாம்‌ கந்தை, 
நிர்வாணியைப்போலிருக்கறேன்‌. என்‌ 
தாயே என்னோடு சமாதானமாவீராக. என 
க்கு வந்த கஷ்டமெல்லாம்‌ நான்‌ செய்த குற்‌ 
றத்தினாலே வந்தது என்று இப்போது அறி 
கிறேன்‌. அதற்காகத்‌ சண்டனையடைக 
றேன்‌. நான்‌ பாவம்‌: செய்தேன்‌ என்பதை 
நன்றாய்‌ உணருகிறேன்‌' என்று அந்தோனி 
யஸ்‌ தன்‌. தாயாருக்கு எழு துகருன்‌. இதற்கு 
இவன்‌ தாயார்‌ அனுப்பிய பதில்‌ இன்ன 
தென்று தெரியாது. ஆனால்‌ இதிலி 
ருந்தே அந்த மகனுடைய பரிதாபமான 
நிலைமையைத்‌ தெளிவாய்ப்‌ பார்ச்சலாம்‌. 
இதிலங்கூட வேசவாக்கியங்களுச்கு ஒப்‌ 
பான பதங்களை நாம்‌ பார்க்கலாம்‌. 

ஒருவேளை கிறிஸ்து பிறந்த வருஷத்தி 
லேயே எழுதின இன்னொரு கடிதத்தில்‌ 
சோமருடைய சேசப்பிரமாணத்தில்‌ அற 
மதிபெற்ற ஒரு துர்வழக்கத்தைப்பற்றி அறி 
இரோம்‌. அலெச்சாந்திரியாப்‌ பட்டணத்திற்‌ 
குப்‌ போயிருந்த ஹிலாரியோன்‌ என்னும்‌ 
ஒருவன்‌ பிரசவகாலம்‌ சமீபமாயிருந்த தன்‌ 
மனைவிக்கு இக்கடிதத்தை எழுதி “இப்‌ 
போது மக்கு இருக்கிற சிறுபிள்ளையைப்‌ 
பற்றி அதிக ஜாக்ரெதையாயிரு. எனக்குச்‌ 
சம்பளம்‌ இடைக்கவும்‌ அதெல்லாவற்றையும்‌ 
உனக்கு அனுப்புகிறேன்‌. பிரசவகாலத்‌ 
தில்‌ உனக்கு நன்மையுண்டாவதாக. நீ 
பெறப்போடெ குழந்தை ஆண்குழந்தையா 
னால்‌ அதைக்‌ காப்பாற்றவேண்டியது. அது 
பெண்‌ குழந்தையாயிருந்தால்‌ ஊர்த்தெருவி 
லே அதைப்‌ போட்டுவிடவேண்டியது என்று 
சொல்லுகிறான்‌. ரோம ராஜாங்கத்தில்‌ தகப்‌ 
பன்மார்களுக்குத்‌ தங்கள்‌ குமெப விஷயங்‌ 
களில்‌ உள்ள மேலான அதிகாரத்தையும்‌, 
அக்காலத்தில்‌ பெண்‌ குழந்தைகளுக்குச்‌ 
செய்துவந்த அநியாயத்தையும்‌ இதினாலே 
தெளிவாய்க்‌ காண்கிறோம்‌. 

புஷடி. ஈக. கோழப்பு காண்க. 

புஷ்பம்‌. Flower. 

£புஷபம்‌' அல்லது “பூ” என்பதைக்‌ குறிக 
கும்படி. எபிரெய பாஷையில்‌ பல பதங்கள்‌ 
உண்டு. ருது, தேசத்தில்‌ மழைகாலம்‌ 

முடிந்தபின்‌! வசந்தகாலம்‌ அதிக உஷ்ண 
நரன சட மழைகாலத்துக்குப்‌ பின்‌ 


(694) 


வ்‌ 


பூக்கும்‌ புஷ்பங்கள்‌ ன்பம்‌ அலல்காரமாயு 
மிருந்தாலும்‌, சல வாரங்களுக்குள்‌ அவை 
“யெல்லாம்‌ வாடிப்போகும்‌. இதினிமித்தம்‌ 
வெகு £ீச்செத்தில்‌ முடிவுக்கு வருறெ மது 
இம்மையின்‌ வாழ்வுக்கு இவைகள்‌ உவமை 
யாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்றெது. யோபு 14 
சங்‌ 10315 உன்‌. பா 218 ஏசா 281, 

புஷ்பராகம்‌. 7௦0௨. யாத்‌ 2817 3919 
யோபு 2819 எசே 28! வெளி 215. இரத்‌ 
தினம்‌ காண்க, 


புடலை. A. V. Linen yarn. 
1028 2 நாளா 114, 


புடம்‌. Furnace. நீதி 17° 271, உவமை 
யாய்‌: துன்பம்‌. ஏசா 4510 சக 129 மல்‌ 39, 
“இருப்புக்‌ காளவாய்‌.” உபா 420 | இரா 85 
எரே 114. தனை காண்க. 


புடம்‌ இடுக்றது. 

பூர்வீக காலத்தில்‌ எ௫ப்தியர்‌ பொன்‌ 
பொதிந்துள்ள கற்களை எடுத்து ஈயம்‌ உப்பு 
தகரம்‌ கோதுமைத்தவிடு என்பவைகளுடனே 
சேர்த்து, மண்பாண்டங்களில்‌ போட்டு, 
மூடி, அப்பாண்டங்களை &ந்துகாள்‌ அடப்‌ 
பிலே வைத்து, பொன்னைச்‌ சுத்தப்படுத்‌ 
அவார்கள்‌. வெள்ளியைச்‌ சுத்தப்படுத்தும்‌ 
பொழுது அப்படியே அடுப்பில்‌ வைத்து 
அந்த அடுப்பின்‌ சுவாலையில்‌ அந்த வெள்ளி 
யிலுள்ள களிம்பு, துருமுதலிய எல்லாம்‌ 
அற்றுப்போம்படி செய்வார்கள்‌. எசே 6. 
1 நாளா 2510, 


| இரா 


Refine. 


புடமிடப்பட்ட பொன்‌. 

புடமிடப்பட்ட வெள்ளி. 1 நாளா 294, 

பொன்‌ முதலியவை ௮அக்கினியினால்‌ சுத்தி 
செய்யப்படகிறதுபோல, கடவுளை வணங்கு 
இற உத்தமர்கள்‌ அன்பச்தினால்‌ சுத்திகரிக்‌ 
கப்பவொர்கள்‌. ஏசா 4510 சக 139 மல்‌ 3“, 

புண்‌. 80௨. சங 38 வெளி 169. 

புண்ணியம்‌, 1/॥7%ப௨. பிலி 48 1] பேது 
25. தேவபக்தி காண்க, 

சது. ரகராதியில்‌ சொன்னதாவது: 

புண்ணியத்தோற்றம்‌ 4: (Moral merit) 
தவம்‌, ஒழுக்கம்‌, கொடை, கல்லி. 

புண்ணியம்‌ 7: (45 07 070006) ஈகங்‌ 
இருதி, தானம்‌, விரதம்‌, சிகேகம்‌, ஈயபோச 
னம்‌, கமை, உற்சாகம்‌. 

புண்ணியம்‌ 9: (Ais of politeness) 
எதிர்கொளல்‌, பணிதல்‌, ஆசனத்திருத்து 
நீல்‌, தாள்கமுவல்‌, அருச்சித்தல்‌, தூபங்கொ 
த்தல்‌, தீபங்காட்டல்‌, புகழ்தல்‌, ௮முதமேச்‌ 
தல்‌, இவை துறந்தோர்க்குச்‌ செய்வனவாம்‌. 


ண 


வேத அகராதி 


'யறுத்து நிதானித்தறிவதேயாம்‌. 


ப 


புதிய ஏற்பா. New Testament வேதா. 


கமம்‌ காண்க. 


புதேஞ்சு. Pudens. 


ரோமாபுரியில்‌ வழக்கமான பெயர்‌, ்‌ ர்‌. 


நினைக்‌றெபடி இவன்‌ டணால்‌ ட 
ஷன்‌. 2 தீமோ 421, 


புத்தி. Understanding. 


1. அறிவு. புத்தியானது முன்னும்‌ பின்‌: 
ம்‌ இருக்கறெவைகளையும்‌, காணப்படஜெ . 
ணத ஸ்டா கடவுளுடைய தன்மையையும்‌, ' 


்‌ ப 


இயற்கைப்‌ பொருள்களையும்‌, செயற்கைப்‌ : 


பொருள்களையும்‌, கன்மைதிமைகளையும்வகை 
தேவனு 
டைய புத்தி அளவில்லாதது, மனிதர்களு 
டைய புத்தி அளவுள்ளது. அறிவு, மனச்‌ 
சாட்சி காண்க, 
2 சாமு 142 1 காளா 279 நீதி 1710 141 
மத்‌ 5 2 கொரி 113 பிவி 47 2 தமோ. 
2. போதனை. எரே 68, 
“புத்திமதி,” நீதி 15, 
புத்திசாலி. 94166. 
1 கொரி 410, 


புத்திமயக்கம்‌. Foolishness. உபா 288. 


பிர 7335 சக 124, 
புத்திமான்‌. 94716, நீதி 15 ரோம 115 


1915, 


நியா 59 நீதி 141 


“புத்தியில்லாத.” Foolish. மத்‌ 794 258. 


லூக்‌ 245 2 கொரி 111 கலா 31, 


புத்தயீனம்‌, புத்தியீனன்‌. Folly, Fool. 

1 சாமு 1313 2 சாமு 2410 சங்‌ 69 1 கொரி 

111721 56 2 கொரி 111523 126-1 தலா 33 

2 தீமோ 22 தித்‌ 399 |] பேது 215, 

னம்‌, மடன்‌ காண்க. 
புத்தயுளள ஸ்தீரீ. 

2 சாமு 14 2015 நீதி 14, 
புத்திர சுதந்தரம்‌. Birth-right. 
எபிசெயர்களுச்குள்ளே ஒருவ னுக்குச்லெ 

சமயங்களில்‌ இரண்டு அல்லது மூன்று 

மனைவிகள்‌ இருந்ததினாலே, பிள்ளைகள்‌ சுத்‌ 
தரத்தைப்‌ பெறும்‌ முறையைப்பற்றிக்‌ கட்‌ 
டாயமான பிரமாணங்களிருந்தன என்றும்‌, 
முதற்பேறானவனுக்கு விசேஷித்த பங்கு 

இருந்தது என்றும்‌ அறிகிறோம்‌. உபா 215. 
சேஷ்ட புத்திரனுடைய சதந்தரத்தின்‌ 

சலாக்கியங்களைச்‌ சருக்கமாயச்‌ சொல்ல 

வேண்மொனால்‌. 
1. தகப்பன்‌ சேஷ்ட புத்திரனுக்குப்‌ பிர 
தானமான அசீர்வாதம்‌ கொடுப்பான்‌... ஆசி 

27 அதி. 


Wise (woman). 


( 686 ) 


மதியி 


+ 


E புத்திரசுவிகாரம்‌ 


க்ஷ 


11. முதற்பேருனவன்‌ கடவுளுக்குப்‌ பிர. 
இிஷ்டை செய்யப்பட்டவன்‌. யாத்‌ 1322 
220, பிரதான அசாரியனுடைய முதற்‌ 
பிளளை தசப்பனுக்குப்‌ பிற்பாடு பிரதான 
ஆசாரியனாயிருப்பான்‌. யாக்கோபினுடைய 
முதற்பேறான மகனாகிய ரூபன்‌ பாவம்‌ 


. செய்ததினாலே இந்தச்‌ சலாக்கியம்‌ இவனிட 


மிருந்து லேவிக்கு மாற்றப்பட்டது. ஆதி 
3529 493 எண்‌ 312 918, 

iii. முதற்பேறானவன மற்றப்‌ பிள்ளைகளை 
விட தகப்பனுடைய ஆஸ்தியிலும்‌ நிலத்த 
லும்‌ இரட்டிப்பான பங்கு பெறுவான்‌. உபா 
2117, இதினிமித்தம்‌ எலிசா எலியாவிலி 
ருந்து தனக்கு ஆவியின்‌ வரம்‌ இரட்டிப்‌ 
பாய்க்‌ இடைக்கும்படி. வேண்டிச்சொண்‌ 
டான்‌. 2 இரா 29, 

1. முதற்பேறானவன்‌ தகப்பனுக்கிருந்த 
அதிகாரத்தையும்‌ மேன்மையையும்‌ பெறு 
வான்‌. 2 நாளா 913, தடூம்பம்‌, சேஷ்ட 
புத்திரன்‌ காண்க. 

புத்தாசுவிகாரம்‌. Adoption. 

தீன்‌ குடும்பத்தில்‌ பிறவாத ஒருவனைத்‌ சன்‌ 
குடும்பத்திலே சேர்க்க விரும்புற ஒருவன்‌ 

ஒருவித சடங்கு செய்வான்‌. அதின்மூல 
மாய்ச்‌ சேர்க்கப்படுகிறவனுக்கு வரும்‌ இலாக்‌ 
இயத்திற்குப்‌ * புத்திரசுவிகாரம்‌" என்று பெ 
யர்‌. சுருக்கமாய்ச்‌ சொல்லவேண்டுமானால்‌ 
அவன ஊர்‌ மூபபர்களுக்கும்‌ மற்ற பெரி 
யோர்களுக்கும்‌ முன்பாக சனது குடும்‌ 
பத்திலே சேர்ச்கபபோகிற பையனை நிறு 
த்தி, தான்‌ இவனைத்‌ தன குடும்பத்திலே 
சேர்க்கறதாக தெளிவாய்த்‌ தெரிவிப்பான்‌, 
அவர்கள்‌ அதற்குச்‌ சாட்சிகளாயிருப்பார்கள்‌. 
அதன்‌ பின்‌ ௮ப்பையன்‌ தான்பிறந்த குடும்‌ 
பத்தில்‌ சேர்ர்தவனல்ல. இச்சடங்கின்‌ மூல 
மாய்‌ அவன்‌ தான்‌ பிரவேசித்த குடும்பத்தில்‌ 
சேர்ந்தவனென்று யாவரும்‌ அறிவார்கள்‌. 
எபிரெயர்கள்‌ பூர்வீக காலத்தில்‌ தங்கள்‌ குடும்‌ 
பங்களில்‌ பிறவாதவர்களுக்கு இவ்விதமாய்ப்‌ 
புத்திரசுவிகாரத்தைக்‌ கொடுப்பார்கள்‌. இதற்‌ 
குப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ சில இருஷ்டார்‌ 
தங்கள்‌ உண்டு. அவையாவன :_ 

யாக்கோபு தன்‌ பேரப்பிள்ளைகளாகிய 
எப்பிராமீமையும்‌ மனாசேயையும்‌ தன்‌ பிள்‌ 
ளைகளாக ஏற்றுக்கொண்டான்‌. ஆதி 465, 
இதினிமித்தம்‌ இவர்கள்‌ யாக்சோபுடைய 
பிள்ளகளோடே கோத்திரப்‌ பிதாக்களா 
யிருந்தார்களென்று எபிரெயர்கள்‌ ஈம்பினார்‌ 
கள்‌. இவர்களுடைய சந்ததியார்‌ யாக்கோ 
பின்‌ சந்ததியாரோடே கானான்‌ சேசத்திலே 
பங்கு பெற்றார்கள்‌. 


வேத அகராதி | 


புத்திரசுவிகாமம்‌ 


மா£ர்‌ தனது மகளின்‌ பிள்ளைகளுக்குப்‌ 
புத்திர சுவிகாரத்தைக்‌ கொடுத்தான்‌. ] நாளா 
த்‌ இதினிமித்தம்‌ யாவீர்‌ மனாசேயின்‌ 
மகன்‌ என்று சொல்லப்பட்டிருக்றெது. 
எண்‌ 3241, 

இதின்படி மொர்தெகாய்‌ தனது சிறிய 
தீசப்பனுடைய குமாரத்தியாகிய எஸ்தரைச்‌ 
தனது மகளாக ஏற்றுக்கொண்டான்‌. எஸ்‌ 
தா 21. இதைப்போல எடப்து தேசத்திலே 
பார்வோனின்‌ குமாரத்தி மோசேயைத்‌ தனது 
மகனாக ஏற்றுக்கொண்டாள்‌, யாத்‌ 810, 

புதிய ஏற்பாட்டிலே மனர்திரும்புதலி 
னால்‌ நாம்‌ அடையும்‌ சலாக்கியங்களைக்‌ குறி 
க்கும்‌ பல பதங்கள்‌ உண்டு, மாம்‌ புதிதாய்ப்‌ 
பிறந்த குழக்தைகளாயிருக்கிறோம்‌. 1 பேது 
28, அல்லது நாம்‌ புது சிருஷ்டிகளா யிருக்‌ 
இரோம்‌. 2 கொரி 517, இர்தப்பிரகாரமாக 
பரி. பவுலின்‌ அபிப்பிராயத்தின்படி இறிஸ்‌ 
தவர்கள்‌ கடவுளுடைய குடும்பத்தில்‌ புத்திர 
சுவிகாரத்தைப்‌ பெற்றவர்களாய்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. மேலும்‌ பரி. பவுலின்‌ நிருபங்களில்‌ 
அவன உவமையாக “புத்திரசுவிகாரம்‌” என்ப 
தைப்‌ பல வசனங்களில்‌ சொல்லுறான்‌. 
சோம 55 928 ஓ4 தலா 48 எபே 15, 

நாம்‌ இந்த வசனங்களை விசாரித்தால்‌, 
விசேஷமாய்‌ ரோமர்கள்‌ தங்கள்‌ நியாயப்‌ 
பிரமாணத்தின்படி செய்த சடங்கைப்பற்றி 
அவன்‌ நினைக்கிறான்‌ என்று அறிவோம்‌, 
அந்தச்‌ சடங்கிலே தன்‌ குடும்பத்திலே பை 
யனைச்‌ சேர்க்கப்போகிறவனும்‌ அந்தப்‌ 
பையனும்‌, 5 சாட்டிக்காரரும்‌, தராசு கொ 
ண்டு வருகிறவனும்‌ நிற்பார்கள்‌. அப்‌ 
போது பையனைத்‌ தன்‌ குடும்பத்தில்‌ சேர்க்‌ 
கப்போகிறவன்‌ சாட்சிகளுக்கு முன்பாக 
தராசிலே பணத்தை எறிந்துபோட்டு, அவர்‌ 
கள்‌ முன்பாக தான்‌ சோக்கப்போகிற பை 
யன்‌ இனி என்‌ மகனாயிருக்கிறான்‌ என்று 
உறுதியாயும்‌ தெளிவாயும்‌ தெரிவிப்பான்‌, 

அக்நாள்முதல்‌ அந்தப்‌ புத்திரசுவிகாரத்‌ 
தைப்‌ பெற்றவன்‌ அவனை இவ்விதமாய்‌ வாங்‌ 
இனவனுடைய குடும்பத்தில்‌ இருப்பான்‌. 
௮க்குடும்பத்திலே அவன்‌ மகனைப்போல 
சுதந்தரம்‌ முதலிய சலாக்கியங்களையெல்‌ 
லாம்‌ பெறுவான்‌. 

பரி. பவுல்‌ புத்திரசுவிகாரத்தைப்பற்றி 
மூவகையாய்ப்‌ பேசுகிறான்‌. 

1. தேவபுத்திர சுவிசாரத்தினாலே மோ 
சேயின்‌ கியாயப்பிரமாணத்திவிருந்து விடு 
தலையையும்‌, தேவனுடைய குடும்பத்தில்‌ பிர 
வேசித்தலையும்‌ அதினாலே நாம்‌ தேவனை 


( 696) 


புத்திரன்‌ 


நமது தகப்பனாக எற்றுக்கொள்ளுதலையும்‌ . 


அடைவோம்‌. 

11. புத்திரசுவிகாரத்தினாலே நாம்‌ அடை 
யவேண்டிய சலாக்யெமெல்லாம்‌ இம்மையி 
லேயல்ல மறுமையிலே இறிஸ்துவோடே 
பூரணமாய்‌ அடைவோம்‌. இதோடு] யோ 
வா 32 காண்க. 

111. புத்திரசுவிகாரத்தினாலே நாம்‌ தேவ 
னுடைய குடும்பத்தில்‌ பிரவேசிக்கிற சிலாக்‌ 
இியத்தோடே, இயேசுகறிஸ்துவினுடைய 
குண லட்சணங்களை அடையக்கூடிய திற 
மையுள்ளவர்களாவோம்‌. இதினாலே நாம்‌ 
படி.ப்படியாய்‌ இயேசுகிறிஸ்துவுச்கு ஒப்பா 
வோம்‌. எபே 1. 


புத்திரன்‌. 5௦௩. சோம 814, தடூம்பம்‌, 


தமாரன்‌, சேஷ்டபுத்தீரபாகம்‌, புத்திர 
சுவிகாரம்‌, புத்தரசுதந்தரம்‌ காண்க. 


புத்தேயோலி. 04௨௦11. 

இத்தாவியா தேசத்தின்‌ மேற்குக்கரை 
யில்‌ கெயாப்போலி என்னும்‌ பட்டணத்‌ 
திற்குச்‌ சமீபத்திலிருக்கற துறைமுகம்‌. 
ஆசியா சீரியா ஆப்பிரிக்கா தேசங்களிலிரு 
ந்து ரோமாபுரிக்குப்‌ போடறவர்களில்‌ 
அமேகர்‌ இதில்‌ கப்பலை விட்டு இறங்கு 
வார்கள்‌. மேலும்‌ ௮த்தேசங்களுக்குப்‌.போச 
விரும்புறெவர்கள்‌ இந்தத்‌ துறைமுகத்தில்‌ 
கப்பலேறிப போவதால்‌, இதில்‌ வியாபாரம்‌ 
அதிகம. பரி, பவுல்‌ ரோமாபுரிக்குச்‌ சிறை 
யாகப்‌ போனபோது கிறிஸ்தவர்களான சில 
ரை இங்கே கண்டான்‌. அப்‌ 285, 

புபிலியு. Publlus. 

பரி. பவுலும்‌ அவனோடு சேர்ந்தவர்களும்‌ 
கப்பற்சேதமடைந்து கரையேறின மெலிச்‌ 
தாதிவிலுள்ள பிரதான மனுஷன்‌, அப்‌ 287. 

புயம்‌. தரா. யோபு 3122 2 சாமு பி 
நியா 1574, 

உவமையாய்‌ “வல்லமை” என்பதைச்‌ குறிக்‌ 
கும்‌. 

1. தேவனுடைய வல்லமை, சங 891 
ஏசா 5210 628 6312 எரே 821! லூக்‌ 134 
யோவா 1258 அப்‌ 1317, 

11. கடவுள்‌ செய்யும்‌ உதவி. ஏசா 332 531, 


111. அகங்காரம்‌, பலவந்தம்‌. யோபு 3815 
சங்‌ 1015 எசே 3024, 
புரட்டூகீறது. Pervert. உபா 2417 


யோபு 63 33973419 | சாமு 83 எரே 2336 அப்‌ 
1310 2கொரி 4” கலா 17 2 பேது 21! யூதா 14, 


புநஷன்‌. Hபsband. 


வேத அகராதி 


புலம்பல்‌ 


1. தலைவன்‌. ஆதி 3 168 உபா 24 நீதி 
8111 யோவா 7 ரோம 73 1 கொரி 7" 
எபே 52 கொலோ 318 1] பேது 3177, 

11. யூதர்கள்‌ கவியாணத்தில்‌ நியயிக்கப்‌ 
பட்டவனுக்குப்‌ “புருஷன்‌? என்று சொன்‌ 
னார்கள்‌. மத்‌ 16-18, ப 

111. உவமையாய்‌. எரே 3129 எசே 1630-45 
தூ 231 2 கொரி 14 வெளி 913. தடம்‌ 
பம்‌ காண்க. 

புலம்பல்‌. டamentations. 

1. உற்பத்தி. இ-மு. 5860-ம்‌ ஸூ நேபுகாத்‌ 
நேச்சார்‌ எருசலேம்‌ பட்டணத்தைப்‌ பிடி 
தீது அதின்‌ ராஜாவாகிய 'சிதேக்கியாவின்‌ 
கண்களைப்‌ பி, அப்பட்டணத்தின்‌ பிர 
புச்சளைக்‌ கொலைசெய்து, தேவாலயத்தையும்‌ 
ராஜ மாளிகைகளையும்‌ அழித்து, பட்ட 
ணத்த! மதில்களைத்‌ தரையோடு தீரையாக்கி, 
சில ஏழைகளைத்தவிர அப்பட்டணத்தார்‌ 
அனைவரையும்‌ அடிமைகளாக்கி, அமஞ்சு 
வேலை செய்யும்படி. அவர்களைப்‌ பாபிலோனி 
யாவுக்குக்‌ கொண்டுபோனான்‌. 2 இசா 25 
அதி. துக்ககரமான இந்த விஷயங்களைச்‌ 
குறித்துப்‌ புலம்பல்‌ என்னும்‌ புஸ்தகத்தில்‌ 
ஐந்து பாட்டுகள்‌ உண்டு, இந்தத்‌ துக்கசெய்‌ 
திகள்‌ யூத ஜனத்தின்‌ சாவுக்கு அடையாளங்‌ 
கள்‌ என்று இதின்‌ ஆக்கியோன்‌ எண்ணி, 
கவிஞன்‌ ஒருவன்‌ இறந்துபோனவனைக்‌ 
குறித்து எப்படிச்‌ சரமகவிகள்‌ பாவொனோ 
அப்படியே யூத ஜனத்தைப்பற்றிப்‌ புலம்பிப்‌ 
பாடுகிறான்‌. 

2. காலம்‌. எருசலேம்‌ பட்டணம்‌ அழி 
ந்து சில வருஷங்களுக்குள்ளே புலம்பல்‌ 
என்னும்‌ இந்நூல்‌ பாடப்பட்டிருக்கவேண்‌ 
மெ. ஆதலால்‌ இது மு. 586-550-க்கு 
இடையில்‌ இயற்றப்பட்டிருக்கலாம்‌. 

3. நடை, தமிழ்‌ வேதாகமத்தில்‌ இம்‌ 
நூல்‌ வசன ஈடையில்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பட்டிருக்தாலும்‌ எபிரெய பாஷையில்‌ இது 
விசேஷித்த செய்யுள்‌ ஈடையில்‌ எழுதப்பட்‌ 
டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரமும்‌ ஒரு 
பாட்டு, இவைபோன்ற செய்யுள்‌ ஆமோஸ்‌ 
ஏசாயா எசேக்கியேல்‌ என்னும்‌ அக 
மங்களில்‌ சல அதிகாரங்களில்‌ காணப்படும்‌. 
எப்படியென்றால்‌ இந்தூலாசிரியன்‌ எபி 
ரெய எழுத்தட்டவணையின்‌ 99 எழுதீதுக்க 
ளையும்‌ முதல்‌ எழுத்தாகக்கொண்ட 22 பதங 
களைத்‌ தெரிந்து, 1, 2, 4-ம்‌ அதிகாரங்களி 
லுள்ள 22 வசனங்களுக்கும்‌ அவ்வட்டவணை 
யின்‌ செமத்தின்படி இப்பதங்களை முதல்‌ 
பதங்களாக வைத்து, சொல்லலங்கார இலக்‌ 
சணத்துக்கசைய இப்பாடல்களைப்‌ பாடியி 


( 687 ) 


புலம்பல்‌ 


நதும்‌ மும்மூன்று வசனங்கள்‌ கொண்டது 
மான இருபத்திரண்டு பிரிவுகளாக பகுத்து 
மேற்சொன்ன சப்தாலங்கார முறைப்படியே 
வர்ணித்துப்‌ பாடியிருச்கிறான்‌. 

5-ம்‌ ௮திகாசத்தில்‌ 22 வசனங்கள்‌ இருக்‌ 
தாலும்‌, இது ஒரு ஜெபமானதினாலே இதன்‌ 
ஆசிரியன்‌ எபிரெய எழுத்தட்டவணையின்‌ 
வரிசைக்‌ இரமத்தையும்‌ சொல்லலங்கார 
அணிகளையும்‌ இதிலே ௮லுசரிக்சவில்லை. 

4. போநளடக்கம்‌. இந்த லந்து பாட்‌ 
டுக்களில்‌ கவிஞன்‌ கண்ட விஷயங்கள்‌ கலம்‌ 
இருக்கறது. சத்துருக்கள்‌ செய்த கொடூரத்‌ 
தையும்‌ யூதர்கள்‌ மனசில்‌ பொங்கி எழும்‌ 
பின துக்கத்தையும்‌ கடவுளின்‌ செய்கை 
களைப்பற்றி யுண்டாகுற சந்தேகங்களையும்‌ 
இவன்‌ சொல்லுகிறான்‌ ; சல சமயங்களில்‌ இந்‌ 
தூலாசிரியனே பேசுகிறான்‌; சல சமயங்‌ 
களில்‌ எருசலேம்‌ பட்டணம்‌ முதலிய ௮ல்‌ 
நிணைப்‌ பொருள்களை உருவகப்படுத்தி அவை 
களே பேசும்படி செய்கிறான்‌. சில வசனங்‌ 
களில்‌ யூதஜனமே பேசுறெது. 

1-ம்‌ அதி - ]-ம பாட்டு, 

கவிஞன்‌ எருசலேமின்‌ அழிவையும்‌ 
சிறையிருப்புக்குச்‌ சென்றவர்களுடைய அவ 
மானத்தையும்‌ விபரிக்கிறான்‌. 1192, எருச 
லேம்‌ பட்டணம்‌ இவைகளைப்பற்றிப்‌ புலம்‌ 
புற. 

ம்‌ அதி - 2-ம்‌ பாட்டு, 

யேகோவா தமது ஜனத்தைக்‌ காப்பாற்‌ 
ரேமல்‌ அவர்களுடைய சத்துருக்கள்‌ கையில்‌ 
அவர்களை ஒபபுக்கொடுத்தசே மற்ற துக்கங்‌ 
கள்‌ எல்லாவற்றையும்விட மகாப்‌ பெரிய 
தக்கம்‌ என்று சொல்லப்பட்டி ருக்கிறது. 

3-ம்‌ அதி. அ 3-ம்‌ பாட்டு. 

3118, ஜனத்துக்கு வந்த அழிவு. 
அவர்களுக்கு வந்த துக்கங்களில்‌ யேகோவா 
வின்‌ ஈல்ல நோக்கம்‌ படிப்படியாய்த்‌ தோன்‌ 
துறெது. 348-66, ஜனங்கள்‌ செய்த பாவத்‌ 
தைப்பற்றி அவர்கள்‌ மனஸ்தாபப்படும்படி 
க்கு அவர்களை அழைத்தல்‌. 

4-ம்‌ அதி - 4-ம்‌ பாட்டு, 

சென்றகாலத்தில்‌ சயோணின்‌ சிறப்புற்ற 
நிலைமையும்‌ தற்காலத்தில்‌ அதற்கு நிகழ்ந்த 
திச்ககரமான நிலைமையும்‌. 

5-ம்‌ அதி, - 5-ம்‌ பாட்டு, 

ஒரு ஜெபம்‌. இதிலே கடவுளுடைய இரசக்‌ 
கத்தைத்‌ தேடி, அவர்‌ இரும்ப பூதாவுக்கு 


319-47 


ப. வேதனுகராதி புலம்புதேது. 


ருச்சிறான்‌. அறுபத்தாறு வசனங்களுள்ள ,, 


மூன்றாம்‌ அதிகாரத்தை ஒரே மோனைபெற்‌ 'ணப்பம்‌ கூறப்பட்டிருக்றெ.து. 


ஆூர்வாதம்‌ கொடுக்கும்படி. செய்யும்‌ விண்‌ 


5. இதன்‌ ஆக்கியோன்‌. புலம்பல்‌ என்‌ 
னும்‌ நூலில்‌ அதின்‌ ஆக்யோன்‌ பெயர்‌ 
தோன்றுறெ௫ல்லை. 2 காளா 3555-ல்‌ எசே 
மியா தீர்க்கதரிசி யோசியா ராஜாவின்‌ 
மேல்‌ புலம்பல்‌ பாடினான்‌ என்று சொல்லி 
யிருக்கறைதை வாசித்த சிலர்‌ அந்த வசனம்‌ 
எரேமியா தர்க்கதரிசியே இந்தப்‌ புலம்ப 
லையும்‌ இயற்றினதாக குறிக்கிறது என்று” 
நினைக்கிறார்கள்‌. இப்படியே ௮லெக்சாம்‌ 
திரியாப்‌ பட்டணத்தில்‌ எபிரெய வேதா 
கமத்தைக்‌ இரேக்க பாஷையில்‌ மெழழி 
பெயர்த்தவர்களும்‌ எரேமியா தீர்ச்கதரிசியே 
இந்த நூலை எழுதினான்‌ என்று சொல்லு 
இருர்கள்‌. ஆதலால்‌ இவன்‌ இதை எழுதி 
னான்‌ என்பதற்கு வேறே அத்தாட்சி யில்லா 
விட்டாலும்‌ யூதர்களும்‌ ஆதி இறிஸ்தவர்க 
ளும்‌ கைக்கொண்டுவந்த பாரம்பரியத்தின்படி 
எரேமியாதான்‌ இதை எழுதினான்‌. மேலும்‌ 
தற்காலத்தில்‌ சல வேசசாஸ்திரிகள்‌ இதற்கு 
ஆக்ஷூபனை பண்ணினாலும்‌ இதின்‌ பாஷை 
நடையையும்‌ மற்ற விஷயங்களையும்‌ ஆராய்‌ 
ச்சி செய்கிறவர்கள்‌ எரேமியா தீர்க்கதரிசி 
இதை எழுதியிறாக்றெதற்கு உறுதியான 
ஆகேபனை இல்லையென்று சொல்லுகிறார்‌ 
கள்‌. ஆகையால்‌ எரேமியா தீர்க்கதரிசி 
இதற்கு ஆக்கியோன்‌ என்று நாம்‌ சொல்ல 
லாம்‌. 

6. வேதாகமத்‌ திநழறையில்‌ இதன்‌ 
இடம்‌. எபிரெய வேதாகமத்திலுள்ள நூல்‌ 
கள்‌ “நியாயப்பிரமாணம்‌? தீர்க்கதரிசிகள்‌? 
“எழுதப்பட்டவை என்று மூன்று வகுப்புக்‌ 
களாகப்‌ பகுக்கப்பட்டிருக்கனெறன . வேதா 
கமம்‌ காண்க. இவற்றுள்‌ இந்நூல்‌ கடை 
யில்‌ “எழுதப்பட்டவைகளில்‌' ஒன்று. தற்கா 
லத்து யூதர்கள்‌ ஆப்மீ£ 9௨ ரோமர்கள்‌ 
எருசலேம்‌ பட்டணத்தைப்‌ பிடித்து அதை 
அழித்த விஷயத்தைப்பற்றி உபவாசம்‌ செய்‌ 
யும்‌ நாளிலே இந்த நூலின்‌ பாடல்களை மகா 
துக்கத்துடனே பாடுவார்கள்‌. 

புலம்புகீறது. Weep, Lament. ஆதி 
5013 நியா 1140 2 நாளா 355 யோபு 2715 
ஏசா 244 எரே 026 3115 எசே 210 யோவே 13 
ஆமோ 5! மீகா 24 மத்‌ 217 யோவா 1620 
வெளி 18, பிோத அடக்கம்‌ காண்க. 

புலவர்‌. Poets. அப்‌ 17, பரி. பவுல்‌ 
குறித்த புலவர்‌ யார்‌ என்றால்‌ ரேச்கர்க 
ளுக்குள்‌ பேர்பெற்ற அராதஸ்‌ (470௦) 
என்பவனும்‌ பயாந்கெஸ்‌ ( Kleanthes) 
என்பவனும்‌. அராதஸ்‌ தர்சு பட்டணத்தான. 


அவன்‌ இ-மு. 970-ம்‌ த்தல்‌ இறந்தான்‌. 


சிலேயார்தெல்‌ இ-மு. 300-ம்ி இறந்‌ 
சான. 
புலி, 7122. ஏசா 115-ல்‌ புலி என்ப 


தற்குப்‌ பதிலாக '*ிவிங்கி? அல்லது சிறுத்‌ 
தை? என்று வாசிக்கவேண்டும்‌. புலி பலெஸ்‌ 
தீனா தேசத்தில்‌ இல்லை. 

புல்‌. 0௯௦௨. வேதாகமத்தில்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கும்‌ “புல்‌? என்னும்‌ பதம்‌ எவ்வகை 
யான புல்லையும்‌ பொதுவாய்க்‌ குறிக்கும்‌. 
ஏசா 15 

சில வசனங்களில்‌ மிருகங்கள்‌ மேயும்‌ 
புல்லை விசேஷமாய்க்‌ குறிக்கும்‌. சங்‌ 10414 
எசே 145. 

கானான்‌ தேசத்திலே உஷ்ணகாலகத்தில்‌ 
புல்‌ யாவும்‌ வெய்யிலினால்‌ சாய்ந்து புழுதியா 
ய்ப்‌ போய்விடும்‌. 
டுப்‌ பதரைப்போல்‌ பறந்துபோகும்‌. இதினி 
மித்தமே வேதாகமத்தில்‌ பல வசனங்களில்‌ 
புல்‌ உவமையாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கறது. 
சங்‌ 90% 927 10315 ஏசா 406 512 யாக்‌ 129 
1 பேது 13, பலெஸ்தீனா தேசத்தில்‌ விறகு 
வாங்குவது கஷ்டமாதலாலும்‌, விறகுக்காக 
போதுமான மரங்கள்‌ இல்லாததினாலும்‌ 
ஜனங்கள்‌ புல்‌ பூண்டுகளை வழக்கமாய்‌ விற 
குக்காக உபயோகிப்பார்கள்‌. மத்‌ 655. எபி 


செயர்கள்‌ கட்டின வீடுகளின்‌ மேற்கூரை. 


இத்தேசத்திலுள்ள மச்சுக்களைப்போல சம 
மாய்‌ இருப்பதினாலும்‌, அதின்மேல்‌ மண்‌ 
கொஞ்சமிருப்பதினாலும்‌, மழைகாலத்தில்‌ 
அந்த மண்ணினமேல்‌ புல்‌ பூண்டுகள்‌ வள 
ரும்‌. ஆனால்‌ வெய்யில்காலத்திலோ ௮வை 
யெல்லாம்‌ உடனே வாடிப்போகும்‌. சங்‌ 
1295. சீச்செத்தில்‌ காசமடை கிறவர்களுக்கு 
இது உபமானமாய்ப்‌ வில்ல ஏசா 
574, 

புல்லாங்குழல்‌. ற. 1 கொரி 147. 
கீதவாத்தியம்‌ சாண்க. 

புழ: ரு. யோபு 2128 256 சங்‌ 226 
ஏசா 141! மாற்‌ 944-48 அப்‌ 129, பூச்சி காண்க. 


புழக்கொத்த. R. V. Hoopose; A. 19. 
டகற-w/றத. பலெஸ்தனா தேசத்தில்‌ புழுக்‌ 
கொத்தி வசந்தகாலத்திலும்‌ உஷ்ணகாலத்தி 
லும்‌ வழக்கமாய்‌ வரும்‌. புசக்கத்சகாச பட்‌ 
சிகளில்‌ இதுவும்‌ ஒன்று. இது குளிர்காலத்‌ 
தில்‌ தென்‌ சேசங்களுக்குப்‌ பறந்து போய்‌ 
விடும்‌. லேவி 111$ உபா 1415, 

Dust. யாத்‌ 815 உபா 28% யோசு 
ழ்‌ ப்‌ 28 ய 58 75 சங்‌ 308 1137 
அப்‌ 299 வெளி 189, தூசி காண்க. 


வேத அலாதி. 


ழ்‌ 


காற்றினால்‌ அடிக்கப்பட்‌ 


புமுக்கொத்தி, 
தலையின்மேல்‌ புழுதி போட்டுச்கொள்‌ 


அது துக்கத்துக்கு அடையாளம்‌. 1 சாமு 49 
2 சாமு 1? 1555, பிரேத அடக்கம்‌ காண்க. 


புளித்தமா. ven. பஸ்காப்பண்டிகை 
கொண்டாடப்பட்ட ஏழுநாட்களிலும்‌ யூதர்‌ 
கள்‌ புளிப்பில்லாத அப்பம்‌ புசித்ததினாலே 
அர்நாட்களுக்கு “புளிப்பில்லாச ௮ப்பப்பண்‌ 
டிகை நாட்கள்‌? என்று பேர்‌. லூக்‌ 221, எபி 
செயர்கள்‌, தங்கள்‌ முன்னோர்‌ எடப்து சே 
சச்திலிருந்து அவசரமாய்‌ யாத்திரை செய்‌ 
யப்‌ புறப்பட்ப்போன சங்கதியை ஞாபகப்‌ 
படுத்தும்படி இவ்விதமாய்‌ அப்பண்டிகை 
நாட்களில்‌ புளிப்பில்லாத அப்பங்களைப்‌ 
புசத்தார்கள்‌. யாத்‌ 128: 5-90 யோச 511, அந்‌ 
நாட்களுக்கு முன்னமே, அவர்கள்‌ தட்கள்‌ 
வீடுகளிலிருந்து புளித்தமா யாவற்றையும்‌ 
முற்றிலும்‌ ௮கற்றிப்போடுவோர்கள்‌. கொஞ்‌. 
சமாகிலும்‌ வீட்டிக்குள்ளிருந்தால்‌, ௮து தங்‌ 
கள்‌ ஆராதனையைக்‌ கெடுத்துப்போடுமென்று 
நினைத்தார்கள்‌. தேவாலயத்திலே நடத்தின 
பலிகளில்‌ புளித்தமாவையும்‌ தேனையும்‌ சேர்‌ 
ப்பது ஆகாதகாரியம்‌. லேவி 211, புளிப்‌ 
புள்ள கொஞ்சமாவானது நல்ல மாவையும்‌ 
மாற்றக்கூடியதாகையால்‌ இது உவமையாய்ச்‌ 
சொல்லப்பட்டிருக்கறது. இது சுவிசேஷச்‌ 
தின்‌ வல்லமையைக்‌ குறிக்கும்‌. மத்‌. 195, 
கள்ள உபதேசத்தின்‌ வல்லமையையும்‌ குறிப்‌ 
பிம்‌. மத்‌ 166-18 லூச்‌ 121. பொல்லாதவர்கள்‌ 
திருச்சபையில்‌ போதித்த துன்மார்ச்கச்தை 
யும்‌ காட்டும்‌. 1 கொரி 56 சலா 59, 


புள்ளி. ஒற்‌. ஆதி 5155 எரே = 
லேவி 138, தஷ்டம்‌ காண்க, 


( 689 ) 


. புள்ளிமான்‌ 


புள்ளிமான்‌. 'ஒரஓலாஜ,' 

எபிரெயர்கள்‌ தங்கள்‌ ஆசாரப்‌ பிரமாணத்‌ 
இன்படி புள்ளிமானைப்‌ புசிக்கலாம்‌. இந்தப்‌ 
பதத்தினாலே குறிக்கப்பட்ட மிருகம்‌ வெ 
ள்ளை வாலும்‌, பின்பக்கம்‌ சாய்ந்து முறு 
இன கொம்புகளும்‌ உடைய ஒருவித மான்‌. 
தற்காலத்தில்‌ பலெஸ்தீனாதேசத்தில்‌ கண்டு 
பிடிச்கப்பட்டிருக்கற ஒருவகை மானைக்‌ 
குறிக்கும்‌. உபா 148. 

புறங்கூறல்‌. Backbiting. சங்‌ 159 நீதி 
1018 9553 ரோம 150 2 கொரி 1220, “அவ 
தூறு”. சங்‌ 5020 1018. கோள காண்க. 

புறஜாதி. Nations, genttles. 

இஸ்ரவேலர்‌ தங்கள்‌ ஜனத்தாருக்கும்‌ தாங்‌ 
கள்‌ அறிந்த மற்ற ஜனத்தாருக்கும்‌ வித்தியாச 
முண்டென்று எப்போதும்‌ நினைத்துவந்தார்‌ 
கள்‌. அவர்கள்‌, தாங்கள்‌ யேகோவாவினு 
டைய ஜனங்கள்‌ என்றும்‌, அவர்‌ தங்களைக்‌ 
காப்பாற்றுவார்‌ என்றும்‌, மற்றவர்கள்‌ மார்க்க 
ஆசாரத்திலும்‌ பாஷையிலும்‌ அந்நியரான 
படியினாலே யேகோவா அவர்களுக்கு அவ்‌ 
வளவு தயவுசெய்யமாட்டார்‌ என்றும்‌ நினைத்‌ 
தார்கள்‌. பின்வரும்‌ வசனங்களில்‌ “புறஜாதி? 
என்பது சொல்லப்படுஇறது. 

லேவி 2544 9058 சங 79! 7910 115 எசா 
421 எசே 10? 169 எசே 9014 செப்‌ 21 
யோவே 3? மத்‌ 2019 லூச்‌ 2124 அப்‌ 428 1]! 
1128 1344 சோம 1111 கலா 214 38 கொலோ 
311 எபே 211! 1 தீமோ 2]. ஜனங்கள்‌ காண்க. 

புறதேசத்தான்‌. Scythian. 

எபிரெயர்கள்‌ தங்கள்‌ ஆசாரமும்‌ பாஷை 
யும்‌ தெரியாத புறஜனங்கள்‌ யாவரையும்‌ தங்‌ 
களுக்குக்‌ ழோனவர்களென்றே எண்ணிவர்‌ 
தார்கள்‌. அப்படியே கிரேக்கரும தங்கள்‌ 
பாஷை பேசத்தெரியாதவர்களைக்‌ மானவர்‌ 
களென்று எண்ணினார்கள்‌. மேலும்‌ இரேக்‌ 
கரும்‌ யூதரும்‌ நாகரீகமற்ற ஸ்கதியர்‌ (cyth- 
(778) என்னும்‌ கோத்திரத்தாரை மற்ற எல்‌ 
லாரையும்விட ஈனமானவர்கள்‌ என்று நினை 
த்தார்கள்‌. கொலோ 311_ல்‌ “புறதேசத்தான்‌? 
என்பது இந்த ஈனஜனங்களைக்‌ குறிக்கிறது. 
பவுல்‌ இறிஸ்‌.துமார்க்கத்திலே உயர்ந்த ஜாதி 
யாருக்கும்‌ தாழ்ந்த ஜாதியாருக்கும்‌ பேதமே 
யில்லை என்று போதித்து, இந்த அகோரமா 
னவர்களுங்கூட இயேசுகறிஸ்துவினுடைய 
தயவைப்‌ பெறக்கூடியவர்களாயிருக்கிருர்க 
ளென்று தெரிவிக்கிறான்‌ . ஜனங்கள்‌ காண்க, 

yy. Pigeon, Dove. 

பலெஸ்தீனா தேசத்தில்‌ ஏழுவகையான 
புரூக்கள்‌ உண்டு. அவைகளில்‌ காட்டுப்புறு 
வசர்தகாலத்தில்‌ தென்‌ தேசங்களிலிருந்து 


& 


வேத அகராதி 


புழு 


பலெஸ்தனாவுக்கு வரும்‌. இன்னொரு வகைப்‌ 
புரா வழக்கமாய்‌ எருசலேம்‌ ஈகரத்திலுள்ள 
தெருக்களில்‌ வசிக்கும்‌. மோசேயின்‌ நியா 
யப்பிரமாணத்தின்படி புறாக்கள்‌ சுத்தமான 
பிராணிகள்தான்‌. ஏழைகள்‌ மிகுதியாய்‌ 
இவைகளைப்‌ பலியாக செலுத்துவார்கள்‌. 
ஆதி 159 லேவி 57 198 லூச்‌ 224, சமயாசம 
யங்களில்‌ இவைகள்‌ பெருங்கூட்டமாக சேர்‌ 
ந்து பறக்கும்‌. ஏசா 60. புறாக்களின்‌ சிறகு 
வெகு அலங்காரமாயிருக்கும்‌. சங்‌ 556 6813, 
அதின்‌ கண்கள்‌ இசக்கமுள்ளவைகளாயும்‌, 
அதின்‌ பாட்டு தயரமுள்ளதாயுமிருக்கும்‌. 
உன்‌. பா 115914 ஏசா 5911, 

புறாக்கள்‌ பேதமைக்கும்‌ தூய்மைக்கும்‌ கற்‌ 
புக்கும்‌ உபமானமாய்ச்‌ சொல்லப்படும்‌. 
ஒசி 0! மத்‌ 1011, தேவதயவுக்கும்‌, பரிசுத்த 
ஆவியானவருக்கும்‌ புரா அடையாளம்‌. ஆதி 
8 அதி. மத்‌ 814, 

புறு. Pyrrhus. 

தமிழ்‌ வேதாகமத்திலே ₹புறு? என்பது 
தோன்றுகறெதில்லை. ஆனால்‌ வேதசாஸ்திரி 
களால்‌ புதிதாய்க்‌ கண்டபிடிக்கப்பட்டிருக்றெ 
பூர்வீக காலத்துக்‌ கையெழுத்துப்‌ பிரதிக 
ளில்‌, அப்‌ 2014-ல்‌ புறு என்பவன்‌ பெரோ 
யா ஊரானாகய சோபத்தரின்‌ தகப்பன்‌ 
என்று சொல்லப்படிருக்றெது. 

புறேட்டெஸ்தாந்து, Protestant. புறோ 
ட்டெஸ்தாந்து என்னும்‌ பதத்துக்கு வேச 
சாஸ்திரத்திலும்‌ மார்க்க ஆசாரத்திலும்‌ உண்‌ 
டான தப்புகளை எதிர்ப்போர்‌ என்று அர்ச்‌ 
தீம்‌. இந்தப்‌ பெயர்‌ 1529-மணாத்திலே லூத்த 
ருடைய கொள்கையை அதுசரித்ச இறிஸ்ச 
வர்களுக்கு ஜெர்மனியா தேசத்தில்‌ இடப்‌ 
பட்டது. இந்தப்‌ பேர்‌ பொதுவாய்ச்‌ சுவி 
சேஷ இறிஸ்‌ தவர்களுக்கு வழங்கிவருழெது. 

புன்னி. ஒயாற!. நெகே 94 (015 1135, 
ஒருவேளை இவனும்‌ “பின்னூயி? என்பவ 
னும்‌ ஒருவன்தான்‌. எஸ்றா 8”? நெகே 128, 

புன்னைமாம்‌. ஈ, V. Bay tree. A. V, 
Poplar. ‘yjுன்னைமரம்‌” என்று மொழி பெ 
யர்க்கப்பட்டிருக்கிற எபிரெய பதம்‌ இன்ன 
ஜாதிமரத்தைக்‌ குறிக்கறதென்று திட்டமாய்ச்‌ 
சொல்லமுடியாது. ஆனால்‌ இது ஒருமா 


திரி தேவதாரு மரமாயிருக்கலாம்‌. அதி 
307 ஏசா 4119 6013 3057 ஓரி 43. எசே 
27-ல்‌ சொல்லப்பட்ட அர்‌ மரம்‌ என்‌ 


பது இந்த மரமே, 


. Flower, யாத்‌ 25% எண்‌ 17 யோபு 
14 ஏசா 40 185 யாக்‌ 10, புஷ்பம்‌ காண்க, 


( 640 ) 


பூசி. 
பூசி. 8021. எசேக்கியேல்‌ திர்க்சதரிரி 


யின்‌ தகப்பன்‌. எசே 1. 

பூசியன்‌. 8221: யோபு 322. 
காண்க. 

பூசுகிறது. Anoint. 
தானி 10 ஆமோ 66 மீகா 015 மத்‌ 617 மாற்‌ 
618 லூச்‌ 78 யோவா 96 113 12 யாக்‌ 514, 
அபிஷேகம்‌ காண்க. 

சீசக்காம்‌. Wl. சங்‌ 987 ஏசா 

269-18 182 புல 412 நாகூ 14, உலகம்‌, பூமி 
காண்க. 


பூஸ்‌ 


பூச்சிகள்‌. 97௦8. பூச்சி என்பதைக்‌ 
குறிக்கும்படி எபிரெய பாஷையில்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்றெ பதங்கள்‌ பெரும்பாலும்‌ 
நாற்றமாய்ப்போன புண்களில்‌ உண்டாகிற 
புழு முதலியவைகளைக்‌ குறிக்கும்‌. யாத்‌ 169 
உபா 2839 ஏசா 662 யோனா 4! ஒரி 62, 
புழ காண்க. 


பூஸ்‌. ஐச. 1. நாகோரின்‌ இரண்டாம்‌ 
மகன்‌. ஆதி 2221, இவனுடைய சந்ததியார்‌ 
பூசியர்‌ எனப்பவொர்கள்‌. யோபு 322 எரே 
26%, 

2. காத்‌ கோத்திரத்தான்‌. 1 நாளா 514, 

பூஜாசாரி. A. V. Priests. R. V. Priests. 
லவிக்திரகாராதனையை நடத்துற ஆசாரியர்‌. 
1 சாமு 6 2 இரா 11/5. 

புட்டு. 1௦௦%. நியா 83 நெகே 39-648 
உன்‌. பா 5, திறவுகோல்‌ காண்க, 


பூண்டு. Herb. ஆதி (152 இசா 1926 
யோபு 387 சங்‌ 37 ஏசா 3727 2015. “முள்‌ 
பூண்டு,” எபி 65. 

பூதம்‌ ஜம்புதம்‌. The elements. 2 பேது 
910, நிலம்‌, நீர்‌, இ, காற்று, ஆகாசம்‌ ஆகிய 
இவை தமிழிலே பஞ்சபூதங்கள்‌ என்னப்‌ 
படும்‌, 


புதிய ஏற்பாட்டை எழுதின வர்கள்‌ இருந்த 
காலத்தில்‌, தச்துவசாஸ்திரிகளில்‌ அநேகர்‌ 
அக்கினி, ஆகாசம்‌, காற்று, மண்‌, ஜலம்‌ 
என்னும்‌இவ்வைந்துபூதங்களுண்டென்றும்‌, 
இவை சகல உடல்களுக்கும்‌ மூலாதாரமா 
யிருக்கிறதென்றும்‌ சொன்னார்கள்‌. பிறகு 
சிலர்‌ ஆகாசம்‌ என்பதும்‌ காற்று என்பதும்‌ 
ஒரே பொருள்‌; ஆதலால்‌ அக்கினி, ஆகாசம்‌, 
மண்‌, ஜலம்‌ இட்நான்கு பூதங்களே உண்டெ 
ன்று நினைத்தார்கள்‌. 

பூதலத்தோர்‌. 0௩ காம. பிலி 210, 

பூதியர்‌. Puthites. தீரியாத்யாரீமில்‌ இரு 
ந்த ஒரு குடும்பம்‌. 1 நாளா 299, 


உபா 280 ரூத்‌: 


வேச அசராதி "பூச்‌ 


பூத்‌. Phut, Put. காமின்‌ புத்திரரில்‌ பூச்‌. 
என்பவன்‌ ஒருவன்‌. “ஆலி. 101, பூத்தின்‌. 
சந்ததியார்‌ தீர்க்கதரிசிகள்‌ பல வசனங்களில்‌ 
சொன்ன ஒர்‌ ஜனம்‌. இந்த ஜனம்‌ எடப்‌. 
திக்கு மித்திரராயிருந்தார்கள்‌. எரே 46 
எசே 2710 305 நாகூ 39, தன்‌ 

எசே 35-ல்சொல்லப்பட்டிருக்றெ “லீபி ' 
யர்‌” பூத்‌ ஜனங்கள்தான்‌. லூபிம்‌ காண்க. : 

வேத சாஸ்திரிகளின்‌ அபிப்பிராயத்தின்‌ 
படி பூத்‌ ஜனங்கள்‌ அல்லது சிவந்த சமுத்தி 
ரத்தின்‌ மேற்கு எல்லையில்‌ வரித்த ஒரு 
ஜனம்‌, அல்லது லீபியா தேசத்தில்‌ வரித்த. 
வர்கள்‌, ௮ல்லது எகிப்தியரின்‌ சேனைகளில்‌ 
வில்‌ எய்கிற ஒரு கோத்திரம்‌, அல்லது லூத்‌ 
தேசச்தார்கள்தான. 

எப்படியாவது அவர்கள்‌ யுத்தத்தில்‌ அதிக 
திறமையுள்ளவர்களாயும்‌ மூர்க்கமுள்ளவர்க 
ளாயும்‌ இருந்தார்கள்‌. 

புத்தியேல்‌. ௦1411, எலெயாசாரின்‌ 
மனைவியின்‌ சகப்பன்‌. யாத்‌ 055, 

புத்துப்போக்றது.' 1ஜங்‌ ₹வ15, 1 சாமு. 
223 யோபு 316 1120 175 சங்‌ 692 1198-133 
எரே 145 புல 417, 


பூமி. கarth. தமிழ்‌ வேதாகமத்திலே பூமி 
என்று சொல்லப்பட்டிருந்த பதத்துக்கு மூல 
பாஷையிலே இரண்டு எபிரெய பதங்கள்‌ 
வழச்கமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கறது, 
அவையாவன: “எசெட்ஸ்‌” (37௭78), “அடா 
மா? (Aah) என்பவை. எபிரெய வே 
தாகமத்தில்‌ இந்தப்‌ பதங்களைப்பற்றி நாம்‌ 
விசாரித்தால்‌ இவைகளின்‌ அர்த்தம்‌ பல 
வகைப்படும்‌, இவைகள்‌ வழக்கமாய்‌ தமிழ 
வேதாகமத்தில்‌ “பூமி? என்று மொழிபெயர்க்‌ 
சப்பட்டிருக்கிறது. ஆனால்‌ சில வசனங்‌ 
களில்‌ இவைகளுக்கு “நிலம்‌? “தேசம்‌” 
முதலிய பதங்கள்‌ சொல்லப்பட்டிருக்றெது, 
இந்த அர்த்தங்களின்‌ விபரம்‌ பின்வருமாறு 
காட்டப்படும்‌, 

(1) எரேட்ஸ்‌. 789-878. 

(௨) வானத்துக்குக்‌ கழ்‌ பாவப்பட்ட பூமி. 
ஆதி ப உபா 3% யோபு 11 சங்‌ 24, 

(ஓ) சமுத்திரம்‌ அல்லாத மனுஷர்‌ வக்‌ 
கக்கூடிய சீரை: ஆதி 120 319 யாத்‌ 1513 
2 சாமு 1715. 

(8) அடாமா, Anh. 

(௨) மண்‌, மணல்‌, பாறை முதவியவற்‌ 
ரூல்‌ ஆயெ பூமி. யாத்‌ 35; (மண்‌? ஆதி 23 
யாத்‌ 20% 2 இரா 507, 

“புழுதி! 1 சாமு 419 2 சாமு 1 1599, 


81 ( 641) 


. பூமி௮திர்ச்சி 


(b) மனிதரும்‌ மிருகஜிவன்களும்‌ நடமா 
டுற பூமியின்‌ மேற்பரப்பு “கிலம்‌'. ஆதி 
15 49. “பூமி? சங்‌ 1040, 

(3) எபோட்ஸ்‌” என்பதும்‌ “அடாமா' என்‌ 
பதும்‌ பொதுவாய்ப்‌ பின்‌ வருமாறு வித்தியாச 
மின்றிச்‌ சொல்லப்படும்‌. 

(௨) புற்பூண்டுகள்‌ வளரும்‌ மண்சுரை: 
இதற்கு எரேட்ஸ. ஆதி 111 2“, அடாமா. 
ஆதி 74 உபா 615 சங்‌ 1011, 

(b) இவ்வுலகமும்‌ அதில்‌ வரிக்கும்‌ மனி 
தீர்களும்‌: எரேட்ஸ்‌. ஆதி 110 618 114 யாத்‌ 
914-15 எண்‌ 142 யோபு 1. அடாமா. ஆதி 
41! 1 93 

(௦) தேசம்‌: எரேட்ஸ. எரே 2250, அடா 
மா. ஆதி 4/4, 

இந்த வசனங்களையெல்லாம்‌ எபிரெயர்கள்‌ 
கவனித்து, பூமியானது வானத்தின்‌ ழே 
நாலு திசைகளிலும்‌ பரவின ஒரு பெரிய சம 
பூமியென்றும்‌, அது மண்ணால்‌ படைக்கப்‌ 
பட்டதென்றும்‌, செடிகளுக்கும்‌ மிருகஜிவன்‌ 
களுக்கும்‌ மனிதருக்கும்‌ வேண்டிய உண 
வைக்‌ கொடுக்கச்தக்கதாக உண்டாக்கப்பட்‌ 
டது என்றும்‌ நினைத்தார்கள்‌ என்று அறிய 
லாம்‌. வேதாகமத்திலே பூமியின்‌ ௮ளவை 
யும்‌ உருவத்தையும்பற்றி ஒன்றும்‌ சொல்‌ 
லப்படவில்லை. 

பூமீ௮ுதார்ச்சி. கarthquake. 

பலெஸ்‌தீனா தேசத்தின்‌ பூகோளசாஸ்தி 
ரத்தை அறிந்தவர்கள்‌ பூர்வகாலத்தில்‌ அதில்‌ 
பூமி அதிர்ச்சி அடிக்கடி உண்டானதாக 
சொல்லுவார்கள்‌. எபிசெயர்கள்‌ அத்சேசத்‌ 
தில்‌ இருக்கும்‌ காலங்களில்‌ அவ்வளவு பூமி 
அதிர்ச்‌ உண்டாகவில்லை. வேதாகமச்தி 
லோ, பூமி அதிர்ச்சியைப்பற்றிப்‌ பல வசன 
ங்களில்‌ சொல்லப்பட்டிருக்றெது. ௮வ்வச 
னங்களில்‌ சொல்லியிருக்கும்‌ உவமைகளை 
நாம்‌ பார்த்தால்‌, எபிரெயர்கள்‌ பூமி அதிர்ச்‌ 
சியினால்‌ உண்டான ஈஷ்டங்களை நன்றாய்‌ 
உணர்ந்து கடவுளின்‌ வல்லமையையும்‌ கோ 
பத்தையும்‌ குறிக்கும்படி, பூமி அதிர்ச்சியை 
உவமையாக சொல்லுவார்கள்‌ என்ற விளங்‌ 
கும்‌. பழைய ஏற்பாட்டில்‌ உசியா ராஜாவின்‌ 
காலத்தில்‌ சம்பவித்த பூமி அதிர்ச்சி ஒன்று 
சொல்லப்பட்டிருக்றறது. ஆமோ 1! சக 
145. 

புதிய ஏற்பாட்டில்‌, ஈமது ஆண்டவர்‌ சிலு 
வையில்‌ மரிக்கும்போதும்‌, அவர்‌ உயிர்த்தெ 
மூந்தபோதும்‌, பரி. பவுல்‌ பிலிப்பியர்‌ பட்‌ 
டணத்தில்‌ இருந்சபோதும்‌, உண்டான 
மூன்று பூமி அதிர்ச்சிகள்‌ சொல்லப்பட்டி 
ருக்கிறது, மச்‌ 275 282 அப்‌ 1626, 


வேத அகராதி 


பூரணம்‌ 


பூமி அதிர்ச்சி உவமையாய்ச்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கும்‌ வாக்கியங்கள்‌ ல: யாத்‌ 1918 
எண்‌ 16 ] இரா 191! சஜ 187 462 658 
778 1044 1042 ஏசா 296 மத்‌ 947 மாற்‌ 138 
லூக்‌ 210 வெளி 612 55 1118 1618, 

பூரணம்‌. ஈயா. யோபு 209, 

“பூரண சற்குணம்‌.” கொலோ 314, 

“பூரண சற்குணர்‌. மத்‌ 548, 
“பூரண வடிவு.” சங 512 புல 215, 
“பரிபூரண ஆனந்தம்‌.” சங்‌ 1611, 
“சம்பூரணம்‌.” சங்‌ 11996, 


பரிபூரணம்‌ 
காண்க. 


பூரா. Purah. தெயோனின்‌ ஆயுததாரி. 


நியா 710, 

பூரிசை. Trumpets. எண்‌ 101. கீத 
வாத்தயம்‌ காண்க. 

பூர, பூரீம்‌. Pur, Purim. ராணியாஇய 


எஸ்தர்‌ செய்ச உதவியினால்‌ ஆமான்‌ செய்த 
உபாயத்தினின்று தங்களுக்கு வந்த ரட்ப்‌ 
பைப்பற்றி யூதர்கள்‌ மார்ச்சுமாதமாகெய ஆதார்‌ 
மாதம்‌ 14-ம்‌, 15-தேதிகளில்‌ கொண்டாடின 
உற்சவம்‌. இந்த நாட்களில்‌ வேலைசெய்யா 
மல்‌ விருந்து உண்டு ஜெப ஆலயத்துக்குப்‌ 
போய்‌ அதில்‌ எஸ்தர்‌ அகமத்தை வாசித்து, 
ஆமான்‌ பெயரைச்‌ சபித்து, ராணியாக 
எஸ்தரையும்‌ மொர்தெகாயையும்‌ ஆசீர்வதிப்‌ 
பது வழக்கம்‌. எஸ்தர்‌ 37 48 915-99, 


புதிய ஏற்பாட்டில்‌ யோவா 5-ல்‌ சொல்லி 
யிருக்கும்‌ பண்டிகை பூரீம்‌ பண்டிகைதான்‌ 
என்று சிலர்‌ நினைத்தாலும்‌, அதற்குப்‌ போது 
மான அத்தாட்சி யில்லை. அது பஸ்காபண்‌ 
டிகை என்று நினைக்க இடமுண்டு, இமான்‌, 
பண்டிகை காண்க. 


பூரவகாலம்‌. “௦1 time’. 1 சாமு 275 
பிர 10 எசே 2620 அப்‌ 1521, 
பூர்வத்தார்‌. “They of old time.’ மத்‌ 


521.27. 34. 


பூவ நாட்கள்‌, (Ancient Days.’ 2 இரா 
195 சங்‌ 77* ஏசா 287, 

பூர்வம்‌. 019. ஆதி 64 ஏசா 51 ]பேது35, 

பூல்‌. 1. ய, திகலாத்பிலேசர்‌ என்றும்‌ 
இல்காச்பில்கேசர்‌ என்றும்‌ மறுநாமங்கள்‌ 
தரித்த இவன்‌ இ-மு. 745-727-வரையில்‌ 
அசீரியா தேசத்தில்‌ ௮ரசாட்டு செய்தான்‌. 
2 இரா 15), அசீரியா காண்க. 

2. ய, ஒரு மாதம்‌. ] இர காலம்‌, 
மாதம்‌ காண்க. , 


( 642) 


பூவா 
3. ஏசா 0015-ல்‌ சொன்ன “பூல்‌' என்பது 


“பூதி' என்பதைக்‌ குறிக்கலாம்‌. 


பூவா. ஐப&h. தோலாவின்‌ தகப்பன்‌. 
நியா 101, அல்லது, தோலாவின்‌ சகோதரன்‌. 
ஆதி 4013 எண்‌ 26? 1 நாளா 7, 


பூவாவியா. Punltes. 
தியார்‌. எண்‌ 26%, 


பூவாள்‌. பவ. எபிரெய மருத்துவச்சி 
களில்‌ ஒருத்தி. யாக்‌ 115, 


பூன: [புத்தி.] 1 நாளா 285, 
பூனோேன்‌. ஈ௦௩௦ஈ. எண்‌ 334, பினோன்‌ 


காண்க, 
பெ. 


Becher. 


பூவாவின்‌ சந்த 


Bunahb, 


பேகோ. 

1. எப்பிராமீமின்‌ குமாரரில்‌ ஒருவன்‌. 
எண்‌ 205. பெரேத்‌ 1 காளா 720, இவனு 
டைய சந்ததியார்‌ பெகேரியர்‌ என்னப்பட்‌ 
டார்கள்‌. எண்‌ 9055. 

2. பென்யமீனுடைய குமாரரில்‌ ஒரு 
வன்‌. ஆதி 462! ] நாளா 75. 


பேகோராத்‌. Becorath. சவுவின்‌ மூன்‌ 
னோர்களில்‌ ஒருவன்‌. 1 சாமு 91, 

பேக்கா. அரை சேச்கல்‌, 
அளவு காண்க, 

பேக்கா. Pekah. 

இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தை இ-மு. 735-733 
வரையில்‌ அண்டிருந்த அரசன்‌. இவன்‌ 
தனக்குமுன்‌ இரண்டு மாதமாக அரசாட்சி 
செய்க பெக்காகியா என்பவனைக்‌ கொன்று 
போட்டவன்‌. யூகாவின்‌ ராஜாவாகிய ஆகாஸ்‌ 
இவனோடு அசீரிய ராஜாவின்மேல்‌ படை 
யெடுக்கச்‌ சம்மதிச்சாதஇினிமிச்தம்‌, பெக்கா 
வும்‌, ரெத்சினும்‌ யூதா தேசச்தின்மேல்‌ படை 
யெடுக்தார்கள்‌. - அப்பொழுது ஆகாஸ்‌ ஸ்தா 
னாபதிகளை அனுப்பி அசீரிய ராஜாவாகிய 
திதிலாச்‌-பிலேசர்‌ தனக்கு உதவிபுரியும்படிக்‌ 
கேட்க்கொண்டான்‌. திஜலொத்‌-பிலேசர்‌ 
இந்த விண்ணப்பச் துக்கு இணங்கி தன்‌ சே 
னைகளோடு வந்து இஸ்ரவேல்‌ ராஜ்யத்தின்‌ 
மேல்‌ படையெடுத்தான்‌. அப்போது இஸ்ர 
வேல்‌ ராஜ்யத்தில்‌ ௮£ரியர்களுக்குச்‌ ௪கேக 
மானவர்கள்‌ பெக்காவைச்‌ கொன்றுபோட்‌ 
டார்கள்‌. 

2 இரா 1550-ல்‌ இவன்‌ இருபது வருஷம்‌ 
அரசாட்சி செய்தான்‌ என்று சொல்லப்பட்‌ 
டிருக்கிறது. ஆனால்‌ காலத்தைக்‌ கணிக்‌ 
இறவர்கள்‌ மற்ற வசனங்களை ஆராய்ச்சி 
ப இவன்‌ அத்தனை வருஷம்‌ அரசாட்சி 


Beka. 


வேத அகராதி : 


பெக்காயொ 


செய்யவில்லே எனறு ளித்த 


ரர்கள்‌. 


பேக்காகீயா. Pekahtah. 
கவணிக்இரூர்‌.] 

மேனாகேமின்‌ மகனாகிய ல்‌ மு. 
7535-ல்‌ இரண்டு மாதச்சாலம்‌ இஸ்ரவேல்‌ 
சாஜ்யத்தில்‌ அரசாட்சி செய்தான்‌. இவன்‌ 
யேகோவாவின்‌ மார்க்கத்தில்‌ நடக்கவில்லை. 


[யேகோவா 


பெக்கா இவனைக்‌ கொன்றுபோட்டான்‌. 
2 இரா 158896. 
பேசலேயேல்‌. 8௦2௨191, [கடவுளின்‌ 


நிழலில்‌ நிற்கிறவன்‌.] 

1. அசரிப்புக்‌ கூடாரத்தைக்‌ கட்டின பிர 
தான ிற்பாசாரி. யாத்‌ 312 3590 301 | நாளா 
22 2 நாளா 15, 

2. அந்நிய ஜாதிப்பெண்ணை விவாகம்‌ 
பண்ணின ஒருவன்‌. எஸ்றா 1020, 

பேஸ்து. 

போர்கியு பெஸ்து என்பவன்‌ பேலிக்ஸ்‌ 
என்பவனுக்குப்‌ பிற்பாடு யூதேயா காட்டில்‌ 
சோமசாயனால்‌ நியமிக்கப்பட்ட தேசாதிபதி 
யாயிருந்தான்‌. இவன்‌ இ-பி. 59-ம்‌ முதல்‌ 
நாலைந்து வருஷங்களாக அந்த அதிசாரத்தை 
நடத்தி, தன்னால்‌ இயன்‌ றமட்மெ எல்லாவற்‌ 
றையும்‌ நியாயமாய்ச்‌ செய்ய விரும்பி, பரி. 
பவுலை யூதர்கள்‌ கையிலே ஒப்புவிக்காமல்‌ 
பவுல்‌ அபயயிட்டபோது ௮வனை ரோமா 
புரிக்கு அனுப்புவித்தான்‌. பெஸ்துவும்‌ இர 
ண்டாம்‌ அ௫ரிப்பாவு2 சிரேதெராயிருந்தார்‌ 
கள்‌. அப்‌ 2427 25 அதி, 20545, 

பேட்டி. Ark, Box, Coffer, Coffin. 


அதி 30 யாத்‌ 2510-22 3512 யோசு 641 சாமு 
பறக்கத்‌. 


Festus. 


(உடன்படிக்கைப்‌ பெட்டி.” எபி 94, 
“உடன்படிக்கையின்‌ பெட்டி. வெளி] 119, 
“கர்த்தருடைய பெட்டி.” யோசு 41! 611 
சாமு 08 2 சாமு 014. 

“சாட்ிப்‌ பெட்டி.” யாத்‌ 306 395 405, 
“தேவனுடைய பெட்டி. 1 சாமு 89411 
5-9 சாமு 62, 


னி 


(நாணற்‌ பெட்டி.” யாத்‌ 25, 

“கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டி,” 
எண்‌ 10” உபா 108 யோசு 30! ] சாமு 43 
எரே 815, 

மரப்‌ பெட்டி.” உபா 10. உடன்படிக்‌ 
கைப்‌ பேட்டி, தப்பி, பரணி காண்க, 

பெண்‌. Daughter, Girl, Wife. 

மகள்‌. நீதி 3 129, 


( 648) 


ட பெதன்தா 


அர்க்க ? யோவே 38, 
“பெண்பிள்ளை.” எசா 8 யாத்‌ 114 21° 
நியா 2 021, 
மனைவி. நியா 143 2118 எரே 295 க்‌ 
855, தடூம்பம்‌, ஸ்தீரீ காண்க. 


பேதஸ்தா. Bethesda. 
வீடு.] எருசலேமில்‌ ஆட்வொசலின்‌ அருகே 
ஐந்து மண்டபங்களால்‌ குழப்பட்டிருந்த ஒரு 
குளம்‌. யோவா 59, இந்தச்‌ குளத்திலே ஓர்‌ 
ஊற்றிலிருந்து காலச்துக்குக்‌ காலம்‌ தண்‌ 
ணீர்‌ ஊறுகின்றது. இந்தத்‌ தண்ணீர்‌ கோய்‌ 
களை நீக்கத்தக்கத்‌ தன்மையுள்ள தாயிருந்கது. 
தண்ணீர்‌ ஊறும்‌ வேகத்தினால்‌ குளம்‌ கலங்‌ 
கும்போது நோயாளிகள்‌ அதிலே மூழ்கத்‌ 
துரிதமாய்ச்‌ செல்வார்கள்‌. 

இயேசு ஒரு வியாதிக்காரனைக்‌ கண்டு 
இக்குளத்தண்டை இவனைச்‌ சொஸ்தமாக்‌ 
கினார்‌. 

தறிப்பு 1. யோவா 54, பூர்வீச கையெழுத்‌ 
துப்‌ பிரதிகளில்‌ இந்த வசனம்‌ இல்லாதபடி. 
யாலும்‌, அக்குளத்தில்‌ சண்ணீர்‌ கலக்கபடு 
வதற்குச்‌ காரணமாகக்‌ காட்ட இந்த வானம்‌ 
பிற்காலத்தில்‌ எழுசப்பட்டதினாலும்‌ இதை 
விட்டுவிடவேண்டும்‌. 

தறிப்பு 2. யோவா 55, ஆட்டுவாசல்‌ 
எருசலேம்‌ நகரத்தில்‌ உள்ள தேவாலயத்‌ 
அக்கு வடபாகச்தில்‌ இருந்தது. இதற்குக்‌ 
இட்ட இந்தமாதிரி ஊற்றுள்ள குளம்‌ இப்‌ 
போது இல்லை. ஆதலால்‌ வேசசாஸ்திரிகள்‌ 
கினைச்றபடி. கெசரோன்‌ பள்ளத்தாக்கில்‌ 
இந்தமாதிரி ஊற்றை உடைய இன்ராகேல்‌ 
என்னும்‌ ஊற்றும்‌ பெதஸ்காக்‌ குளமும்‌ 
ஒன்றுதான்‌. அனால்‌ இசைக்குறித்து நாம்‌ 
இட்டமாய்‌ ஒன்றும்‌ சொல்லமுடியாது. 
_ பேதாக்கேல்‌. ௨0௧1௨1. ஈப்தலிக்‌ கோத்‌ 
இரத்‌ தலைவரில்‌ ஒருவன்‌. எண்‌ 3 4, 

பேதாசூர்‌. Peகahzமா. மனாசே கோத்‌ 
இத்‌ தலைவனான ஒருவனுடைய சகப்பன்‌. 
எண்‌ 220, 


பேதாயா. ஈ௪௦வ௨௩. [யேகோவா இசட்‌ 
இத்திருக்கிறார்‌.] 

(1). தாவீதின்‌ காலத்தில்‌ மனாசே கோத்‌ 
இசத்தலைவனாயிருந்தச யோவேலின்‌ தகப்பன்‌. 
1 நாளா 2720, 

(2). செபுதாளின்‌ தகப்பன்‌. 2 இரா 2355, 

(3). எக்கோனியாவின்‌ குமாரன்‌. 1 நாளா 
228, அடுத்த வசனத்தில்‌ இவன்‌ செருபாபே 
லின்‌ தகப்பன்‌ என்று சொல்லப்பட்டிருக்‌ 
இறது. 1 காளா 319, மற்ற வசனங்களிலோ 


வேத அகராதி 


[இரக்கத்தின்‌ 


பெதானாத்‌ 
செருபாபேல்‌ செயல்தியேலின்‌ மகன்‌ 
என்று சொல்லப்பட்டிருக்றெத. 

(4). எருசலேமின்‌ மதிலைப்‌ பழுது பார்த்‌ 
தீவர்களில்‌ ஒருவன்‌, கெகே 855, 

(5). எஸ்றாவின்‌ : சோழரில்‌ ஒருவன்‌, 
நெகே 84, ப்‌ 

(6). ஓர்‌ லேவியன்‌. நெகே 1318, 

(7). பென்யமீன்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 
ஒருவன்‌. நெகே 117, 

பேதானுத்‌. Beth-anath. நப்தலிகோத்‌ 
இரச்தின்‌ காட்டிலுள்ள ஒருஊர்‌. யோசு 1928, 

பேதானோந்‌. Beth-an௦th. யூதேயா 
மலைநாட்டில்‌ உள்ள ஒரு ஊர்‌. யோசு 159, 

பேதியா. Bedelah. 

பெத்‌-அஸ்மாவேத்‌.  Beth-azmaveth. 
பென்யமீன்‌ கோத்திர நாட்டிலுள்ள ஒரு 
ஊர்‌. 1 நாளா 122 நெகே 1728, 

பேத்‌-௮ப்ரா. Beth-le-aprah- [சிற்‌ 
றூ.ரான லீடு] பெவிஸ்தியரின நாட்டிலுள்ள 
இச்சு ஊர்‌ இருக்கும்‌ இடம்‌ இன்னதென்று 
தட்டமாய்ச்‌ சொல்வது முடியாது. மீகா 100, 

பேத்‌-அரபா. Beth-arabah. எரிகோ 
பட்டணத்தின்‌ சமபூமியிலுள்ள ஒரு ஊர்‌, 
யோசு 156 159. துரரபா காண்க, 

பேத்‌-ஜவேன்‌. Beth-aven. [அக்கர 
மத்தின்‌ வீடி] ஆயீபட்டணத்துக்குச்‌ சமீப 


எஸ்றா 10%, 


மாய்‌ வனாந்தரத்திலுள்ள ஒரு ஊர்‌. யோசு 
7? 181 ] சாமு 135 1429 ஓட 58 (05 
பேத்‌-எக்லா. Beth Hogla. [கெள 


சாரியின்‌ வீடு.] எரிகோபட்டணம்‌ இருக்கிற 
சமபூமியிலுள்ள ஓர்‌ ஊர்‌. இதுவும்‌ பெத்‌-ஒக்‌ 
லாவும்‌ ஒன்றுதான்‌. யோசு [56 1819, 
பேத்‌-ஏசல்‌. ஐ௨௭ஈ-8261. பெலிஸ்தி 
யர்‌ சமபூமியில்‌ உள்ள ஒரு ஊர்‌. மீகா 117, 
ஒருவேளை இதுவும்‌ ஆத்சாலும்‌ ஒன்றாயி 
ருக்கலாம்‌. சக 14, 
பேத்‌-ஏதேன்‌. House of Eden. [பிரி 
யமுள்ள வீடி.] தமஸ்குபட்டணம்‌ இருந்த 
நாட்டிலுள்ள ஒரு ஊர்‌. ஆமோ 15, 
பேத்‌-ஒக்லா. Beth-Hogla: 
1819, பேத்‌ எக்லா காண்க. 
பேத்‌-கழல்‌. ஒeth-கய!. [ஒட்டகத்‌ 
இன்‌ வீடி] மோவாப்‌ தேசத்திலுள்ள ஒரு 
இடம்‌. எரே 4598, 


பெத்‌-காதோ. ஒeth-தகச. பெச்லெ 
கேழுக்குச்‌ சமீபமாய்‌ இருந்திருக்கவேண்டி 
யது. இதுவும்‌ மெதேரும்‌ ஒன்றாயிருக்க 
லாம்‌, யோசு 1218 1 நாளா 25, 


யோசு 


(644) 


பெத்‌-காரிம்‌ 


பேத்‌-காரீம்‌. ஐலஈ-ஃகோ, [ஆட்கெகுட்‌ 
டியின்‌ வீடி.) இந்தப்‌ பெயர்‌ சரியாய்‌ எழுத 
வேண்டுமானால்‌ பெத்கார்‌ என்று இருக்க 
வேண்டியது. இது எருசலேம்‌ நகரத்துச்‌ 
குச்‌ சமீபமாய்‌ மேற்குத்திசையில்‌ இரும்‌ 
திருக்கவேண்டியத. 1 சாமு 111, 
-பெத்‌-கில்கால்‌. ஐ௭ஈ-01வி. [கல்‌ 
குவியவின்‌ வீடு.] எரிகோபட்டணத்துக்குக்‌ 
இழக்டிவிருந்த ஒரு ஊர்‌. நெகே 12”. ஒரு 
வேளை இதுவும்‌ யோர்தான்‌ நதியைக்சடந்து 
இஸ்ரவேலர்‌ தங்கனெ கில்காலும்‌ ஒன்று 
தான்‌. யோசு 49, 

பேத்‌-கேரேம்‌. Beth-Haccherem. [இரா 
ட்ச தோட்டத்தின்‌ வீடு] இது பெத்லெகேம்‌ 
ஊருக்குத்தெற்கல்‌ இருந்திருக்கலாம்‌. இதின்‌ 
பக்கத்தில்‌ தீபஸ்தம்பத்தையும்‌ ராஜகொடி 
யையும்‌ நாட்டினதற்கு ஒப்பான ஒரு மலை 
இருக்கும்‌. நெகே 314 எரே 6. 

பெத்சாயிதா. ஒethsalக. [வலைகளின்‌ 
ஊர்‌, அல்லது வேட்டையின்‌ ஊர்‌.] கவிலே 
யாக்‌ கடலின்‌ வடக்கரையிலிருக்கும்‌ ஓர்‌ 
ஊர்‌, அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு 
என்பவர்களுடைய ஊர்‌, யோவா 144, 
இயேசு பலதடவை அங்கே போனார்‌. மத்‌ 
112! மாற்‌ 822 லூக்‌ 810 1015, காற்பங்கு 
சேசாதிபதியாயெ ' பிலிப்பு இதை அலங்‌ 
கரித்சான்‌. இதற்குக்‌ கட்டச்‌ கலிலேயாக்‌ 
கடலில்‌ மீன்கள்‌ ஏராளமானதினாலே, இயே 
சுவின்காலத்தில்‌ மீன்பிடிகாரரும்‌ மீன்‌ 
வியாபாரிகளும்‌ பெச்சாயிசா ஊரிலே வாசம்‌ 
பண்ணித்‌ தங்கள்‌ தொழிலை ஈடத்திவரு 
வார்கள்‌. 

பேத்சாய்‌. ஐ. நெகே 10/8, 

பேத்‌-சான்‌. Beth-சhan. [சாந்தத்தின்‌ 
வீடு.] இசக்கார்‌ கோத்திரத்தின்‌ எல்லைக்குள்‌ 
மனாசே என்னும்‌ கோத்திரத்தார்‌ வசத்இி 
லிருந்த ஒரு ஊர்‌, கலிலேயாச்‌ கடலின்‌ 
தென்மேற்கில்‌ 12-மைலுக்கப்பால்‌ இருக்க 
றது, யோசு 1711, நியா 1*, இவ்விடத்தில்‌ 
பெலிஸ்தியர்‌, இறந்துபோன சவுலின்‌ உட 
லையும்‌ அவன்‌ புச்திரரின்‌ உடல்களையும்‌ 
அவமானப்படுத்தினார்கள்‌. 1 சாமு 3171, 


பேத்‌-சித்தா. ஒலth-shittah.  (இித்தீம்‌ 
மரத்தின்‌ வீடு] யெஸ்ரயேல்‌ பள்ளத்தாக்கில்‌ 
உள்ள ஒரு ஊர்‌. நியா 722, 

பேத்‌-சூர்‌. Beth-2பா. [மலை லீடு] எபி 
ரோன்‌ மலைநாட்டிலுள்ள ஒரு ஊர்‌. இதில்‌ 
ரெகொபெயாம்‌ என்னும்‌ ராஜா ஒரு பெரிய 
கோட்டை கட்டினான்‌. யூதர்கள்‌ சிறையி 
ருப்பிவிருக்து வந்தபிறகு அவர்கள்‌ இக்தக்‌ 


வேத அகராதி பெத்செயான்‌ | 


கோட்டையில்‌ தங்கள்‌ போர்‌ வீரர்களில்‌. 
அநேகரை வைத்தார்கள்‌. இதத்குச்‌ சமீப 
மாய்‌ இரு. 165-ல்‌ யூதா மக்கபெயு என்ப ' 
வன பயூதஜனங்களை உபத்திரவப்பதெதின 
கிரேக்கர்களை ஜெயித்தான்‌. யோசு 1558. 
1 நாளா 24 நெகே 316 | மக்கபெயர்‌ 49, 

பேத்‌-சேயான்‌. Beth-shean. பேத்‌ 
சான்‌ காண்க. wh 

பேத்‌-ஷீமேஸ்‌. Beth-shemesh. பேத்‌- ர 
ஷேமேஸ்‌ காண்க. 

பேத்‌-ஷேமேஸ்‌. Beth-shemesh. [சூரி 
யனுடைய வீடு அல்லது குரியனுடைய 
ஆலயம்‌.] 

1. யூதா கோத்திரத்தின்‌ நாட்டில்‌ எருச 
லேம்‌ பட்டணத்துக்கு மேற்கே 15 மைல்‌ 
தூரத்திலுள்ள ஒரு ஊர்‌, யோசு 1510, 
இதற்கு இர்ஷேமெஸ்‌ என்று மறுபெயர்‌, 
யோசு 194. இது லேவியர்களூடைய மானி 
யம்‌, பெலிஸ்தியர்‌ சேவனுடைய பெட்‌ 
டியை இதற்குச்‌ திருப்பி அனுப்பினார்கள்‌, 
1 சாமு 6. இவ்விடத்தில்‌ இஸ்ரவேல்‌ ராஜா 
வாகிய யோவாஸ்‌ பயூதாராஜாவாயெ அமத்ரி 
யாவை ஜெயித்தான்‌. 2 இரா 1411, ஆகாஸ்‌ 
காலத்தில்‌ பெலிஸ்தியர்கள்‌ இதைப்‌ பிடித்‌ 
தார்கள்‌. 2 நாளா 2818, 

2. இசக்கார்‌ கோத்திரத்தின்‌ நாட்டிலுள்ள 
ஒரு ஊர்‌, யோசு 192, 

3. நப்தலி கோத்திரத்தின்‌ நாட்டிலுள்ள 
ஒரு ஊர்‌. யோசு 1934, 

4. ஆவேன்‌ காண்க. எரே 4818, 

பேத்தஃயா, பெத்தசியா. Bethahlah. 
[யேகோவா திறக்கிறார்‌] 

1. ஆசாரியரின்‌ 19-ம்‌ வகுப்புக்குத்‌ தலை 
வன்‌. 1 நாளா 2416, 

2. ஒரு லேவியன்‌. எஸ்றா 102, 

3. ஒரு யூதன்‌. நெகே 1124, 

பெத்‌-தப்புவா. Beth-Tappuah, [இலர்‌ 
சைப்பழ வீடு] இது எபிரோன்‌ மலைநாட்‌ 
டில்‌ உள்ள ஒரு ஊர்‌. . யோசு 158, 

பேக்‌-தாகோன்‌,  Beth-Dagon. 
கோன்‌ என்னும்‌ தேவதையின்‌ வீடு.] 

1. யூதா காட்டிலுள்ள ஒரு ஊர்‌, 
யோசு 1541, 

2. ஆசேர்‌ கோத்திரத்தின்‌ நாட்டிலுள்ள. 
ஒரு ஊர்‌. யேசு 1087, 

பேத்தாபரா. A. V. Bethabara. R. V. 
Bethany beyond Jordan. [ஆற்றில்‌ இற 
ங்குதுறை.] யோர்தானுக்குக்‌ கிழக்காக இருக்‌ 
கும்‌ ஒர்‌ இடம்‌. யோவா 1, யோலான்‌ 


[தா 


( 645 ) 


பெத்‌-சாபரா Q 
வத அகராதி பெத்‌-தாபரா 


இங்கே ஞானஸ்நானம்‌ கொடு; 
க ஞான; சது, இயேசு இல்‌ உள்‌ ்‌ 
வைக ்‌ ட அருகில உள்ள ஊர்‌. நி ல்‌ 
ன ச சாட்சி பசர்ந்தான்‌. வ யோவான்‌ வர்ல தது 
ட பத்தாபசாவும்‌ ஒன்றுதான்‌ என்‌ ; 
ல fr பட onan யெஸ்ரெ நினைத்தாலும்‌, அதற்குப்‌ போ 
தீதாககில்‌ யோர்தான்‌ ஈஇக்கு இல்லை. ற்கு ம தமான சாக்ஷி 


கல்வ 


ல்‌ 1 
A 


க 7 ப? ட்‌ 
ஈரி ர்‌ 


~~ ல்ல க த ந்‌ 


ப 

He 03 லி 

வாயு 
ய ன்‌ 


பெதீ-தாரன்‌ 


பேத்‌-தாரன்‌. ஐஓ௩-14லாகா. எண்‌ 3௨96, 
பேத்தாராம்‌ காண்க. 

பேத்‌-தாராம்‌. Beth-Haram. [உயர்ந்த 
இடமான வீடு.] யோர்தான்‌ நதிக்குச்‌ ழெக்‌ 
கே சாக்கடலின்‌ வடகரைக்கு 4 மைல்‌ 
தூரத்திலுள்ள ஊர்‌, எருசலேம்‌ பட்ட 
ணத்துச்குப்‌ போகும்‌ பிரயாணிகள்‌ இதில்‌ 
ஸ்நானம்‌ பண்ணுவார்கள்‌, இதில்‌ ஏரோது 
அர்திப்பா ஒரு மாளிகை கட்டினான்‌. யோசு 
1327 எண்‌ 326, . 

பெத்தார்பேல்‌. Beth-arbel. இந்த 
ஊர்‌ இருக்கும்‌ இடம்‌ திட்டமாய்த்‌ தெரி 
யாது, கானான்‌ தேசத்துக்கு வடக்கிலுள்ள 
சீரியாதேசத்தில்‌ இருந்திருக்கலாம்‌. ஓசி 1014. 

பேத்தாவேன்‌. 
ஆவேன்‌ காண்க. 

பெத்தானயா, 
தின்‌ வீடு.] 

1. யூதர்நாட்டில்‌ ஒலிவமலை அடிவாரத்‌ 
இல்‌ எருசலேமிலிருந்து இரண்டு மைல்‌ 
அரத்திலிருக்கிற தர்‌ ஊர்‌. யோவா 118, 
எருசலேமிவிருந்து எரிகோவுக்குப்‌ போகும்‌ 
வழி இதின்‌ ஊடே செல்லும்‌. இயேசுவின்‌ 
சிகேகதெராகிய லாசருவும்‌, மரியாளும்‌, மார்த 
தாளும்‌ இங்கே வாசமாயிருந்தார்கள்‌. யோவா 
1 11-5, இயேசு தம்முடைய ஜீவியகாலத்தின்‌ 
கடைசி வாரத்தில்‌ இவர்களோடு தங்கியிருக்‌ 
தாரென்று எண்ணலாம்‌. மத்‌ 217 மாற்‌ 
1111-9, இங்கே குஷ்டரோதியாகிய மோ 
னுடைய வீட்டிலே, மரியாள்‌ இயேசுவுக்குப்‌ 
பரிமள தைலம்‌ பூசினாள்‌. மத்‌ 266 மாற்‌ 145 
யோவா 121, தி இிறிஸ்சவர்கள்‌ இதற்கு 
ஸ்தலயாத்திரை செய்து இங்கேயுள்ள கன்‌ 
மலையில்‌ விகோதமான ஒரு பெரிய கோயிலை 
வெட்டினார்கள்‌, 


பேத 


Beth-aven. 


Bethany. [அத்திப்பழத்‌ 


2. யோவா 1-ல்‌ சொன்ன “பெத்தா 
பரா என்பதற்குப்‌ பதிலாக அநேக கையெ 
ழுத்துப்‌ பிரதிகளில்‌ (பெத்தானியா' என்று 
சொல்லப்பட்டிருக்கறது. இது கலிலேயா 
நாட்டிலாவது, கலிலேயா காட்டுக்குச்‌ சமி 
பத்திலாவது இருந்த ஒரு ஊர்‌ என்று 
தோன்றுகிறது. 

பேத்‌-தீப்லாதாமீம்‌. Beth-Diblathaim. 
[இரண்ட அத்திப்பழ வற்றல்களின்‌ வீடு.] 

இஸ்ரவேலர்‌ வனாந்தரத்தில்‌ பயணம்‌ 
பண்ணும்போது சேபோ மலைநாட்டில்‌ பா 
ளையம்‌ இதங்குமுன்னதாக பாளையம்‌ இறங்‌ 
தன இடம்‌ இதுதான்‌. எண்‌ 3346 எரே 
4858, இதுவும்‌ அல்மோன்‌-த்ப்லாத்தாயி 
ழம்‌ ஒன்றுதான்‌. 


வேத அகராதி 


. பெத்துவேல்‌ 


பேத்துவேல்‌. ஈம. 
சமுகத்தில்‌ வசிக்கிறவன்‌.] 
1. காகோரின்‌ மகன்‌. லாபனுக்கும்‌ செ 
பேக்காளுக்கும்‌ தகப்பன்‌. ஆதி 2299 9414 
265, எ ஜி 


- [சடவுளின்‌ 


2, = பெச்தூல்‌. 
194. 

பேத்துவேல்‌. 
இருர்‌.] 

யோவேல்‌ தீர்க்கசரிசியின்‌ தகப்பன்‌. : 
யோவே 11, 

பெத்தூர்‌, பேத்தோர்‌. thor. [விசா 
லமான வீடு.] ஐபிராத்து நதியின்‌ மேல்கரை 
யிலுள்ள ஒரு ஊர்‌. பிலேயாம்‌ இர்க்கத 


] காளா 4 யோசு 


Pethuel. [கடவுள்‌ மீட்‌ 


ரிசி இதில்‌ வாசம்செய்தான்‌, எண்‌ 225 234, 


பேத்தூல்‌. ஐலுஈப!, [சடவுளின்‌ சமு 
கத்தில்‌ வசிக்கிறவன்‌.] யூதாநாட்டில்‌ உள்ள 
ஒரு ஊரா, இதுவும்‌ பெத்தூவேலும்‌ பெத்‌ 
தேலும (2) ஒன்றுதான்‌. யோக 194 
1 சாமு 305 1 நாளா 490, 

பேத்தேமேக்க. Beth-Emek. [ஆழ்ந்த 
பள்ளத்தாக்கின்‌ வீடு] செபுலோன்‌ கோத்‌ 
கச்சா நாட்டிலுள்ள ஒரு ஊர்‌. யோக 
1091, 

பேத்தேல்‌. Bethel. [கடவுளுடைய 
வீடு] முன்‌ இதற்கு “லூஸ்‌” என்று பேர்‌. 
ஆதி 2617 356, மலைநாட்டில்‌ எருசலேமுக்கு 
வடக்கே ஏறக்குறைய பதினொருமைல்‌ அரத்‌ 
திலிருக்கும்‌. ஆபிரகாம்‌ இங்கே ஒரு பலிபீ 
டத்தைக்‌ கட்டினான்‌. ஆதி 128 1394 யாக்‌ 
கோபு ஆரானுக்குப போனபோதும்‌, பதான்‌ 
அராயிலிருந்து இரும்பிவத்தபோதும்‌, கட 
வுள்‌ அவனுக்கு இங்கே தரிசனையை அருளி 
ஞர்‌. ஆதி 2810-11-19 351-15, ஆதலால்‌ இந்த 
இடம்‌ மகாப்‌ பரிசுத்த ஸ்தலம்‌ என்று இஸ்ர 
வேலர்‌ எண்ணினார்கள்‌. நியாயாதிபதிகளின்‌ 
காலத்தில்‌ வடகோத்திரத்தாருக்கு மார்க்க 
விஷயத்திற்கு மத்திய ஸ்தானமாயிருந்தது. 
நியா 2015 215, இந்த வசனங்களில்‌ “தே 
வனுடையவீடு என்பது பெத்தேல்‌ ஊர்தான்‌. 
1 சாமு 716 103. பெத்தேல்‌, இஸ்ரவேல்‌, 
யூதா என்னும்‌ சாஜ்யங்களின்‌ எல்லைகளி 
விருந்தாலும்‌ பெரும்பாலும்‌ இஸ்‌ ரவேலருக்‌ 
குரியதாயிருந்தது. முதல்‌ யெரொபெயாம்‌ 
பூர்வீக சானானியருடைய மார்க்க அனுசர 
ணைகளுக்கு இசைந்து மார்க்க விஷயங்க 
ளுக்கு இந்த ஊரைச்‌ தலைககராக்கி இஸ்ர 
வேலர்‌ வணங்கும்படி இதிலே ஒரு பொற்‌ 
கன்றுக்குட்டியை ஸ்தாபித்தான்‌. 1 இரா 
1255-9325. பெத்தேவில்‌ நடந்த தேவ 


( 641 ) 


பெத்தொரோன்‌ . 


வணக்கத்திலே பொல்லாத விஷயங்கள்‌ 
உண்டு. த 1015 ஆமோ 44 58, 

்‌ யோசியா மார்க்கத்‌ திருத்தங்களைச்‌ செய்த 
போது அங்கேயிருக்த பலிபீடச்தை அழித்‌ 
தப்போட்டான்‌, யோசு 7? 89:18:17 | இரா 
13 அதி 2 இரா 293 2 இரா 994:15-20, 


பேத்தோரோன்‌. Beth-horon. [கெபி 
களுள்ள இடம்‌,] மேல்‌ பெச்தொரோன்‌ €ழ்‌ 
பெத்தொசோன்‌ என்னும்‌ இரண்டு று 
பட்டணங்களும்‌ சேராள்‌ என்பவளால்‌ கட்‌ 
டப்பட்டன. 1 நாளா 74, சாலொமோன்‌ 
இவைகளைத்‌ திரும்பக்‌ கட்டிக்‌ கோட்டை 
கொத்தளங்களை உண்டாக்கினான்‌. 2 நாளா 
85, இப்பட்டணங்கள்‌ ஆயலோன்‌ பள்ளத்தாக்‌ 
இலிருந்து பியோனுக்குப்‌ போகும்‌ பாதைக்‌ 
குச்‌ சமீபமாயிருக்சன்றன. இவைகள்‌ ஒன்‌ 
௮க்கொன்று இரண்டு மையில்‌ தூரம்‌. யோசு 
1010-11 2 நாளா 2519, 

. இவைகள்‌ கடல்‌ ஒரத்தில்‌ உள்ள ஜாதியார்‌ 
களுக்கும்‌ யூதேயா ராஜயத்திற்கும்‌ இடை 
யிலுள்ள எல்லைசளிலிருக்கன்ற கோட்‌ 
டைசளானதினால்‌, இவைகளில்‌ பல யுத்‌ 
தங்கள்‌ நடந்தன, யோசு 1010, யூதாஸ்‌ மக்‌ 
கபெயர்‌ இந்த ஊர்களில்‌ சீரிய ராஜாவின்‌ 
சேனாதிபதிகளை மு. 166-ம்‌ 'ித்திலும்‌ 
161-ம்‌ இத்திலும்‌ இரண்தெடவை ஜெ 
யித்து அர்த ராஜாவின்‌ ஆளுகையை நீக்கி 
யூதர்களுக்கு விடுதலை உண்டாக்கினான்‌. 
] மக்கபெயர்‌ 813 799, 

பேத்தோர்‌. ஐசthor. பேத்தாா்‌ காண்க, 

பெத்தோனீம்‌. 9௦4௦1௬. தலேயாத்‌ 
நாட்டின்‌ வடபாகத்திலுள்ள ஓர்‌ இராமம்‌. 
யோச 1326, 

பேத்‌-நீம்ரா. Beth-Nimrah. எண்‌ 3226. 
நீம்ரா காண்க. 

-பெத்பகே. ஒethphage. [அத்திபபழத்‌ 
இன்‌ வீடு,] பெத்தானியாவுக்குச்‌ சமீபமாயி 
ருக்‌றெ ஓர்‌ ஊர்‌, இது ஒலிவமலையிலே இ 
ருக்கறெதாக எண்ணப்படுகின்றத. மாற்‌ 111, 

பேத்‌-பலேத்‌. R. V. Beth-Pelet, A. V. 
Beth-Palet. யோசு 15”. பேத்பேலேத்‌ 
காண்க. 

பெத்‌ பாகால்‌ மேயோன்‌. Beth-baal- 
men. யோசு 1317. பாகால்‌ மேயோன்‌ 
காண்க. 

பேத்‌-பாத்சேஸ்‌. Beth-—Pazzez. [சிதற 
டிக்கும்‌ வீடு] இஸக்கார்‌ கோத்திரத்தின்‌ 
நாட்டிலுள்ள ஒரு ஊர்‌. யோசு 197, 

பெத்பிரி. ஒeth-BIri. அ பெத்லெபொ 
வோத்‌. [காளாக்‌?!, 


வேத அகராதி : 


- பெத்‌-பெயோர்‌ 


பேத்‌-பேயோர்‌. Beth-Peor. [பாகால்‌ 
பெயோர்‌ என்னும்‌ தேவதையின்‌ வீடு.]. 
ரூபன்‌ சோத்திரத்தார்‌ நாட்டில்‌ நேபோ' 
மலைக்குச்‌ சமீபமாய்‌ உள்ள ஒரு ஊர்‌. 
எதிப்துதேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்‌ 
இதில்‌ பாளையம்‌ இறங்கினார்கள்‌, உபா 39 
446, இதில்‌ இஸ்ரவேலர்‌ பெரும்‌ பாவங்‌ 
களைச்‌ செய்தார்கள்‌. எண்‌ 251, இதற்கு 
அருகாமையில்‌ மோசேயினுடைய பிரேதம்‌ 


அடக்கம்‌ பண்ணப்பட்டது. உபா 345, 


பேத்‌-பேலேத்‌. Beth-Pelet. [மீட்பின்‌ 
வீடி] இதுவும்‌ பெத்பலேத்தும்‌ ஒன்றுதான்‌. 
யூதா ராஜ்யத்தின்‌ தென்பாகத்திலிருந்த சியி 
யோன கோத்திரத்தார்‌ நாட்டிலுள்ள ஒரு 
ஊர்‌. இது பெயெர்செபா என்னும்‌ ஊருக்‌ 
குத்‌ தெற்கிலிருந்தது என்பதை ஒழிய இது 
இருந்த இடச்சைப்பற்றி ஒன்றும்‌ தெரி 
யாது. பல்தியனாகிய ஏலெஸ்‌ இந்த ஊரான்‌. 
யோசு 1528 நெகே 1126 9 சாமு 2326, 
இவன்‌ “பெலொனியன்‌' என்று சொல்லப்‌ 
படுவான்‌. 1 நாளா 1127 9710, 

பேதீ-மாக்கா. Beth-maacah. [வருத்தங்‌ 
களின்‌ வீடு.] இதுவும்‌ ஆபேல்‌ பெத்மாக்கா 
வும்‌ ஒன்றுதான்‌. இது கானான்‌ தேசத்தில்‌ 
கலிலேயாக்‌ கடலுக்கு வடகிழக்குத்‌ தேசத்‌ 
இிலிருக்கறது. 2 சாமு 2014-18 | இரா 1559 
2 இசா 152. ஆபேல்‌ காண்க, 

பேத்‌-மாக்கபோத்‌. Beth-marcaboth: 
[இரதஙகளிருக்கும்‌ வீடு] சமியோன கோத்‌ 
திரத்தார்‌ நாட்டின தென்பாகத்திலுள்ள ஓர்‌ 
ஊர்‌. யோசு 195, 

பேத்‌ மெயோன்‌. Beth-meon. 
48, பாகால்‌ மேயோன்‌ காண்க. 


எசே 


பெத்‌-யேசிமோத்து. ஒeth-Jeshimoth. 
[வனாந்தரமான வீடு.] இஸ்ரவேல்‌ புத்திரா 
மோவாப்‌ தேசத்தில்‌ அலைந்து திரியும்‌ 
போது அவர்கள்‌ கடைச்‌ வருஷங்களில்‌ 
அதின்‌ தென்திசையில்‌ பாளையம்‌ இறங்‌ 
னார்கள்‌. இது சாக்கடலின்‌ தென்கரைக்‌ 
குச்‌ சமீபமாயுள்ளது. பிக்தினகாலத்தில்‌ 
ரூபன்‌ கோத்திரத்தின்‌ நாட்டிலே சேர்ந்தி 
ருந்தது. எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியின்‌ கா 
லத்தில்‌ இது மறுபடியும்‌ மோவாப்‌ ராஜ்யத்‌ 


தோடு சேர்க்கப்பட்டது. எண்‌ 33 யோசு 
123 1320 எசே 2510, 
பேத்‌-ராபா. Beth-Rapha. [சாட்சதன்‌ 


வீடி.] இது இருந்ச இடம்‌ தெரியாது. 
1 நாளா 415, ப 

- பெத்‌-ரேகோபு. ஐஸுஈ-8௭௦. இஸ்ர 
வேலின்‌ தென்பாகத்தில்‌ உள்ள சாண்‌ 


( 648 ) 


பெத்லெகேம்‌ 


வேத அகராதி க 


கோத்திரத்தின்‌ நாட்டைச்சேர்ந்த ஒரு ஊர்‌. விரோதமாய்ப்‌ படையெடுத்தவர்சள்‌. கியா. 


இதிவிருந்த  ஜனங்கள்சான்‌ தாவீதுக்கு 


1898 2 சாமூ 105. 


2 


ப. 
தீற்காலத்து பெத்லெகேம்‌, 
பேத்லேகேம்‌. Bethlehem. [ஆகார பெபாயி. 82௮. ஒறையிருப்பிவிறாந்து 
வீடி] திரும்பிவந்த ஒரு குடும்பம்‌. எஸ்றா 211 813 


1. யூதாவிலுள்ள பெத்லெசேம்‌. முன்னே 
இதற்கு “எப்பிராத்தா? என்று பேர்‌. இது 
எருசலேமுக்குத்‌ தெற்கே இந்து மைல்‌ தூர 
தீதிவிருக்கற ஒரு ஊர்‌. ராகேல்‌ அடக்கம்‌ 
பண்ணப்பட்ட இடம்‌. ஆதி 3516100. இது 
தாவீதின்‌ பட்டணம்‌, இங்கே சாமுவேலி 
னால்‌ அவன்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்‌ 
டான்‌, 1 சாமு 10193, ரெகொடெயாம்‌ இதை 
௮.சண்படுத்தினான்‌. 2 நாளா 1 1. இயேசுவின்‌ 
பெற்றார்‌ தாவீதின்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
களானபடியால்‌, குடிமதிப்பு எழுதும்படி 
இங்கே வந்தார்கள்‌. அவ்வேளையில்‌ இயேசு 
இங்கே பிறந்தார்‌. ரூத்‌ (9 2 சாமு 2314-16 
மீகா 58 மத்‌ 21.565 லூத்‌ 94:15 

1 நாளா 2! 44-ல்‌ சொன்ன பெச்லெகேம்‌ 
இந்த ஊரை ஸ்தாபித்தவன்‌ பேரைக்‌ குறிக்‌ 
கலாம்‌. 

2. செபுலோனிலிருந்த ஓர்‌ ஊர்‌. யோசு 
1915, 

பேத்‌- லேபாவோத்‌. Bஒeth-lebaoth. 
[பெண்‌ சிங்கங்களின்‌ வீடு.] சிமியோன்‌ 
கோத்திரத்தார்‌ நாட்டிலுள்ள ஓர்‌ ஊர்‌. ஒரு 
வேளை இதுவும்‌ பெத்‌-பிரியும்‌ ஒன்றுதான்‌. 


"யோசு 19 | நாளா 491, 


பெந்தேகொஸ்தே. Pentecost. அப்‌ 2! 
20151 கொரி 165. பண்டிகை காண்க. 


82 


108 நெதே 1015, 


பேபேயாள்‌. Phoebe. செங்கரேயா 
ஊரிலுள்ள சபைக்கு உசவிக்காரியாயெ 
இவள்‌ பரி. பவுல்‌ ரோமருக்கு எழுதின கிரு 
பத்தை சோமாபுரிக்கு எடுத்துக்கொண்டு 
போனாள்‌. ரோம 101: 

பேயர்‌. Name. நாமம்‌ காண்க. 


பேயா்‌-லகாய்‌-ரோயி. Beer-lahal[-rol. 
[என்னைப்‌ பார்த்து உயிரோடிருக்றெவரு 
டைய இணறு.] யூதாவின்‌ தென்பாகத்தி 
லுள்ள காதேசுக்கும்‌ பேரேத்துக்கும்‌ இடை 
யிலிருந்த ஒரு இணெறு. பூதேயாவிலிருந்து 
எ௫ப்‌ தக்குப்போகும்‌ வழி இதின்‌ பக்கமரய்ப்‌ 
போனது. இதற்குச்‌ சமிபத்தில்‌ ஆகார்‌ என்‌ 
பவள்‌ பிரயாணத்தை கிறுத்தி, திரும்பிப்‌ 
போனாள்‌. ஆதி 1614, இங்கே ஈசாக்கு செ 
பெக்காளைச்‌ சந்தித்தான்‌. ஆதி 2489, 

ஆபிரகாரம்‌ இறந்துபோனபின்‌ ஈசாக்கு 
இல்லடி குடியேறினான்‌. ஆதி 
2௮11, 

பெயாலோத்‌. 82௧1௦7. யூதாவின்‌ தென்‌ 
எல்லையில்‌ உள்ள ஒரு ஊர்‌, யோசு 1554, 


பேயுளதாயி, 511௭௮1. [யேகோவா 
செய்கருர்‌.] ஓபேத்‌-ஏதோயின்‌ எட்டாம்‌. 


மகன்‌. .] நாளா 965. 


(649) 


பெயெரோத்‌ 


வேத அகராதி 


பெயொர்‌ - செபா 


பெத்லெகேம்‌ பள்ளத்தாக்கு. 


பேயேரோத்‌. Beeroth. [ணெறுகள்‌.] 
பென்யமீன்‌ கோத்திரத்திலுள்ள ஓர்‌ ஊர்‌. 
யோசு 9179 சாமு 42, இஸ்டோசேத்தைக்‌ 
கொன்றவனும்‌, யோவாவின்‌ ஆயுததாரியும்‌ 
இதில்‌ வசித்தார்கள்‌. 2 சாமு 4” 235, 

பேயோ - சேபா. 888-8௭௨. [உடன்‌ 
படிச்சையின்‌ கிணறு அல்லது ஏழுகிணறு 
கள்‌] ஆபிரகாம்‌ கூடாரம்‌ இறக்க இடம்‌, 
ஆதி 2131, இதிலிருந்து ஆசாரை அனுப்பி 
விட்டான்‌. ஆதி 2 114. இங்கே ௮பிமெலேக்கு 
என்பவனோடு உடன்படிக்கை பண்ணி 


( 65 


னான்‌. ஆதி 21, ஈசாக்கு இங்கே தங்கிக்‌ 
இணறு ஒன்று வெட்டினான்‌. ஆதி 2629-88, 
இந்த ஊரிலிருந்துதான்‌ யாக்கோபு ஓடிப்‌ 
போனான்‌. ஆதி 250, அவன தன விருத 
தாப்பியத்தில்‌ எகிப்து தேசத்துக்குப்‌ போ 
கும்போது இவ்விடத்தில்‌ பலியிட்டான. 
ஆதி 401. இது யூதாவின்‌ எல்லைச்குள்ளிருர்‌ 
தாலும்‌ சிமியோன்‌ கோத்திரத்தாரின்‌ வசத்‌ 
திலிருந்சது. யோசு 1528 198, இவ்விடத்தி 
லே சாமுவேவின்‌ புத்திரர்கள்‌ நியாயாதிபதி 
களாய்‌ இருந்தார்கள்‌. 1 சாமு 6. எலியா, 


0) 


பெயெலசெபூல்‌ 


ஏசபேல்‌ ராணியின்‌ கைக்குச்‌ தப்பி ஓடிப்‌ 
போகும்போது இவ்விடத்திற்கு வந்தான்‌. 1 
இரா 19, யோவாஸ்‌ ராஜாவின்‌ தாயார்‌ இதில்‌ 
பிறந்தாள்‌. 2 இரா 121. இதில்‌, அகார்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு, எலியா தேவதரிசனம்‌ 
அடைந்தார்கள்‌. ஆதி 2107 262 462 | இரா 
195. தீர்க்கதரிசிகள்‌ இருந்த காலமமட்‌ 
டும்‌ எபிரெயர்கள்‌ னியா வணங்கின 
தெய்வத்தை இதில்‌ வணங்கிவந்தராகள்‌. 
அமோ 55 814 எபிரேயர்கள்‌ இந்த ஊரைத்‌ 
தங்கள்‌ தேசத்துக்குத்‌ தென்‌ எல்லை என்று 
நினைத்தார்கள்‌. நியா 201. இதில்‌ எழு 
கிணறுகள்‌ இருத்‌ லள சலன்‌ 
களாக இதில்‌ ஜனங்கள்‌ குடியிராவிட்டாலும்‌ 
தற்சமயம்‌ இது ஒரு பெரிய ஊராக இருக்‌ 
கிறது. 

பேயேல்சேபூல்‌. Beelzebul. சாத்தான்‌ 
என்னும்‌ பிசாசானவனுக்கு இந்தப்‌ பெயரை 
யூதர்கள்‌ வழக்கமாய்ச்‌ சொன்னார்கள்‌. இது 
வும்‌ பெலிஸ்தியர்கள்‌ வணங்கெ பாகால்‌ 
'செபூப்பும ஒன்றுதான்‌. மத்‌ 1025 1224 மாற்‌ 
322 லூக்‌ 1115, பாகால்‌ சேபூப்‌ காண்க. 

பே-யேலதிரா. Be-Eshterah. [அஸ்த 
ரோச்‌ தேவியின்‌ ஆலயம்‌.] யோர்தான்‌ நதிக்‌ 
குக்‌ இழக்கே பாசான்‌ தேசத்திலுள்ள ஒரு 
பெரிய பட்டணம்‌. யோசு 2127, அஸ்தசோத்‌ 
(2) காண்க. 

பெயேரி. 3௦81. 

1. ஏசாவின்‌ மனைவியாகியயூதீத்தின்‌ தகப்‌ 
பன்‌. ஆதி 2654, 

2. திர்க்ததரிரியாகய ஒசியாவின்‌ தகப்‌ 
பன்‌. ஓசி 11, 

பேயோன்‌. 88௦௩. எண்‌ 32 பாகால்‌ 
மேயோன்‌ காண்க. 

போகியா. Berechlah. (யேகோவா 
ஆசீர்வதிக்கருர்‌.] 

1. ஆசாபின்‌ தகப்பன்‌. 1 நாளா 29, 

2. செருபாபேவின்‌ மகன்‌. | காளா 320, 

3. வேலை பார்க்கும்படி நெகேமியா நிய 
மித்த ஒருவனுடைய தகப்பன்‌. நெகே 34, 

4. ஒரு லேவியன்‌. 1 நாளா 916, 

5. சகரியா தீர்ச்சதரிசியின்‌ தசப்பன்‌. 
சக 14, 

6. எப்பிராயீம்‌ கோத்திரத்தில்‌ ஒரு தலை 
வன்‌. 2 நாளா 9815, 

பேராக்கா. 82௨௦௨௩. [ஆசீர்வாதம்‌.] 

1. சவுலின்‌ சகோதரரில்‌ ஒருவன்‌. | நாளா 
123. 


வேத அகராதி : | 


2. எபிசோனிலிருந்து எருசலேமுக்குப்‌ 
போகும்‌ வழியில்‌ இருக்கும்‌ ஒரு பள்ளத்தா. 
க்கு. யோசபாத்‌ என்னும்‌ ராஜா தான்‌ 
மோவாபியர்‌ முதலியவர்களை ஜெயித்ததினி 
மித்தம்‌ கடவுளை நோக இவ்விடத்தில்‌ ஸ்சோ 
தீதிரம்‌ செலுத்தினதினால்‌ இதற்கு பெராக்‌ 
கா அதாவது ஆசீர்வாதம்‌ என்னும்‌ பெயர்‌ 
வந்தது. 2 நாளா 20%, 


பெராத்£ம்‌. Perazin. எருசலேம்‌ பட்ட 
ணத்துக்குச்‌ சமீபமான ஒரு ஊர்‌. பாகால்‌- 
பெராத்மே. ஏசாயா 2891, 

பேராயா. Beralah. 1 நாளா 891, 


பேரிசியா. 1221௦8. இஸ்ரவேலர்‌ கா 
னான்‌ தேசத்தில்‌ குடியேறுமுன்‌ பெரிரியர்‌ 
என்னும்‌ ஒரு ஜாதியார்‌ அச்தேசத்திலிறார்‌ 
தார்கள்‌. ஆதி 137 1590 3420 யாத்‌ 38 9983 
332 3411 உபா 201 யோசு 310 175 1 இரா 
9% எஸ்றா 91. 

பெரிசியரைப்பற்றி எத்தனையோ வசனக்‌ 
களில்‌ சொல்லப்பட்டிருந்தாலும்‌ அவர்களு 
டைய சரித்திரம்‌ எவ்விடத்திலும்‌ பூரணமாக 
எழுப்‌. பட்டிருக்கவில்லை. வேதசாஸ்திரிகள்‌ 
இவர்கள்‌ விஷயத்தை விசாசணைசெய்து 
இவர்கள்‌ மதில்களில்லாத பட்டிக்ரொமங்க 
ளில்‌ வசித்த குடியானவர்களாய்‌ இருக்கவே 
ண்டும்‌ ஏன்று நினைக்கிறார்கள்‌. 

பேரிதா. Berldah. சாலொமோனுடைய 
பரிவாரங்களில்‌ ஒரு குடும்பம்‌. பெருதா. 
நெகே 1 எஸ்றா 25. 


பேரியவன்‌, பேரியமனுஷீர்‌, பேரியோர்‌. 
The great. யாத்‌ 115 யோசு 14152 சாமு 
338 2 இரா5! 106 யோபு 32 நீதி 186 பிர 
29 ஏசா 2” தானி 248 நாகூ 310 மத 205 மாற்‌ 
104? லூக்‌ 12 அப்‌ 6 வெளி 615 1923 2019, 

டெரீம்‌. Berites. தாவீதுக்கு விரோதமாய்‌ 
ராஜதுரோகம்‌ செய்த சேபாவுக்கு உதவிசெ 
ய்தவர்கள்‌. பெரீம்‌ என்பது பிக்கிரியர்‌ என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌. ஏனென்றால்‌ வேதசாஸ்‌ 
திரிசளின்‌ அபிப்பிராயப்படி அவர்களும்‌ 
இவர்களும்‌ ஒரே ஜாதியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
2 சாமு 201-14, 

பேநதகிறது. Increase, multiply. 

1. அதிகரிக்றெது. ஆதி 129 907 2217 3511 
உபா 715 2588 நீதி 91 ௨68 9916 பூர 119 514 
ஏசா 9£ எசே 305 அப்‌ 67 (68, 

2. வளருகிறது. அப்‌ 12% 2 கொரி 90 
! தெச 3 40 1 பேது ப யூதா 19, 


ச்‌ சனம்‌ அடைஇறது. ஆதி 481? யோவா 
ட்‌] 


( 651) 


பெருச்சடல்‌ | 


... பெநக்கடல்‌, பெரிய சழத்திரம்‌. ‘The 
Great Sea.’ பெருங்கடல்‌ என்பதும்‌ பெரிய 
சமுத்திரம்‌ என்பதும்‌ வழக்கமாய்‌ மத்திய 
திரைக்கடலைக்‌ குறிக்கும்‌. எண்‌ 34 யோசு 
1491 152 எசே 4710 484, அப்போஸ்தலர்‌ 
நடபடிகளில்‌ கடல்‌ என்பது மத்தியதரைக்‌ 
கடலைத்தான்‌ குறிக்கும்‌. அப்‌ 106 2790, இஸ்‌ 
சவேல்‌ ஜனங்கள்‌ கடலோரத்தில்‌ வரித்து 
அவர்களில்‌ அநேகர்‌ கடல்‌ பிரயாணங்களை 
யும்‌ செய்யும்போது அவர்கள்‌ சமுத்திரத்திற்‌ 
கும்‌, அதிலிருக்கும்‌ பயங்கரமான இமிங்கலம்‌ 
முதலிய ஜெந்துக்களுக்கும்‌, அதிலடிக்கும்‌ 
புசல்காற்றுக்கும்‌, அவைகளினால்‌ உண்டா 
கும்‌ கப்பற்சேதத்துக்கும்‌ அதிகமாய்ப்‌ பயந்த 
தினாலே பரி. யோவான்‌ மோக்ஷ்லோகத்தி 
லே சமுத்திரம்‌ இல்லை என்று மகிழ்ச்சி 
யோடு சொல்லுறான்‌. சங்‌ 46 899 ஏசா 
17? எசே 492 வெளி 181, மத்தியதரைக்‌ 
கடல்‌, 8ரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா 
கண்டங்களுக்கு இடையிலுள்ளது. அதன 
வடபுறத்தில்‌ ஸ்பானியா, இத்தாலியா, 
இரேக்கு, சன்ன ஆசியா தேசங்களும்‌; 
அதன்‌ இழக்குபுறத்தில்‌ சீரியாவும்‌, பலெஸ்‌ 
தீனாவும்‌; தென்புறத்தில்‌ ஆப்பிரிக்காவும்‌ எடப்‌ 
தும்‌ இருக்னெறன. மேற்கில்‌ ௮துஸ்பானியா 
வுக்கும்‌ ஆப்பிரிக்‌ காவுக்கும்‌ இடையிற்சென்று 
அத்லாண்டிக்‌ சமுத்திரத்தில்‌ கலக்கிறது. 
இதில்‌ €ப்புருதிவு, மெலித்தாதிவு, பத்முதிவு 
மேதலிய தீவுகள்‌ இருக்கின்றன. பவுல்‌ அப்‌ 
போஸ்தலன்காலத்தில்‌ இந்தக்‌ கடல்‌ ஓரங்க 
ளிலிறார்த சாஜ்யங்கள்‌ எல்லாம்‌ சோமராஜ்‌ 
யத்தில்‌ சேர்ந்திருந்தது. ரோமராயன்‌ இந்தத்‌ 
தேசங்களை எல்லாம்‌ ௮சசாட்சிசெய்து சமா 
தானப்படுத்திக்கொண்டதினால்‌ வியாபாரிக 
ளும்‌ இன்னும்மற்ற பிரயாணிகளும்‌ யாதொரு 
இடையூறுமின்றி எந்தத்திசைக்கும்‌ கப்பல்‌ 
. ஏறி இந்தக்‌ கடலைக்‌ கடந்துபோவார்கள்‌. 

'பெநங்காற்று. Storm. யோபு 218 38! 
சங்‌ 8315 ஏசா 298 எரே 2319. சுழல்காற்று 
காண்க. 

பேநசீசாளி. Wael. தரையில்‌ ஊரு 
இற அசுத்தமான பிராணிகளில்‌ ஒன்று. எபி 
செய பதத்துக்கு We௰$6! என்று சொல்‌ 
வது தப்பு. அப்பதம்‌ பெருச்சாளியை ௮ல்‌ 
லது ஒருவிதமான கூஞ்குறைக்‌ குறிக்க 
றது. லேவி 119, 

பேநதா. Peru. பேரிதா காண்க, 

பேநழச்சு. 51எு. யோபு 324 சங்‌ 125 
7011 ஏசா 247 புல 1? எசே 218 மாற்‌ 734614, 

பேதமை. Pride. சங்‌ 108 ரீதி 8 மச்‌ 
T= யாக்‌ 4 1 யோவா 216, 


வேத அகராதி 


பெரும்பாடு 


பேநம்பாடு, 1886 ௦7 blood. இர்தப்‌ 
பதத்துக்கு ச௩oரரhaஜiய என்னும்‌ பெய 
ரை வைத்திய சாஸ்திரிகள்‌ சொல்லுறார்‌ 
கள்‌. மாற்‌ 555 லூச்‌ 643, 

பேரேஸ்‌, ஒPசாசs. [பிரிக்கப்பட்டது] 
தாணி 5”. மேனே காண்க. 

பேசேலீம்‌. 8௦2-81௬. [பராக்கரமசா 
வலிகளின்‌ ணெழு.] இதுவும்‌ பேயோ என்னும்‌ 
பாளையமும்‌ ஒன்றுதான்‌ என்று நினைக்க 
வேண்டும்‌. எண்‌ 2118 ஏசா | 5, 

பேரோதாக்‌ பலாதான்‌. Berodach 
Baladan. அரிய ராஜாவாகிய மெரோதாக்‌- 
பலாதான்‌ என்பவனுடைய மறுபேர்‌. 2 இரா 
2012 ஏசா 391. அசீரியா (பக்கம்‌ 10) காண்ச, 

பேரோத்‌. Beeroth. பேயேசோத்‌ சா 
ண்க. 

பேரோயா, Bero௦ea. கிரேக்க தேசத்‌ 
தின்‌ வடகிழக்குப்‌ பாகமாக மக்கெதோனி 
யாநாட்டிலுள்ள ஒரு ஊர்‌. இ-மூ. |68-ம ணி 
தீதில்‌ இது ரோமருக்குக்‌ இடைத்தது. பரி. 
பவுல்‌ இப்பட்டணத்திலிருந்த யூதருக்குச்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கத்தான. சோபத்‌ 
தர்‌ என்பவன்‌ இந்த ஊரான. அப்‌ 1710 204, 
இவ்வூரார்‌ பவுவின்‌ பிரசங்கத்தை மனோவா 
ஞ்சையாய்‌ ஏற்றுக்கொண்டு, வேதவாக்கியங்‌ 
களை ஆராய்ந்து, வேதாகமத்தை வாசிக்கிற 
விஷயத்தில்‌ சகலருக்கும்‌ ஈல்ல மாதிரியைக்‌ 
காண்பித்திருக்கிறார்கள்‌, 

போகழ. Perஜகan௩ய5. பெர்கமு ன்ன 
ஆசியாவின்‌ வடமேற்கு மூலையிவிரார்த காட்‌ 
டிலுள்ள ஓர்‌ ஊர்‌. துவக்கத்திஜே இது ஒரு 
சிறிய ராஜயத்தின்‌ முக்கிய பட்டணம்‌. 
கிமு. 133-ம்‌ த்தில்‌ ரோமர்கள்‌ இந்த 
ராஜ்யத்தை ஜெயித்த, இதைத்‌ தீங்களு 
டைய ராஜயத்தோடு சேர்த்துக்கொண்டார்‌ 
கள்‌. இது கடலுக்கு 15 மைல்‌ தாரத்இி 
லுள்ளது, இதினூடே பெரிய ராஜபாதை 
போகாததினால்‌ இங்கு வியாபாரம்‌ அவ்‌ 
வளவு இலலை. இரேக்கர்‌ வணங்கின பூப்‌ 
பித்தர்‌ தேவனுக்கும்‌ அத்தேனே தேவிக்‌ 
கும்‌ பெரிய தேவா லயங்கள்‌ இங்கிருந்தன. 
பரி. யோவான்‌ எழு சபைகளுக்கு எழுதின 
நிருபங்களில்‌ ஒன்று பெர்கமு சபைக்கு 
எழுதப்பட்டது. இரந்த ஊரில்‌ ரோமராயனு 
டைய சுரூபத்தைவணட்கினதினாலே இங்சே 
“சாத்தானுடைய சிங்காசனம்‌” இருந்தது என்‌ 
ரன்‌. மேலும்‌ இச்சடையிலுள்ள சிலர்‌ இயே 
சுறிஸ்துவின்‌ பிரமாணங்களின்படி நியாய 
மாய்‌ நடவாமல்‌, அர்நிய மதஸ்தர்கள்‌ வணங்‌ 
இனவிக்‌கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்டதை 
வாங்‌இட்‌ புசித்து, வேசித்தனம்‌ பண்ணிவருஇ 


( 658) 


கள்‌ பெர்கமு சபையிலும்கூட தோன்றினது 
என்று நினைக்கவேண்டும்‌. வெளி |! 23-17, 

பொர்கே. Pசerஜஃ. பெர்கே சன்ன ஆசியா 
வின்‌ தென்கரையிலுள்ள பம்பிலியா நாட்‌ 
டிலிருர்த முக்கிய பட்டணமாயிருந்தது. இது 
கடலுக்கு 12 மைல்‌ தூரத்திலிருந்தது. இத 
ற்கும்‌ கடலுக்குமிடையில்‌ ஒரு துறைமுக 
பிருந்ததினாலே இதில்‌ வியாபாரம்‌ மிகுதி. 

எபேசுப்பட்டணத்தில்‌ வணங்கப்பட்ட 
தியானாள்‌ தேவியைப்போன்ற ஒரு தேவி 
யை இவ்வூரார்‌ வணங்கிவந்தார்கள்‌. பரி. 
பவுல்‌ தான்‌ செய்த முதல்‌ பிரயாணத்தில்‌ 
இதின்வழியாய்‌ இரண்டுகடவை போனான்‌. 
அனால்‌ இரத்தச்சாட்கெளைப்பற்றிய சரித்‌ 
திரங்களில்‌ பெர்கே பட்டணத்திலிருந்து 
வந்த இரத்தச்சாட்கெளின்‌ பெயர்கள்‌ சொல்‌ 
லப்படாததினாலே, இதில்‌ கிறிஸ்தவ சபை 
அவ்வளவு விருத்தியடைந்ததென்று நினைக்‌ 
இறதற்கு இடமில்லை. அப்‌ 1514 1475. 

பேர்சியா. Persia. எஸ்றா 11. பார்சியா 
காண்க. 

பெர்சியாள. Persis. சோமாபுரிச்‌ சபை 
யைச்சேர்ந்த ஒர்‌ கிறிஸ்தவள்‌. ரோமர்‌ 1615. 

பொலவீக்கேயான்‌, Bernice. இரண்டாம்‌ 
அிரிப்பாவின்‌ சகோதரி. இவள்‌ மகாப்‌ 
பொல்லாத ஸ்திரீ. அப்‌ 251398 205), 
, ஏரோது காண்க. * 

பேலத்தியா. Pelatiah, [யேகோவா மீட்‌ 
கறார்‌] 

1. யூதர்களில்‌ ஒரு தலைவன்‌. எசேச்‌ 111. 

2. செருபாபேலின்‌ போன்‌, 1 நாளா 
991, 


3. சிமியோன்‌ கோச்திரத்தான்‌. 
443, 


1 நாளா 


4. உடன்படிக்கைக்கு முத்திரை போட்‌ 
டவர்களில்‌ ஒருவன்‌. நெகே 10”. 

பேலலிய௩. Pelallah. [யேகோவா நியா 
யத்தீர்ப்பு செய்கிருூர்‌.] ஒரு ஆசாரியன்‌. 
நெகே 1175. 

பேலன்‌. Strength. பலம்‌ காண்க, 


- பெலாகீயானர்‌. .Pelagஜlலா8. பெலாதியு 
என்பவன்‌ பிரித்தானியா தேசத்தில்‌ பிறந்த 
வன்‌ என்று அநேகர்‌ நினைக்கிறார்கள்‌. இவன்‌ 
பி. ஏறக்குறைய 3170-ம்‌ த்தில்‌ பிறரது, 
கல்வியிலும்‌ பக்தியிலும்‌ தேர்ர்தவனாயிருர்‌ து, 
குருபட்டாபிஷேகம்‌ பெறாமல்‌ போனபோ 
இலும்‌ யாவரும்‌ புகழத்தக்க ஒரு சம்நியாரி 


ஹைகளைச்‌ சேர்த்ததினலே வேசசாஸ்திரிகள்‌. 
இவன்‌ வேதப்புரட்டர்களில்‌ ஒருவன்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. பி. 10-ம்‌ த்தில்‌ ஜெ . 
ர்மாணிய தேசத்திலிருந்து வந்த கோத்தர்‌ 
(20148) சோமாபுரியைப்‌ பிடித்தபிறகு இ 
வன்‌ எருசலேமுக்குப்‌ போய்ச்‌ சிலகாலம்‌ 
தங்கினான்‌. இ-பி. 4106-ம்‌ த்தில்‌ கார்தா 
கோ (Cகொர்hகஓe) என்னும்‌ பட்டணத்தில்‌ 
கூடின பொதுச்சங்கத்தார்‌ இவனுடைய தப்‌ 
பறைகளைக்‌ கண்டித்தார்கள்‌. இ-பி. 4 18-ம்‌ 
த்தில்‌ ரோமராயன்‌ இவனை சோமாபுரி 
யிலிருந்து துரத்திப்போட்டான்‌. இவன்‌ 
இறந்துபோன காலத்தையும்‌, இடத்தையும்‌ 
பற்றி ஒன்றும்‌ தெளிவாய்த்‌ தெரியாது. என்‌ 
ராலும்‌ சுமார்‌ இ-பி. 430-ம்‌ த்தில்‌ இறந்து 
போனான்‌ என்று நினைக்க இடமுண்டு, 

இவனுடைய கொள்கைகளைச்‌ சுருக்கமா 
ய்ச்‌ சொல்லவேண்மொனால்‌: 

1. ஜென்மபாவம்‌ இல்லை. ஒரு மனுஷன்‌ 
தான்‌ காண்டுற பொல்லாத முன்மாதிரிகளி 
னல்மட்டமேஎவப்பட்டுப்‌ பாவம்‌ செய்வான்‌. 

11. ஆதாம்‌ செய்த பாவம்‌ அவன்‌ சந்ததியா 
ரை அல்ல ௮வனைமாத்திரம்‌ கெடுத்தது, 

111. ஆதாம்‌ பாவம்‌ செய்யாவிட்டாலும்‌ 
மரித்திருப்பான்‌. 

17. குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம்‌ கொ 
டுப்பது அவர்கள்‌ ஜென்மபாவத்தின்‌ நிவிர்த்‌ 
திக்கல்ல, றிஸ்தவசபையைச்‌ சேர்ந்திருச்‌ 
கும்படிக்காக மட்டுமே கொடுச்கப்படுநறது, . 

ஏ. மனிதர்கள்‌ பாவமே இல்லாமல்‌ ஜீவிக்‌ : 
கலாம்‌. இவ்விதமாய்‌ நடக்க , தங்கள்‌ முழுமன 
தோடு தீர்மானித்து வேதாகமத்தில்‌ உள்ள கற்‌ 
பனைகளின்படி ஈடந்தால்‌ போதும்‌. 

vi. ஒருவன்‌ குணப்படவேண்டுமானால்‌, 
தானே தேவட௫ருபையைத்‌ தேடி அதற்குத்‌ 
தன்னைத்‌ திருப்பிக்கொள்ளவேண்டியது. 

இதையெல்லாம்‌ பார்த்து, பெலாகியு மனி 
தீனுடைய சுயாதீனத்தை மேனமைப்படுத்தி 
மனிதர்கள்‌ தூர்ப்பழச்சங்களிலிருந்து தங்‌ 
களை விலக்க, தேவதயவைத்‌ தேடிச்சொ 
ள்ள, தாங்களே உத்திரவாதிகள்‌ எனறு சாட்‌ 
டும்படி. இக்கொள்‌ கைகளைக்‌ கற்பித்தான்‌ என்‌ 
றும்‌, அப்படி மனிதர்களிலிருக்கும்‌ உத்தர 
வாதத்தைப்‌ பெரிதாக நினைத்து பரிசுத்த 


( 658 ) 


பெலாயா:.. 


ஆவியானவர்‌ அருளின ஈன்மைகளை அற்ப 
மாக சொண்டான்‌ என்றும்‌ நாம்‌ நீர்மானி 
க்கவேணடியது. 

மனிதனுடைய சுயாதனத்தைப்‌ பற்றிச்‌ 
செய்த போதகத்தில்‌ தப்பறைகனோடு உண்‌ 
மையும்‌ அதிகமாய்க்‌ கலந்திருந்கதினாலே, 
இறிஸ்தவர்கள்‌ இவன்‌ செய்த போதகம்‌ முழு 
மையும்‌ பெரும்பாலும்‌ அங்கெரிக்காவிட்டா 
லும்‌, எச்சாலத்திலும்‌ சிலர்‌ இம்மாதிரியான 
கொள்கைகளுக்கு இசைக்திருக்கிறார்கள்‌ என்‌ 
பது மெய்‌, 

பேலாயா. Pelaiah. 

1. எலியோனாவின்‌ மகன்‌. 1 காளா 321, 

2. நியாயப்பிரமாணத்தை விவரித்துச்‌ 
சொல்ல எஸ்றாவுக்கு உதவிசெய்த ஒரு லே 
வியன்‌. இவன்‌ உடன்படிக்கைக்கு முத்‌ 
இசையிட்டான்‌. ரெகே 87 1010, 

பேலிஸ்தரின்‌ சழத்திரம்‌. The sea of 
the Philistines. 

யாத்‌ 2831, பெலிஸ்தர்கள்‌ குடியேறின 
சமபூமிழத்தியசரைச்சடல்‌ ஒரத்திவிருந்ததி 
னாலே மத்தியதரைக்‌ கடலுக்கு “பெலிஸ்த 
ரின்‌ சமுத்திரம்‌” என்று பெயர்‌. 

பேலிஸ்தர்‌, பேலிஸ்தியா. Philistines, 
Philistia. 

பலெஸ்தீனா மேல்கரைக்கு தெற்கிலுள்ள 
எடிப்தின்‌ நதி என்னும்‌ சிற்றாற்றிவிருந்து 
யோப்பா என்னும்‌ ஊர்மட்டும்‌ கடலோர 
மாய்‌ ஒரு சமபூமி உண்டு, அது தெற்கிலி 
ருந்து வடக்குமட்டும்‌ சுமார்‌ 80 மைல்‌ நீள 
மும்‌, மத்தியதரைக்கடவிலிருந்து யூதேயா 
மலை காடு வரையில்‌ சுமார்‌ (2 மைல்‌ அகலமும்‌ 
உள்ளது. இந்தச்‌ சமபூயிக்குச்சான பெ 
விஸ்தியா என்று பெயர்‌. யோவே 34 யாத்‌ 
154 ஏசா (4931, பெலிஸ்தர்கள்‌ கப்தோர்‌ 
என்னும்‌ சிரேத்தா இவிலிருந்து இதற்கு 
வந்தார்கள்‌. உபா 22 எரே 474 மோ 97, 
அவர்கள்‌ விபசாய வேலையிலும்‌, சிற்.சாஸ்‌ 
தரத்திலும்‌, கருமான்தொழிலிலும்‌ வெகு 
தோந்தவர்கள்‌. தங்கள்‌ தேசத்தைக்‌ காப்‌ 
பாற்றும்பொருட்டு ௮2௧௧ கோட்டைகளைக்‌ 
கட்டினார்கள்‌. தாவீதின்‌ காலம்‌ மட்டும்‌ 
இந்த ஊர்களில்‌ காத்சா, ௮ஸ்கெலோன்‌, 
அஸ்தோத்‌, எக்ரோன்‌, காத்‌ என்னும்‌ ஊர்‌ 
கள்‌ விசேஷித்தவைகளாயிருந்தன. இந்த 
லந்து ஊர்களின்‌ தலைவர்களுக்கு “செரென்‌? 
(52%) என்னும்‌ விசேஷித்த பெயர்‌ இருக்‌ 
தது. செரென்‌ என்பதற்கு “வண்டி ௮ச்ச? 
என்றர்த்தம்‌. இவர்கள்‌ அத்தேசத்நில்‌ 2து 
தனித்தனி ராஜாக்களைப்போல்‌ விஷயங்களை 
நடத்திவந்சார்கள்‌. யோசு 133 நியா 83 165-0 
1 சாமு 58 6418 77 292 | நாளா 1219, 


வேத: அகராதி 


- பெலிஸ்தர்‌, பெலிஸதியா 


நியாயாதிபதிகளின்‌ காலம்வரையில்‌ பெ 
லிஸ்தர்களைப்பற்றி வேதாகமத்தில்‌ ஒன்றும்‌ 
சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆதலால்‌ அக்‌ 
காலம்மட்டும்‌ கானான்‌ தேசத்திற்கு வந்த எபி 
செயர்கள்‌ இவர்கள்‌ தேசத்தின்‌ எல்லைமட்டும்‌ 
பிரவேசிக்கவில்லை என்று தெளிவாய்‌ நினைக்‌ 
கலாம்‌. சம்கார்‌ என்னும்‌ நியாயாதிபதி முத 
லாவது இவர்களோடு சண்டைசெய்தான்‌, 
நியா 381, 

சிம்சோன்‌ காலத்திலிருந்து பெவிஸ்தர்க 
ளுக்கும்‌ எபிரெயர்களுக்கும்‌ திராத விரோ 
தம்‌ உண்டானது என்பதற்குப்‌ பல வசனங்க 
ளில்‌ அத்தாக்ஷிகளுண்டு. சிம்சோன்‌, சாமு 
வேல்‌, தாவீது முசலியவர்களின்‌ சரிச்திரங்‌ 
களை நாம்‌ வாசித்தால்‌ பெலிஸ்தர்கள்‌ எபிரெ 
யர்களை இெயிக்கும்படி விரும்பினார்கள்‌ 
என்று அறியலாம்‌. இதினியித்தம்‌ சம்சோன்‌ 
அடிக்கடி இவர்கள்‌ சேசத்தில்தானே நுழை 
நீது இவர்களை ஏமாற்றும்படி பல உபாயங்‌ 
களைச்‌ செய்தான்‌. நியா 13-10 அதி. 

ஏலி சீலோலிலே ஆசாரியனாயிருக்கும்‌ 
காலத்தில்‌ பெலிஸ்தர்கள்‌ தைரியங்கொண்டு 
எபிசெயர்கள்‌ தேசத்தின்மேல்‌ படையெடு 
தீது தேவனுடைய பெட்டியைப்‌ பிடித்தார்‌ 
கள்‌. பிறகு தங்கள்‌ தேசத்தில்‌ கொள்ளை 
கோய்‌ அதிகமாய்‌ உண்டானதினாலே அவர்‌ 
கள்‌ பயந்து தேவனுடைய பெட்டியைத்‌ 
திருப்பி அனுப்பிவிட்டார்கள்‌. அத பியூ 
பானிச்‌ பிளேக்‌ என்னும்‌ பெருவாரி வியா 
தயாயிருக்கலாம்‌. 1 சாமு 4-0 அதி. 

சவுல்‌ எபிரெயர்களுக்கு ராஜாவான பிறகு 
பெவிஸ்தர்கள்‌ அவனை ஜெயிச்ச அதிக 
பிரயாசப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அவன்‌ மக 
னாகிய யோனத்தானும்‌ தாவீதும்‌ காட்டின 
பிரஸ்தாபமான பராக்கிரமத்தினாலே பெலி 
ஸ்தர்கள்‌ தோல்வி அடைந்தார்கள்‌. 1 சாமு 
13, 14, 17 அதி, ஆனால்‌ பெலிஸ்தர்கள்‌ பெத்‌ 
சான்‌ என்னும்‌ ஊாமட்டும்‌ படையெடுத்து 
எபிசெயர்களின்‌ தேசத்தில்‌ பல காடுகளைப்‌ 
பிடித்துச்‌ குடியேறினார்கள்‌ என்று தோன்று 
இறது. தாவீது ௮ரசனானபோது இவர்களை 
ஜெயித்து இவர்கள்‌ தனக்குச்‌ தீர்வை செலுத்‌ 
தும்படி கட்டாயப்படுத்தினான்‌. | சாமு 
3110 9 சாமு 589 61 

சாலொமோன்‌ ராஜா இறந்தபோனபிறகு 
அவனுடைய ராஜயம்‌ இரண்டு பாகங்களாக 
பிரிக்கப்பட்ம்போது இஸ்ரவேல்‌ ராஜாக்களு 
க்கும்‌ யூதா ராஜாக்களுக்கும்‌ விரோதம்‌ உண்‌ 
டானதினால்‌ பெலிஸ்தர்கள்‌ மறுபடியும்‌ சயா 
தினம்‌ அடைந்தார்கள்‌. இஸ்ரவேவின்‌ ரா 
ஜாக்சகளாயெ பாஷாவும்‌, சிம்ரியும்‌ பெலிஸ்‌ 
தர்‌ வசித்த பபெத்தோன்‌ என்னும்‌ ஊரைப்‌ 


( 664 ) 


பெலிஸ்தர்‌, பெலிஸ்தியா 


பிடி.ச்சப்‌ படையெடுத்தார்கள்‌. 1 நாளா 1597 
1615, 

ஆமோஸ்‌ தீர்க்கதரிசி பெலிஸ்தர்‌ காட்டி 
லுள்ள காத்சா என்னும்‌ ஊரைச்‌ சபித்தான்‌. 
ஆமோ 16, 

அசீரியா தேசத்திலிருந்து எ௫ப்து தேசத்‌ 
துக்குப்‌ போகும்வழி பெலிஸ்தர்‌ நாட்டின 
மூலமாய்ப்‌ போனதினாலே எ௫ப்தியரின்‌ 
பேரில்‌ விரோதமாயிருந்த அ£ீரியர்களும்‌ 
பாபிலோனியர்களும்‌ இந்த நாட்டின்‌ மூல 
மாய்த்‌ தங்கள்‌ சேனைகளை அனுப்ப விரு 
ம்பிப்‌ பலதடவைகளில்‌ இததேசத்தை ஜெ 
யிக்கப்‌ பிரயாசப்பட்டார்கள்‌. மூன்றாம்‌ திட 
லாத்பிலேசரும்‌, சர்கோனும்‌, சனகெரிபும்‌ 
இவ்விதமாய்‌ வந்தார்கள்‌. அசீரியா காண்க. 

சனகெரிபின காலத்தில்‌ பாடி என்னும்‌ 
பெவிஸ்தரின்‌ ராஜா அவனுக்குக்‌ கப்பம்‌ 
கட்டினதினாலே எசேக்கியா என்னும்‌ யூதா 
வின்‌ ராஜா பாடியின்‌ பெயரில்‌ படையெடுக்‌ 
கும்போது சனசெரிப்‌ எருசலேம்‌ பட்டணச்‌ 
தை முற்றுகை போட்டான்‌. 2 இரா 
18, 19. அதி. 

இதற்குப்பிறகு ௮சீரியர்கள்‌ பெலிஸ்தர்க 
ளின்பேரில்‌ அதிகாரம்‌ செலுத்திவந்தார்‌ 
கள்‌ என்று தெரியவருகிறது. அசீரிய ராஜ்‌ 
யத்தின்‌ பெருமை குறைந்தபோது எகிப்தி 
யர்கள்‌ பெலிஸ்தர்‌ நாட்டில்‌ பிரவேசித்த, 
பெலிஸ்தர்களைக்‌ £€ழ்ப்படுத்தினார்கள்‌. 

பார்சிய ராஜாக்கள்‌ பாபிலோனிய ராஜ 
யத்தைப்‌ பிடித்தபிறகு' பெலிஸ்தியாவையும்‌ 
யூதாவையும்‌ பிடித்தார்கள்‌. அதன்பின்‌ பெ 
விஸ்தரைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லப்படவே 
யில்லை. 


பெலிஸ்தர்‌. 


பெலிஸ்தர்கள்‌ இரேத்தா திவிவிருந்து வர்‌ 
தவர்கள்‌; ஆனாலும்‌ இவர்கள்‌ கானானியரின்‌ 
ஆசாரத்தை அனுசரித்து, அவர்கள்‌ வணங்‌ 
இன தேவதைகளையும்‌ வணங்கிவந்தார்கள்‌. 
அவர்களின்‌ முக்கிய தெய்வமாகிய தாகோன்‌ 
கானானியர்‌ வணங்கின தேவதை. 1 சாமு 5 


அதி. 
தாகோனைத்தவிர அஸ்தரோத்‌ தேவியை 
யும்‌ இவர்கள்‌ வணங்கினார்கள்‌. 


வேத அகராதி 


பெலிஸ்தியா 


பேலிஸ்தியா. நங்‌: 

பெலிஸ்தர்கள்‌ குடியேறின சமபூமி. யோ 
வே 34 யாத்‌ 1514 ஏசா 1443. | 

பேலியாதா. ௫௦௦11௨4௨. [பாகால்‌ அதிக 
ரேன.] 

தாவீதின்‌ மகன்‌. ] காளா 147, இவனுக்குச்‌ 
கடவுள்‌ அறிகிறார்‌ என்று அர்த்தம்‌ கொள்‌ . 
ளும்‌ எலியாத்தா என்பது மறுபெயர்‌. ஒரு 
சமயத்தில்‌, தாவீது ராஜா கானாணியர்‌ வணங்‌ 
ன சேவசைக்குப்‌ பயந்து, இவனுக்கு முத 
லில்‌ பெலியாதா என்னும்‌ பெயர்‌ கொடுத்து, 
பிறகு எவியாத்தா என்னும்‌ பெயரைக்‌ கொ 
டுத்தான என்று வேதசாஸ்‌இரிகளில்‌ சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. 

பேலோனியன்‌. Pelonite. 

தாவீதின்‌ சேனைவீரரில்‌ இருவருக்கு “பெ 
லோணியன்‌” என்ற பெயர்‌ இருந்தது. இதி 
னால்‌ இவர்கள்‌ பெத்‌-பெலேத்‌ என்னலும்‌ 
ஊரில்‌ பிறந்தவர்கள்‌ என்பது குறிக்சப்படு 
இறது. 1 நாளா 1127-6. 

பேலஷாத்சார்‌. Belshazzar. 

தானி 5 அதி. 7 8! நேபுகாத்சேச்சாரின்‌ 
மகன்‌. நேபுகாத்கேச்சார்‌ ௮ ரசாட்டியின்‌ 
கடை வருஷங்களில்‌ இவன்‌ பாபிலோன்‌ 
பட்டணத்தில்‌ தனது சகப்பலுக்குப்‌ பதி 
லாக அப்பட்டணத்துக்குப்‌ பிரதிகாவலனாய்‌ 
வைக்கப்பட்டான்‌. அசீரியா காண்க. 

பேல்லியா. Pசlaliah. பேலலீயா கா 
ணக. 

பேறுக்றது. Bring forth. ஆதி 316 1617 
யோபு 158 உன, பா 5 ஏசா 114 83 451060, 
ஓசி 1 மத்‌ 2122 1453 வூக்‌ 187 27 வெளி 128, 

பேனபேராக்‌. Bene-Berak. யோசு 1944. 

பேனுதாத்‌. ஒo-Hadad. [ஆசாத்‌ தேவ 
னின்‌ மகன .| 

தமஸ்கு பட்டணத்தில்‌ அசசாட்‌ செய்த 
மூவருக்கு இந்தப்‌ பெயர்‌ இருந்தது. 

1. முதலாம்‌ பெனாதாத்‌: இவன்‌ ஏறக்கு 
றைய இ-மு. 9183-ம்‌ த்தில்‌ ௮ரசாட்டி 
செய்தான்‌. இவன்‌ யூதாவின்‌ ராஜாவாகிய 
ஆசாவின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேல்‌ ராஜாவா 
இய பாஷாவுக்கு விரோதமாய்ப்‌ படையெ 
டுச்சான்‌. இதனியித்தம்‌ ஆசா தேவாலயத்‌ 
தின்‌ பொக்கிஷத்திலிருந்து இவனுக்கு ஈல்ல 
பரிசுகளைக்‌ கொடுத்தான்‌. 1 இரா 1515, 

2. இரண்டாம்‌ பெனாதாத்‌: முதல்‌ பெ 
தாததின்‌ மகன்‌. இவன்‌ யுத்தம்‌ செய்வ 
லும்‌ அரசாளுவதிலும்‌ மிக்கத்‌ திறமையுள்ள 
வன்‌. றா. 854-ம்‌ இரத்தில்‌ இவனும 


( 655 ) 


பெனாயா 


இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய ஆகாப்‌ முதலிய 
சில ராஜாக்களும்‌ அசீரிய ராஜாவாகிய இர 
ண்டாம்‌ சல்மனேசரை , ஜெயிக்கும்படி 
படை யெடுத்தார்கள்‌. ஆனால்‌ இந்தக்‌ காலத்‌ 
தைத்தவிர மற்றெல்லா காலத்திலும்‌ ஆகா 
புக்கும்‌ இவனுக்கும்‌ தீராவிசோதம்‌ இரும்‌ 
தது. 1 இரா 20, 22 அதி. இவனுடைய 
ராஜ்யத்தில்‌ ராஜதுரோகம்‌ செய்த ஆசகேல்‌ 
இ-மு. 843-ம்‌ றத்தில்‌ இவனைக்‌ கொன்று 
போட்டான்‌. 2 இரா 8%, 

3. மூன்றாம்‌ பெனாதாத்‌, ஆசகேலின்‌ 
மகன்‌. இவன்‌ யுத்தத்தில்‌ திறமையில்லாத 
வனாயிருந்ததால்‌ இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய 
யோவாஸ்‌ மூன்றுதரம்‌ இவனை ஜெயித்து 
இவன்‌ தகப்பன்‌ பிடித்த நாடுகளை ஏறக்‌ 
குறைய இ-மு. 1797-ம்‌ த்தில்‌ மறுபடியும்‌ 


தன்னுடைய சாஜ்யத்தோடு சேர்த்துக்கொண்‌ 


டான்‌. 2 இரா 1334, அசிரியர்களுங்கூட 
இவனை ஜெயித்தார்கள்‌. 

பேனாயா. Benaiah. [யேகோவா கட்‌ 
டினார்‌. 

1. தாவீதின்‌ போர்வீரர்களில்‌ தைரியசா 
லியாயிருந்த ஒருவன்‌. இவன்‌ ராஜனான 
சாலொமோனுக்கு உதவிசெய்து அவனுக்கு 
பட்டாபிஷேகமானபிறகு அவன்‌ சேனை 
யில்‌ தலைவனாயிருந்தான்‌. 2 சாமு 818 202 
2320 1 இசா 17-98 2555, 

2. தாவீதின்‌ முப்பது சேனைவீரர்களில்‌ 
ஒருவன்‌. 2 சாமு 295550 | இரா 2714, 

3. சிமியோன்‌ கோத்திரத்தான்‌. ] காளா 
4. ஒரு ஆசாரியன்‌. 1 நாளா 158 165. 

5. யோய்தாவின்‌ தகப்பன்‌. 1 நாளா 2724. 
6. 2 காளா 2014. 

7. ஒரு லேவியன்‌. 2 காளா 811“, 

8. எஸ்றா 105, 

9. எஸ்றா 105. 

10. எஸ்றா 1055. 

11. எஸ்ரா 105. 

12. யூதாவில்‌ இருந்த ஒரு பிரபு. எசே 111, 

பேனிக்கே, பேனிக்கேயர்‌. Phoenicia, 
Phoeniclans. 

பெனிக்கேராடு கானான்‌ தேசத்தின்‌ மேற்கு 
எல்லையிலுள்ள மத்திய தரைக்கடல்‌ ஐத்‌ 
இல்‌ பெலிஸ்தியா நாட்டுக்கு நேர்வடக்கிலி 
ருந்தது. பெனிக்கேகாட்டின்‌ மேற்கு எல்‌ 
லையில்‌ மத்திய தரைக்கடலும்‌; ழக்கு எல்லை 
யில்‌ லீபனோன்‌ மலையும்‌, கலிலேயா மலை 
நாடும்‌; வடஎல்லையில்‌ சீரியாவிலுள்ள அந்தி 


“வேத அகராதி “ பெனிக்கே, பெனிக்கேயர்‌ 


யோூயொ பட்டணமும்‌; தென்‌ எல்லையில்‌ கர்‌ 
மேல்‌ மலையும்‌ இருந்தன. இதில்‌ முக்கிய 
பட்டணங்கள்‌ தோனும்‌ இரும்‌. 

பெணிக்கேயர்‌ மற்ற கானானியர்களைப்‌ 
போலச்‌ சேயியர்களாயிருந்தார்கள்‌. சேமியா 
காண்க. 

அவர்கள்‌ தேசத்தில்‌ ஒவ்வொரு ஊரிலும்‌ 
ஒரு ராஜா இருந்தான்‌. இந்த ராஜாக்களிடத்‌ 
தில்‌ எப்போதும்‌ தீசாப்பகை இருந்ததினால்‌, 
பெனிக்கேயர்கள்‌ எல்லாரும்‌ எக்காலத்திலா 
வது ஒரே பெரிய ராஜ்யத்தில்‌ சேர்ந்திருக்க 
வில்லை. அவர்களிடத்திலிருக்ச அத்தேசம்‌ 
பெரியதேசமாயில்லாததினாலும்‌, அதன்‌ £ழ்ப்‌ 
பாகம்‌ விவசாயம்‌ செய்யக்கூடாத மலைநாடாய்‌ 
இருந்ததினாலும்‌, அவர்கள்‌ விவசாய வேலை 
யைவிரும்பாமல்கப்பல்‌ ஏறிப்‌ பலதேசங்களுக்‌ 
குச்‌ சென்று வியாபாரம்‌ செய்யும்‌ திறமையுள்‌ 
எவர்கள்‌ ஆனார்கள்‌. கப்பல்‌ பிரயாணிகளில்‌ 
முதலாவது ராத்திரியில்‌ கப்பல்‌ பிரயாணம்‌ 
பண்ணினவர்களும்‌ துருவ ஈக்ூத்திரத்தைப்‌ 
பார்த்துப்‌ பிரயாணம்‌ பண்ணினவர்களும்‌ 
இவர்களே. 

இதனியித்தம்‌ கப்பல்‌ பிரயாணத்தில்‌ பேர்‌ 
பெற்றவர்கள்‌ ஆனார்கள்‌. 1 இரா 997, இவர்‌ 
கள்‌ கப்பல்‌ பிரயாணம்பண்ணிச்‌ வெந்த 
சமுத்திரம்‌ முதல்‌ ஆப்பிரிக்கா கண்டத்தின்‌ 
எல்லை முழுவதையும்‌ சுற்றித்‌ இரிந்து பார்த்‌ 
தார்கள்‌. 

வட ஆப்பிரிக்காவிலும்‌, €ப்புருதிவிலும்‌, 
சிசிலியாதீவிலும்‌ இவர்கள்‌ ஏற்ற துறை 
முகங்களைக்‌ கண்டுபிடித்து, தங்களுக்காக 
பட்டணங்களையும்‌ கோட்டைகளையும்‌ கட்டி 
னார்கள்‌. 

பெனிக்கேயா்கள்‌ தங்கள்‌ தேசத்தில்‌ கட்‌ 
டின பட்டணங்களில்‌ தோன்‌ பட்டணம்‌. 
முக்கியமானது. தோன்‌ காண்க. சமயா 
சமயத்தில்‌ எபிரெயர்கள்‌ சதோனியர்களோடு 
உடன்படிக்கை செய்தார்கள்‌. இவ்விதமாய்‌ 
எபிரெயர்கள்‌ பெனிக்சேயர்சளுடன்‌ உடன்‌ 
படிச்சைபண்ணி வந்ததினால்‌, அவர்கள்‌ 
அடிக்கடி பெனிக்கேயர்கள்‌ வணங்னெ தே 
வதைகளை வணங்கலாயிதற்று, நியா 106 187 
1 இரா 56 11 1621 2 இரா 2315. 

இஸாவேலர்‌ எடப்துதேசத்தில்‌ அடிமைத்‌ 
தனத்திலிருக்கும்பொழுது பெனிக்கேயர்க 
ளுடைய பட்டணங்கள்‌ எடப்திய ராஜயத்‌ 
தோடு சேர்க்கப்பட்டன. எபிரெயர்கள்‌ 
எப்துதேசத்திலிறார்து விடுதலையடைந்த 
இல காலத்திற்குப்‌ பிறகு, பெனிக்சேயர்கள்‌ 
மறுபடியும்‌ சுயாதீனம்‌ அடைந்தார்கள்‌ என்று 


தோன்றுதெது. சாவீதின்‌ காலத்தில்‌ (ஏறக்‌ 


( 656) 


பெனிக்கே, பெனிக்கேயர்‌ ' வேத அகராதி... பெனியேல்‌. 


குறைய இ-பி. 1000) எமிசெயர்களுக்கும்‌ 
தீரு பட்டணத்தை அரசாண்ட ஈராமுக்கும்‌ 
ரெருங்கெ சிரேகம்‌ உண்டாயிருந்ததினாலே 
ஈராம்‌ தேவாலயத்தைக்‌* கட்டுவதற்கு நல்ல 
மரங்களை அனுப்பினான்‌. 2 சாமு 5 1இரா 
51 73 911 சுமார்‌ மு. 875-ம்‌ த்தில்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய அசாப்‌ திருவின்‌ 
ராஜகுமாரத்தியாயெ எஏசபேலை விவாகம்‌ 
பண்ணினான்‌. 1 இசா 1691, 

அசீரிய ராஜாக்கள்‌ பல தடவைகளில்‌ 
மத்தியதரைக்‌ கடலோரத்திற்குத்‌ தங்கள்‌ சே 
னைகளைக்‌ கொண்டுபோய்த்‌ தீரு சோன்‌ முத 
லிய பட்டணங்களிலிருந்த பெனிக்கேயர்க 
ளைக்‌ கப்பம்‌ கட்மெபடி பலவந்தம்‌ செய்தார்‌ 
கள்‌. இதனால்‌ இப்பட்டணத்தார்‌ வியாபார 
விஷயத்தில்‌ சிறந்தவர்களாயிருந்தும்‌ அடிக்‌ 
கழ. இவர்களுடைய தேசத்துக்கு மோசம்‌ 
நேரிட்டது. பாபிலோனிய ராஜாவாகிய 
நேபுகாத்நேச்சார்‌ பல வருஷகாலம்‌ தீரு பட்‌ 
டணத்தை முற்றுகைப்போட்டான்‌. எசே 
962 90918, 

ஈமக்குத்தெரியாதவிதமாய்ப்‌ பார்சி ராஜா 
ச்சளின்‌ காலத்தில்‌ பெனிச்சேயா தேசம்‌ 
பார்சிய ராஜ்யத்தில்‌ ஒரு நாடாய்‌ இருந்தது. 
பார்சிய சக்கரவர்த்தி யுச்தம்பண்ணும்‌ 
போது தீரு தோன்‌ பட்டணத்தார்‌ அவ 
ருக்கு அநேக யுத்தக்கப்பல்களைக்‌ கொடுத்து 
உதவிசெய்தார்கள்‌. 

இ-மு. 65-ம்‌ த்தில்‌ ரோமர்கள்‌ இர்‌ 
சத்‌ தேசங்கள்‌ எல்லாவ்ற்றையும்‌ ஜெயித்துத்‌ 
தங்கள்‌ ராஜ்யத்தில்‌ இவைகளைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டார்கள்‌. இதன்பின்‌ பெனிக்கேயர்‌ 
கள்‌ மற்ற ஜாதி ஜனங்களோடு கலர து போன 
தினாலே இவர்களைப்பற்றிச்‌ சரித்திர சாஸ்தி 
ரத்தில்‌ பிற்காலத்தில்‌ ஒன்றும்‌ சொல்லப்‌ 
படவில்லை. 

பெனிக்கேயர்‌ அரேக சேசங்களுக்குப்‌ 
போய்‌, வியாபாசம்பண்ணி, எப்போதும்‌ 
புது விஷயங்களை அறியும்படி ஆராய்ச்சி 
செய்து, நாகரீகத்தில்‌ தேறினவர்கள்‌ அனார்‌ 
கள்‌. இவ்விதமாய்‌ இவர்கள்‌ தூரதேசங்க 
ளில்‌ தாங்கள்‌ கண்ட சமாசாரங்களைத்‌ தெரி 
விக்கவேண்டும்‌ என்று எண்ணி, தங்கள்‌ 
பாஷையை எழுதும்படிக்குத்‌ தர்ங்களே 
எழுத்தட்டவணையை உண்டுபண்ணினார்கள்‌. 
இவர்கள்‌ இயற்றின எழுத்தட்டவணை சோ 
ப்பா கண்டத்திலும்‌, இந்தியா தேசத்திலும்‌ 
வழங்கும்‌ அநேக பாஷைகளின்‌ எழுத்தட்ட 
வணைகளுக்கு ஆதாரமாயிருக்கறது என்று 
நாம்‌ சொல்லக்கூடும்‌. 

பெனிக்கேயர்கள்‌ பாகால்‌, அஸ்தரோத்‌ 
என்னும்‌ தேவதைகளை வணங்கி ஆராதனை 


யில்‌. நல்லொழுக்கத்துக்கு - விரோதமான 
அரே துன்மார்ச்சங்களைச்‌ ' செய்தார்கள்‌. . 
அர்த ஆசாரத்திலும்‌ இவர்கள்‌ ஈரபலி செலு 


தீதிவர்தார்கள்‌. ஈராம்‌, தீந, சீதோன்‌ 
காண்க. தா்‌ 3 ர, 
பேனியேல்‌. ஈ௨ங௮. [கடவுளின்‌ 


முகம்‌] யோர்தான்‌ நதிக்குச்‌ ழெக்கில்‌ அர்நதி 
சாக்கடலில்‌ கலக்கிற இடத்துக்கு ஏறக்‌ ' 
குறைய 20 மைலுக்கப்பால்‌ வடக்கே 
யாபோக்‌ என்னும்‌ சிற்றாற்றின்‌ சசையில்‌ 
உள்ள ஒரு இடம்‌. இதில்‌ யாக்கோபு தேவ 
அதனோடு போராடினபிறகு “நான்‌ தேவனை 
முகமுகமாய்க்‌ கண்டேன்‌? என்று சொல்லி 
அவ்விடச்திற்குச்‌ “கடவுளின்‌ முகம்‌” என்று 
அர்த்தங்கொண்ட பெனியேல்‌ என்னும்‌ 
பெயரையிட்டான்‌. ஆதி 8250, பிற்காலங்‌ 
களில்‌ இதில்‌ தியோன்‌ அழித்த ஒரு 
கோட்டை இருந்தது. நியா 88, 

முதலாம்‌ யெரொபெயாம்‌ ராஜா மறுபடி 
யும்‌ இதில்‌ கோட்டை கட்டினான்‌. 1 இரா 
12% 

பேனினு. ஒப. நெகே 1013, 

பேனின்னுள்‌. ஒPeninnah. சாமுவே 
லின்‌ தகப்பனாகிய எல்கானாவின்‌ இரண்‌ 
டாம்‌ மனைவி. 1 சாமு 15, 

பேனூவேல்‌. 
காண்க. 

பேனே - யாக்கானுக்கடூத்த பேரோத்‌. 
Beeroth-Bene-Jaakan. 

“பேனெ-யாக்கான்‌? என்பதற்கு “அறிவுள்‌ 


பேனியேல்‌ 


Penuel. 


எவர்களுடைய புச்திரர்‌' என்று அர்த்தம்‌. 


இவர்கள்‌ ஒரு கோத்திரத்தார்‌. 

“பெரோத்‌ என்பதுக்குக்‌ ணெறு என்று 
அர்த்தம்‌. 

ஆசலால்‌ முழுபெயருக்கும்‌ “யாக்கான 
என்னும்‌ கோத்திரத்தின்‌ இணெறுகள்‌? என்‌ 
பது அர்த்தம்‌. இவர்சள்‌ வனாந்தரத்தில்‌ 
அலைந்து திரிந்த ஒரு ஜனம்‌. 

இஸ்ரவேலர்‌ வனாந்தரத்தில்‌ பயணம்‌ 
பண்ணும்பொழுது இவ்விடத்தில்‌ பாளையம்‌ 
இறங்கினார்கள்‌. எண்‌ 9351 உபா 106. 

பேனோனி. ஒல! [என்‌ துக்கத்தின்‌ 
மகன்‌.] ராகேல்‌ தான்‌ இரண்டாவது மக 
னைப்‌ பெற்றபோது அவள்‌ மகா வேதனை 
யடைந்து மரித்துப்போகையில்‌ இவனுக்கு 
“என்‌ துக்கத்தின்‌ மகன்‌” என்று அர்த்தம்‌ 
கொள்ளும்‌ பெனொணி என்னும்‌ பெயரைக்‌ 
கொடுத்தாள்‌. யாக்கோபு பிறகு இக்தப்‌ 
பெயரை மாற்றி பென்யமீன்‌ என்னும்‌ 
பெயசை இட்டான்‌. பென்யமீன்‌ காண்க. 


ர்‌ 


89 (657) 


பென்கானான்‌ 


பேன்கானுன்‌ . Ben-Hanan. [சயவுள்ள 
வனுடைய மகன்‌.] 1 காளா 420. 

பேன்‌-சோகேத்‌. Ben-Zoheth. 1 காளா 
90 

பென்யமீன்‌. BenJamin. 

1. யாக்கோபின்‌ இளைய மகனாகிய இவன்‌ 
தன்‌ தாயாராகிய ராகேலுக்கு இரண்டாம்‌ 
மகன; யோசேப்புக்கு உடன்‌ பிறந்தவன்‌; 
யாக்கோபின்‌ புத்திரரில்‌ இவன்மாத்திரம்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ பிறந்தவன்‌; இவன்‌ 
பிறந்தபோது இவன்‌ தாயார்‌ மிகுந்த வேதனை 
யடைந்து மரிக்கையில்‌, “என்‌ துக்கத்தின்‌ 
மகன்‌”? என்று அர்த்தங்கொள்ளும்‌ “பெ 
னொனி' என்னும்‌ பெயரை இவனுக்கு இட்‌ 
டாள்‌. அப்பதம்‌ மங்களப்பெயர்‌ அல்லாத 
இனால்‌ யாக்கோபு அதை மாற்றி “என்‌ வலது 
கரத்தின்‌ மகன்‌ என்று அர்த்தம்கொள்‌ 
ளும்‌ “பென்யமின்‌ என்ற பெயரை இவ 
னுக்கு இட்டான்‌. ஒரு விருந்தில்‌ அவ்வி 
ருந்துசெய்யும்‌ எஜமானுடைய வலதுபக்‌ 
கத்தில்‌ உட்கார்ந்தவன்‌ மேன்மையுள்ளவன்‌ 
ஆனதினால்‌ இந்தப்‌ பெயர்‌ மங்களப்பெயர்‌ 
தான்‌ என்று தோன்றுறெது. ஆதி 309 
8518 4814, கானான்‌ தேசத்தில்‌ பஞ்சம்‌ வந்த 
காலத்தில்‌ யாக்கோபு தன்‌ புத்திரர்களில்‌ 
பத்துப்பெயர்களை எ௫ப்துக்குப்‌ போய்க்‌ 
கோதுமை  வாஙவெரும்படி உத்தரவு கொடுத்‌ 
தும்‌ அவன்‌ இவனை அனுப்பவில்லை. கடை 
சியில்‌ யூதாவும்‌, ரூபனும்‌ தாங்கள்‌ இவனை 
பத்திரமாய்த்‌ திரும்பி கொண்டுவந்து சேர்ப்ப 
தாக வாக்களித்ததின் பேரில்‌ இவனை அனுப்‌ 
பினான்‌. ஆதி 4297 439, யாக்கோபும்‌ அவன்‌ 
புத்திரர்களும்‌ எகிப்‌ துசேசத்தில்‌ குடியேறுங்‌ 
காலத்தில்‌, பென்யமினுக்குப்‌ பத்துப்‌ பிள்ளை 
கள்‌ இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 

ஆதி 4631, இனால்‌ இது எப்படி என்று 
ns தோன்றவில்லை. 

பென்யமீன்‌ சந்ததியா ராயெ பென்யமீன்‌ 
கோத்திரத்தார்‌ நாட்டின்‌ எல்லைக்குள்ளே 
பெத்தேல்‌, கேபா, இபியோன்‌, கிபியா, 
சாமா, மிஸ்பே, எரிகோ முதலியவை இருந்‌ 
தன. எரேமியா தீர்க்கதரிசி இதில்‌ ஆன 
தோத்‌ என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவன்‌. யோசு 
2118 ஏரே 11. 

பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ யுத்தத்தில்‌ 
வெகு இிறமையுடையவர்கள்‌, ஆதி 4997, 
பாசாச்‌ செ ராவை ஜெயிக்கும்போது, இவர்‌ 
கள்‌ பாராக்குக்கு யுத்தத்தில்‌ உதவிசெய்தார்‌ 
கள்‌. நியா 514, இந்தக்‌ கோத்திசத்துக்கு 
வந்த கெடுதியும்‌, இவர்கள்‌ தங்களுக்கு 
மனைவிகளைக்‌ கொள்ளும்படி செய்த உபா 


வேத அகராதி 


பென்யமீன்‌ வாசல்‌ 
யமும்‌, நியா 19-21 ப ்ர்க்ன்ல்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கெது. எபிசெயர்களுடைய 
முதல்‌ சாஜாவாகிய சவுல்‌ இந்தக்‌ கோத்திரத்‌ 
தான்‌. 1 சாமு 915, தாவீது அரசாக்ஷி 
செய்த காலத்தில்‌ இந்தக்‌ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்த அநேகர்‌ அவனுக்கு ராஜதுரோகம்‌ 
செய்தார்கள்‌. 2 சாமு 165 201, 

சாலொமோன்‌ ராஜா இறந்தபோன பிறகு 
இவர்களில்‌ சிலர்‌ இஸ்ரவேல்‌ ராஜ்யச்தை 
யும்‌ சிலர்‌ யூதா ராஜ்யத்தையும்‌ சேர்ந்துகொ 
ண்டார்கள்‌. 1 இரா 1220-21, ஆசா ராஜாவின்‌ 
சேனையில்‌ அநேக பென்யமீனர்கள்‌ இருக்‌ 
தார்கள்‌. 2 நாளா 148. தாவீது ராஜாவின்‌ 
காலத்திற்குப்‌ பிறகு இந்தக்‌ கோத்திரத்சா 
ரின்‌ சரித்திரத்தில்‌ ஒன்றும்‌ விசேஷமில்லை. 
பரி. பவுல்‌ இந்தச்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 
வன்‌. ரோம 11) பிலி 85, 

இந்தக்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த அநேகர்‌ 
இடதுகைப்‌ பழக்கமுள்ளவர்கள்‌. கியா 81, 
2015. 

2. பென்யமீன்‌ பே ரனுடைய மகன்‌, 
1 காளா 710, 

8. அர்நியஜாதிப்‌ பெண்ணை விவாகம்‌ 
பண்ணினவர்களில்‌ ஒருவன்‌. எஸ்றா 1029, 

4. மதி$லட்பழுதுபார்க்றெவன்‌.கெகே8?5, 

5. ரெகே 1934, 


பேன்யமீன்‌ வாசல்‌. The Benjamin 
ஜஃ6. தேவாலயம்‌ எருசலேம்‌ பட்டணத்‌ 
தின்‌ கிழக்குப்‌ பாகத்திலிருந்ததினாலே அதின்‌ 
மதிலும்‌ பட்டணத்தின்‌ மதிலும்‌ ஒன்றாயிரும்‌ 
தது. இதினால்‌ பென்யமீன்‌ வாசல்‌ தேவா 
லயத்துக்கும்‌, பட்டணத்துக்கும்‌ வாசலாயி 
ருந்ததென்று நாம்‌ சொல்லக்கூடும்‌. ஆனால்‌ 
இது இருந்த இடம்‌ இன்னதென்று தெளி 


வாய்த்‌ தெரியாது. எரே 202 370 38 
சக 1420, 
பேன்னம்மீ. ஒeo-Aஙmn!. [என்‌ ஜனத்‌ 


இன்‌ மகன்‌] லோத்தின்‌ இரண்டாவது குமா 
ரத்தி பெற்ற மகன்‌. இவன்‌ அம்மோனியர்‌ 
என்னும்‌ ஜனத்துக்குக்‌ கோத்இரப்பிதா 
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி 1998, 

பேன்னுஙில்‌. Ben-Hall 


மகன்‌.] 2 நாளா 177. 


பே, 


Gu. Pe. எபிரெயபாஷை எழுத்தட்ட 
வணையில்‌ 17-ம்‌ எழுத்து. சங்‌ 11919-136_ல்‌ 


ஒவ்வொரு வசனத்தின்‌ முதல்‌ பதத்தில்‌ 
உள்ள முதல்‌ எழுத்து பே? தான்‌. 


[பலமுள்ள 


( 658) 


பேகோடு 


பேகோடு. 5%௦0. தென்பாபிலோனி 
மாவில்‌ குடியேறின ஒரு ஜாதியார்‌. எசே 
23 எரே 5021, 

பேசாய்‌. ஐவ, 

பேசாய்‌. ஒக. எஸ்றா 217, 

பேசுகிறது. 8௦௨. ஆதி 1597 சங்‌ 55 
152 3118 6311 நீதி 013 1218 1613 ஏசா 
1519 மத்‌ 1810 மாற்‌ 134 அப்‌ 2147 ரோம 61 
1 கொரி 18! 1455, 

பேசேக்‌. Bezek: 

1. பூர்லீகத்தில்‌ எருசலேம்‌ பட்டணத்‌ 
துக்கு மேற்கில்‌ உள்ள ஒரு ஊர்‌. நியா 15. 


எஸ்றா 249, 


2. சவுல்‌ தனது சேனையைக்‌ கூட்டின 
இடம்‌. 1 சாமு 115, 

பேசோ. 3281. [கோட்டை.] 

1. ஆசேர்‌ கோத்திரத்தான்‌. 1 நாளா 797, 

2. சாக்கடலுக்குக்‌ கிழக்கே ரூபன்‌ கோத்‌ 
திரத்தார்‌ நாட்டுக்கும்‌ மோவாப்‌ சேசத்துச்‌ 
கும்‌ இடையில்‌ வனாந்தரத்திலுள்ள ஒரு 
அடைக்கலப்பட்டணம்‌. உபா 4யோச2 126, 

பேசோதியா. Besodeiah. நெகே 36, 

பேசோர்‌. ஒesor. [சிற்றாறு.] பெலிஸ்‌ 
தியா சமபூமியில்‌ சிக்லாக்குக்குத்‌ தெற்கே 
உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. 1 சாமு 30, 

பேதகம்‌. ஈ. 4. ‘Divided in your own 
mind’ A. V. ‘partial.’ யாக்‌ 24. 

பேதம்‌. Difference, Division. | கொரி”. 

பேதலிக்கிறது. ஒe estranged. சங்‌ 56” 
எசே 145. 

பேதாத்‌. 89080: 

பேதான்‌. ஒedan. 

1. இஸ்ரவேலை ரட்சக்கெற நியாயாதிபதி 
களில்‌ ஒருவன்‌. 1 சாமு 1:11, பேதான்‌ 
பாராக்குக்கு மறுபெயர்‌ என்று நினைக்க 
வேண்டியது. 

2. மனாசே கோத்திரத்தான்‌. | காளா"? 


ஆதி 365, 


பேதுரா, பேத்ரா. ஈஸாக சேலா 
காண்க. 
பேதுந. ௯. [பாறை.] 


1. பேதுருவின்‌ அழைப்பு: இயேசுநாத 
ருடைய பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில்‌ 
பேதுரு என்னும்‌ மறு நாமமுடைய மோன்‌ 
என்பவன்‌ பிரதானமான சீஷன்‌. தாய்‌ ஊரா 
இய கப்பர்ககூம்‌ பட்டணத்தைச்‌ சேர்ந்த 
செம்படவர்கள்‌ குடியிருந்த பெத்சாயிதா 
என்னும்‌ இராமத்தில்‌ சமோனின்‌ தகப்ப 
னாயெ யோனா வசித்தான்‌. மத்‌ 16 யோவா 
144 2115, பெத்சாயிதாவிலே சீமோனும்‌ 


வேத அகராதி 


பேறா 


இவன்‌ மனைவியும்‌ சரியும்‌ இவன்‌ சகோ 
தரனாகிய அரந்திரேயாவும்‌ ஒரேவீட்டில்‌ வி. 
தீதுவந்தார்கள்‌ என்று நினைக்கலாம்‌. மாற்‌ 
199 மத்‌ 514 ஹக்‌ 455, மோனும்‌ அட்திரே 
யாவும்‌ கலிலேயாக்சடவில்‌ மீன்பிடித்து ஜீவ 
னம்‌ செய்தார்கள்‌. இவர்களும்‌ யோவானும்‌ 
யாக்கோபும்‌ அந்தத்‌ தொழிலில்‌ கூட்டாளி 
களாயிருந்தார்கள்‌ என்று தோன்றுகிறது. 
மத்‌ 418 மாற்‌ 115 லூச்‌ 57, இயேசுராதர்‌ கலி 
லேயா நாட்டில்‌ முப்பது வயதுவரையில்‌ 
வாசம்‌ செய்திருந்தாலும்‌, யோவான்ஸ்கான 
கன்‌ வரப்போகிற மேசியாவைக்குறிச்துப்‌ 
பிரசங்கம்‌ பண்ணும்முன்‌ சீமோன்‌ இயேசு 
வைக்‌ சண்டிருந்தானோ இல்லையோ என்று 
தெரியாது. எப்படியென்றாலும்‌ யோவான்‌ 
ஸ்நானகன யோர்தான்‌ நதிக்கு அக்கரையி 
லுள்ள பெத்தானியாவிலே தன்‌ பிரசங்கத்‌ 
தைக்‌ கேட்கும்படி வந்தவர்களுக்கு ஞானஸ்‌ 
நானம்‌ கொடுக்கும்போது, மோன்‌ முதலா 
வது இயேசு அருளின ஈன்மொழிகளைக்‌ 
கேட்டான்‌. யோவா 128-4, அக்காலத்தில்‌ 
சீமோன்‌, அந்திரேயோ முதவியவர்களுடன்‌, ' 
யோவான்‌ ஸ்நானகன்‌ செய்த பிரசங்கத்தைக்‌ 
கேட்கும்படி அவ்விடத்திற்குப்‌ போயிருர்‌ 
தான்‌. அந்திரேயா யோவான்ஸ்நானகனு 
டைய ஷேர்களில்‌ ஒருவன்‌ ஆனதால்‌, யோ 
வான்ஸ்சானகன்‌ இயேசுவைப்‌ பார்த்தபிறகு 
இவர்தான்‌ மேசியா என்று அறிந்து அந்நற்‌ 
செய்தியை அந்திரேயாவுக்குத்‌ தெரிவிக்க, 
அந்திரேயா இதைக்கேட்டிச்‌ சக்தோஷத்துட 
னே சீமோனுக்கு இந்தச்‌ சமாசாரத்தைச்‌ 
சொல்லி, இவனை இயேசுவினிடத்திற்குக்‌ 
கூட்டிக்கொண்டு வந்தான்‌. அப்பொழுது 
இயேசுநாதர்‌ இவனிடத்திலுள்ள குணாதி 
சயங்களை அறிந்து அரமேய பாஷையில்‌ 
“பாறை என்று அர்த்தத்கொண்ட “கேபா 
என்னும்‌ மறுநாமத்தை இவனுக்கு அருளி 
னார்‌. அரமேயபதமாதிய *கேபா? என்பதற்‌ 
குப்‌ பதிலாக இரேக்கபாஷையில்‌ “பெத்‌ 
சொஸ்‌” (Petros) என்று சொல்லப்படும்‌. 
“பெத்ரொஸ்‌ என்பதற்குத்‌ தமிழ்பாஷை 
யில்‌ “பேதுரு என்று சொல்வார்கள்‌. இவ்‌ 
விதமாய்ச்‌ சீமோன்‌ என்பவன்‌ “பாறை! என்‌ 
றர்த்தஙகொண்ட பேதுரு என்னும்‌ பெய 
ரால்‌ அழைக்கப்பட்டான்‌. 

இயேசுநாதர்‌ பேதுருவுக்கு இந்தப்‌ பெ 
யர்‌ கொடுத்த காரணம்‌ எதெனில்‌, அக்கா 
லத்தில்‌ பேதுரு ஆத்திரகுணமுள்ளவலும்‌, 
அவசரமாய்ப்‌ பேசுறெவனுமாயிருர்தாலும்‌, 
பிற்காலங்களில்‌ இவன்‌ அந்தக்‌ குணங்களை 
நீக்கித்‌ தமக்காக எல்லாவற்றிலும்‌ அசைக்கக்‌ 
கூடாதவலும்‌ உண்மையுள்ளவலுமா யிருப்‌ 


( 659 ) 


பேதுரு 


பானென்று அறிந்து இயேசு இவனுக்கு 
இந்தப்‌ பெயரை அருளினார்‌. இதைப்பெற்ற 
பேதுரு எப்போதும்‌ நற்குணத்தை நாடித்‌ 
தேடவேண்டியவனா யிருப்பான்‌. அப்படி 
இயேசுவின்‌ சித்தப்படி இவன்‌ ஈடவாமற்‌ 
போனால்‌, இயேசு இவனைப்‌ பேதுரு” என்‌ 
றல்ல, “மோன்‌” என்று அழைத்து இவனை 
எச்சரிப்புச்‌ செய்தார்‌ என்று தோன்றுகிறது. 
மாற்‌ 147 லூக்‌ 222! யோவா 215, 

பேதுரு முதலியவாகள்‌ இயேசுவைக்‌ 
கண்டபிறகு இவர்தான்‌ மேசியா எனறு 
தீர்மானமாய்‌ அறிந்து தங்கள்‌ ஊருக்குத்‌ 
இரும்பிப்‌ போனார்கள்‌. இலகாலத்திற்குப்‌ 
பிறகு இயேசுநாதர்‌ சப்பர்ககூமிலே ஜனக்க 
ளுக்குப்‌ போதிக்க ஆரம்பிக்கும்போது ௮வர்‌ 
பேதுருவையும்‌, அந்திரேயாவையும்‌, யோ 
வானையும்‌, யாக்கோபையும்‌ அழைத்து அப 
போஸ்தலக்‌ கூட்டத்தை ஸ்தாபித்தார்‌. அவர்‌ 
அர்தக்‌ கூட்டத்தில்‌ பன்னிருவரைச்‌ சேர்ச்த 
பிறகு அவர்களைச்‌ சுவிசேஷவேலை செய்ய 
அனுப்பும்போது, அந்திரெயாவையும்‌ பேது 
ருவையும்‌ கூட அனுப்பினார்‌. மத்‌ 10? 48 
மாற்‌ 115 611 லூக்‌ 15. 

1]. பேதுநவினிடத்தில்‌ தோன்றின தண 
ங்கள்‌. இயேசுநாதர்‌ பேதுருவை அழைககு 
முன்‌ இவனைப்பற்றி ஈமக்கு ஒன்றும்‌ தெரி 
யாது. ஆனால்‌ இவன்‌ மூன்று வருஷகாலம்‌ 
இயேசுவுடன்‌ சஞ்சரித்து, அவனுக்குப்‌ பின்‌ 
சென்று, அவருடைய தோழனாய்‌ இருந்த 
போது இவனிடத்தில்‌ தோன்றிய குணங்கள்‌ 
£ன்றாய்‌ விளங்கும்‌. இவன்‌ கல்வியில்‌ தேறின 
வன்‌ அல்ல என்றும்‌, கல்வியின்மேல்‌ விருப்‌ 
பமுடையவன்‌ அல்ல என்றும்‌, வெகு ஆத்தி 
ரக்குணம்‌ உள்ளவனென்றும்‌ நாம்‌ சொல்ல 
வேண்டியிருந்தாலும்‌, இவன்‌ வாய்ச்சாதுரி 
யத்திலும்‌ பக்திவைராக்கியத்திலும்‌ மிகவும்‌ 
தேறினவனாயிருந்தான்‌ என்று நாம்‌ சொல்‌ 
லக்கூடும்‌. இவனைப்பற்றிய லந்து விசேஷப்‌ 
களை நாம்‌ கவனித்தால்‌ இவனுடைய குண 
லட்சணங்களை அறியலாம்‌, 

1. 5,000 பெயருக்கு இயேசுநாதர்‌ ஆகா 
ரம்‌ கொடுத்தபிறகு, அவர்‌ பெத்சாயிதாவி 
லே ஜீவ அப்பத்தைக்குறித்துப்‌ பிரசங்கம்‌ 
பண்ணித்‌ தமக்குப்‌ பின்செல்லுறெ சஷர்க 
ருடைய பக்தியைச்‌ சோதிக்கும்பழி , தாம்‌ 
அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கேற்றபடி 
யூதாவில்‌ ராஜயத்தை ஸ்தாபிக்காமல்‌ ஆவிக்‌ 
குரியவிதமான ராஜ்யத்தைமாத்திரம்‌ உண்டு 
பண்ணப்போறெதாக தெரிவித்தார்‌. அப்‌ 
போது அவருடைய போதகத்தைக்‌ கேட்க 
வந்தவர்களில்‌ அரேகர்‌ வெறுப்படைந்து 


வேத அகராதி. 


பேதுரு 


பின்வாங்கிப்‌ போனார்கள்‌. தவிசவும்‌ இயேசு 
நாதருடைய பன்னிரண்டு சிஷர்களிலும்‌ 
சிலருக்குச்‌ சந்தேகம்‌ உண்டாயிற்று, இத 
னிமிச்தம்‌ இயேசு பேதுருவை நோக்க “நீங்‌ 
களும்‌ போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? 
என்று வினாவ, பேதரு சந்தேகமின்றி நாம்‌ 
இந்நாள்மட்டும்‌ கவனிக்கவேண்டிய லெ 
வார்ச்தைகளைச்‌ சொன்னான்‌. அதாவது தான்‌ 
இயேசுவின்‌ தெய்வீகச்தன்மையை நன்றாய்‌ 
அறிந்திருப்பதைக்‌ காட்டும்படி “நீர்‌ ஜீவ 
னுள்ள தேவனுடைய குமாரனாயெ கிறிஸ்து 
என்று நாங்கள்‌ விசுவாடித்தும்‌ அறிந்தும்‌ 
இருக்கிறோம்‌? என்றான்‌. யோவா 666-69, 

11. இயேசுநாதர்‌ சுவிசேஷ ஊழியத்தை 
நடத்தின கடைசி வருஷத்தில்‌ அவரும்‌ 
சீஷர்களும்‌ செசரியா பிலிப்பி என்னும்‌ நாட்‌ 
டில்‌ அலைந்து திரியும்‌ காலத்தில்‌ அவர்‌ 
தமது பெயரில்‌ அநேகர்‌ இனிமேல்‌ பக்தி 
வைக்கமாட்டார்கள்‌ என்றும்‌, தமது சத்‌ 
கருக்கள்‌ அதிக விரோதங்கொண்டு தம்மை 
கொல்லப்போதிறார்கள்‌ என்றும்‌, தாம்‌ அவர்‌ 
களுடைய கைகளில்‌ அகோரவிதமாய்‌ மரிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ உணர்ந்து தம்முடைய 
சீஷர்களுக்கு இதனால்‌ பயமும்‌, சந்தேகமும்‌ 
இருக்குமோ இல்லையோ என்று பார்க்கும்‌ 
படி “நீங்கள்‌ என்னை இன்னார்‌ என்று சொல்‌ 
லுஇறீர்கள்‌' என்று கேட்டார்‌. அப்பொழுது 
பேதுரு சற்றும்‌ பயமும்‌ சந்தேகமுமில்லா 
மல்‌, “நீர்தான்‌ இறிஸ்து என்று சொல்லி 
இவ்விதமாய்‌ இயேசுநாதர்‌ கட்டப்போகிற 
சபைக்குத்‌ தான்‌ அஸ்இபாரக்சல்லா யிருக்‌ 
கப்போதிறதைக்‌ காண்பித்தான்‌. இதைக்‌ 
கேட்டபிறகு இயேசுநாதர்‌ தாம்‌ அடையப்‌ 
போற மரணத்தைப்பற்றிப்‌ பேனபோத, 
பேதுரு வெறுப்புடனே “இது உமக்கு நேரி 
டாம லிருக்கக்கூடாதோ? என்று கேட்டான்‌. 
இயேசுவுக்கு இந்தக்‌ கெடுதி வராதபடி இவன்‌ 
விரும்பினதினாலே, இவன்‌ இயேசுவின்‌ 
முழுக்கருத்தையும்‌ நன்றாய்‌ அறியவில்லை 
என்று தோன்றினாலும்‌, இவன்‌ இயேசுவின்‌ 
மேல்‌ வைத்த பக்தியில்‌ கொஞ்சங்கூட குறை 
வில்லை என்று நாம்‌ சொல்லக்கூடும்‌. மத்‌ 1613 
மாற்‌ 827 லூக்‌ 918, 

111. இதற்கு ஒருவாரத்திற்குப்‌ பிறகு இயே 
சுநாதர்‌ பேதுரு, யாக்கோபு, யோவான்‌ என்‌ 
ப.வர்களை அழைத்து ஓர்‌ மலைமேல்‌ எறி அவர்க 
ளுக்கு முன்பாக மறுரூபம்‌ ௮டையுங்காலத்‌ 
இல்‌, பேதுரு தான்‌ கண்டதைப்‌ பூரணமாய்‌ 
அறியாமல்‌ “ஆண்டவரே இங்கே இருப்பது 
நமக்கு லம்‌) உமக்குச்‌ சித்தமானால்‌ இங்கே 
உமக்கு ஒரு கூடாரமும்‌, மோசேக்கு ஒரு 
கூடாரமும்‌, எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 


( 660 ) 


பேதுரு 


மூன்று கூடாரங்களைப்‌ போடுவோம்‌! . 


என்று சொன்னான்‌. இவன்‌ மனதில்‌ இருந்த 
பக்தியினாலே இவனுக்கு இந்த எண்ணம்‌ 
உண்டானது என்று தோன்றுகிறது. இவன்‌ 
இப்படிச்சொன்னஇன்‌ அபிப்பிராயம்‌என்ன 
வெனில்‌ ஈன்றியில்லாத ஜனங்களிடத்திற்கும்‌ 
விசோதமாயிருந்த மூப்பர்களிடத்திற்கும்‌ 
இனிப்‌ போவது என்‌ என்றும்‌, நாம்‌ எல்லா 
ரும்‌ இந்தப்‌ பரிசுத்த ஸ்தலத்திலே ஞான ல்‌ 
இதயத்தோடு எப்போதும்‌ இருப்பதே உத்தமம்‌ 
என்றும்‌ அர்த்தம்‌. இந்த வார்த்தைகளினாலே 
பேதுரு இயேசுவுக்கு மோசம்‌ வரப்படாது 
என நினைத்தான்‌ என்றும்‌ இவன்‌ எப்போ 
தும்‌ இயேசுவின்‌ தருச்சமுகத்திலே இருக்க 
விரும்பினான்‌ என்றும்‌ அறிகிறோம்‌, மச்‌ (715 
மாத்‌ 92 லூச்‌ 998-96, 

14. இயேசு தாம்‌ சிலுவையில்‌ ,அறையப்‌ 
படுவதற்குமுந்தினகாள்‌ சாயங்காலத்தில்‌ சமது 
சீஷர்களின்‌ பாதங்களைக்‌ கழுவும்பொழுது 
பேதுரு இயேசுவை இப்படிச்‌ செய்யாதி 
ருக்க வேண்டிக்கொண்டடான்‌. இதனால்‌ 
இவன்‌ ஆண்டவருடையமதிமையைக்கொஞ 
சம்‌ தெரிந்துகொண்டு பெரியவசாகிய அவர்‌ 
அடிமையின்‌ தொழிலைச்‌ செய்வது கூடாது 
என்றுநினைத்தான்‌ எனத்தெளிவாய்த்‌ தோன 
றுறெது. மேலும்‌ இயேசுநாதர்‌ தமது நோக்‌ 
கத்தை விளக்கக்‌ காட்டினபிறகு இவன்‌ 
இயேசுவை போக்கி “ஆண்டவரே, என கால்‌ 
களைமாத்திரம்‌ அல்ல; என்‌ கைகளையும்‌ தலை 
யையும்கூடச்‌ கழுவவேண்டும்‌” என்று மன்‌ 
ரூடினதினாலே இவன்‌ இயேசுவின்‌ பெய 
ரில்வைத்த சிறந்த பக்தி மறுபடியும்‌ தெரிய 
வரும்‌. யோவா 155. 

4. கெத்செமனே தோட்டத்தில்‌ இயேசு 
வின்‌ சத்துருக்கள்‌ அவரைப்‌ பிடிக்கும்‌ 
போது, பேதுருமாத்திரம்‌ இயேசுவைக்‌ காப்‌ 
பாற்றும்படி பட்டயத்தை எடுத்தான்‌. அக்‌ 
காலத்தில்‌ இவன்‌ தன்‌ சுகத்தை நாடாமல்‌ 
இயேசுவுக்கு உதவிசெய்யும்பொருட்டு இவ்‌ 
விதமாய்ப்‌ போர்புரிய ஆயத்தமுள்ளவனாயி 
ருந்தான்‌. யோவா 1810, 

117. பேதுநவின்‌ சோதனை: பேதுரு 
செய்த குற்றங்களில்‌ இவன்‌ பிரதான ஆசா 
ரியன்‌ மாளிகை முற்றத்தில்‌ இயேசுவை 
மனுதலித்தது பெரும்‌ பாவமே. நாலு சுவிசே 
ஷகர்களும்‌ அந்தச்‌ சங்கதியைக்‌ கவனித்துப்‌ 
பேதுருவின்‌ பெயரில்‌ ஒரு வார்த்தையும்‌ குற்‌ 
றமாக சொல்லாவிட்டாலும்‌, அவர்கள்‌ ௮ச்‌ 
சங்கதியை விவரமாய்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. 
மத்‌ 269 மாற்‌ 1466 லூச்‌ 2956 யோவா 1819, 
அக்காலத்தில்‌ பேதுரு தனது ராஜாவாகிய 


வேத அகராதி பதர. 


இயேசுவுக்குத்‌ துசோசம்‌ செய்தான்‌ என்பது 
உண்மையே, ஆனால்‌ பல குற்றங்களைச்‌ செ 
ய்த நாம்‌ இவன்‌ இவ்விதமாய்க்‌ குற்றத்தில்‌ 
விழும்படிக்‌ காரணம்‌ இல்லை என்று சொல்‌ 
வது எப்படி? இதைக்குறித்து நாம்‌ கவனிக்க 

வேண்டியதாவது: 5 ஒர்‌ 

1. பேதுருவும்‌ யோவானும்மாத்திரம்‌ பிர 
தான ஆசாரியன்‌ வீட்டில்‌ தங்களுக்கு சேரி... 
மெ அபாயத்தைக்‌ கவனியாமல்‌ கெத்செ. 
மனே தோட்டச்திவிருந்து அந்த மாளி : 
கைக்கு இயேசுவைச்‌ தொடர்ந்துசெல்லத்‌ 
அணிந்தார்கள்‌. மத்‌ 2658 மாற்‌ 1454 லூச்‌ 2954 
யோவா 1815, 

11. பேதுரு தைரியசாலியாயிருந்தும்‌, 
இவன்‌ மனக்கலக்கமும்‌ ஆத்திரக்குணமும்‌ 
உள்ளவனானதால்‌, மோசம்‌ உண்டாகும்‌ கால 
தீதில்‌ தான்‌ செய்யவேண்டியதின்னதென்‌ 
அ தெளிவாய்‌ அறிந்துகொள்ளமாட்டான்‌. 
பேதுரு இயேசுவின்‌ பெயரில்‌ பக்திவைத்து 
அவரைப்‌ பின்தொடர்ந்து பிரசான ஆசா 
ரியன்‌ மாளிகையில்‌ பிரவேசித்திருந்தாலும்‌, 
இவன அ௩கே வந்தவுடனே தான்‌ இவ்வித 
மாய்த்‌ தன்னைச்‌ சங்கரிக்க ஆயத்தமாயிறாந்த 
சத்துருவின்‌ கோட்டையில்‌ நுழைந்ததைக்‌ 
கண்டு, இயேசுவின்மேல்‌ தான்‌ வைச்திருந்த 
பக்தியை விட்டு தனக்கு உண்டான மோ 
சத்தை அறிந்து சொல்விமுடியாத மனக்‌ 
குழபபமுள்ளவனாய்த்‌ தான பூரணமாய்‌ 
விரும்பாத வார்த்தைகளைச்‌ சொல்லியிருக்கக்‌ 
கூமெ. 

111. பேதுரு இயேசுவை மறுதலித்து மகா 
பாதகம்‌ செய்தபோதிலும்‌, இயேசுவைக்‌ 
கண்டவுடனே உண்மையாய்‌ மனந்திரும்பி 
னான்‌. மத்‌ 2075 மாற்‌ 1472 வக்‌ 2261, 

17. இயேசு பேதுரு செய்த பாவம்‌ மன்‌ 
னிக்கக்கூடாத பாவம்‌ என்று எண்ணாமல்‌, 
இவனுக்குப்‌ பரிபூரண மன்னிப்பை அருளி 
அவர்‌ உயிர்த்தெழுந்த முதல்காளிலே அவ 
னுக்குத்‌ தரிசனம்‌ ஆனார்‌. அதற்குப்பின்‌ 
அவர்‌ கவிலேயாச்கடல்‌ ஒரத்தில்‌ தோன்றி, 
பேதுருவைப்‌ பார்ச்து, இறிஸ்தவ சபையை 
ஸ்தாபிக்கும்‌ விஷயமாய்‌ இவனுக்கு உத்தம 
உத்தியோகத்தை அருளினார்‌. லூக்‌ 2134 
1 கொரி 155 யோவா 21 அதி. இவ்வித 
மாய்‌ ஈமது ஆண்டவர்‌ தாம்‌ பேதுருவினிடத்‌ 
தில்‌ வைத்த விசுவாசத்தைக்‌ காட்டினார்‌. 

177. பேதுருவின்‌ ஊழியம்‌: இயேசு பர 
தீதுக்கு ஏறினபிறகு பேதுரு ஆதிசபையில்‌ : 
தலைவனாயிருந்ததாக தோன்றுகிறது, இவன்‌ 
யூதாசுக்குப்‌ பதிலாக வேறோரு அப்போஸ்த 
னைத்‌ தெரிந்துச்கொள்ளும்படி மற்ற அப்‌ 


( 661 ) 


பேதுரு 


போஸ்தலர்களை ஏவினான்‌. அப்‌ 115. பெந்தெ . 


கோஸ்தே நாளில்‌ இவன்தான்‌ ஜனங்களுக்‌ 
குச்‌ இறிஸ்துமார்ச்சச்சைப்பற்றிப்‌ பிரசங்கம்‌ 
பண்ணினான்‌. அப்‌ 214, இவன்‌ இயேசு 
வின்‌ நாமத்தினாலே அமேக அற்புதங்களைச்‌ 
செய்தான்‌. அப்‌ 36 615 9”, பிரதான ஆசாரி 
யர்களும்‌ மூப்பர்களும்‌ இவனைப்‌ பயமுறுத்‌ 
தியும்‌ இவன்‌ அதைக்‌ கவனியாமல்‌ தைரி 
யத்தடன்‌ இயேசுவை அறிக்கையிட்டு, 
இயேசுவுக்காக உபத்திரவத்தைச்‌ சகித்தான்‌. 
அப்‌ 41 537 121, சபையில்‌ பாவங்களை 
ஒழிக்க வேண்டும்‌ என்ற நோக்கத்தோடு 
குற்றவாளிகளை அதிகாரத்துடனே கண்டித்‌ 
தான்‌. அப்‌ 51 514, 

ஸ்தேவான்‌ இரத்தசாக௯்தியாய்‌ மரித்தபிற 
கு சிறிஸ்துவை விசுவாசித்தவர்களில்‌ அரே 
கர்‌ மற்றத்‌ தேசங்களுக்குத்‌ துரத்தப்பட்டு 
அவ்விடங்களில்‌ இயேசுவைக்‌ குறித்துப்‌ 
பிரசங்கம்பண்ணி அநேகரைக்‌ குணமாக்கி 
னதினால்‌, கிறிஸ்‌ தவசபையில்‌ முதலாவது 
பிரிவினை உண்டாயிற்று, எப்படியென்றால்‌ 
இதுவரையில்‌ இறிஸ்தவமார்க்கத்தாரெல்லா 
ரும்‌ யூதர்களாயிருந்து, இயேசுவுக்குக்‌ £ழ்ப்‌ 
படிந்து நடந்தும்‌, அவர்கள்‌ வழக்கமாய்‌ 
மோசேயின்‌ நியாயப்பிரமாண ஆசாரத்தின 
படியும்‌ நடந்துவந்தார்கள்‌. இதனியித்தம்‌ 
அர்நிய மார்க்கங்களிலிருந்து இறிஸ்தவ மார்‌ 
கத்துக்கு வந்தவர்களில்‌ சிலர்‌ இரக்ஷிப்புக்‌ 
காக இறிஸ்துவை சம்பினாலும்‌, அவர்கள்‌ ஜீவி 
யபழக்க வழக்கங்களில்‌ மோசேயின்‌ நியாயப்‌ 
பிரமாண அசாரத்தின்படி நடக்கவேண்டும்‌ 
என்று கட்டாயப்படுச்தினார்கள்‌. அதாவது 
ஒரு கிறிஸ்‌ சவன்‌ பூசனாயுமிருக்கவேண்டும்‌ 
என்பது அவர்களுடைய அபிப்பிராயம்‌. 
இந்தவிஷயத்தில்‌ பேதுரு வெகு விவேக 
மாய்ப்‌ பிலிப்பு முதலியவர்கள்‌ செய்த ஊழி 
யத்தின்‌ மூலமாய்க்‌ கிறிஸ்துமார்ச்கத்துக்கு 
வந்தவர்களை விசாரித்து, இவர்கள்‌ உண்மை 
யாகவே கிறிஸ்துவின்‌ சஷர்களாயிருக்கிறார்‌ 
களென்பதை அறிந்து, தான்‌ யோப்பாவில்‌ 
கண்ட தரிசனச்தின்படி. இிறிஸ்துமார்க்கத்‌ 
தக்கு வந்தவர்கள்‌ இறிஸ்துவைப்‌ பின்சென்‌ 
ரூல்‌ போதும்‌ என்று ஏற்பாடு செய்துவிட்டு 
எருசலேமுக்குத்‌ இரும்பிவந்து, தான்‌ 
கண்ட தரிசனத்தைக்குறித்து விவரமாய்த்‌ 
தெரிவித்து, மற்றவர்களும்‌ தான்‌ செய்த ஏற்‌ 
பாட்டுக்கு இணங்கிவரும்படி பண்ணினதி 
னால்‌ ஆதி கிறிஸ்தவசபைக்கு யூதமார்க்க 
ஆசாரபாசத்தினின்‌.று விடுதலை உண்டாக்கி 
னான்‌. அப 81% 101-115, சில வருஷங்க 
ளாக பேதுருவின்‌ ஊழியத்தைக்குறித்து 
ஒன்றும்‌ சொல்லப்பட்டிருக்கறதில்லை. 


வேத அகராதி 


பேதுரு 


பிறகு ஏறக்குறைய இ-பி, 50-ம்‌ த்தில்‌ 
அர்தியோகியா பட்டணத்திலுள்ள சலெர்மோ 
சேயின்‌ நியாயப்பிரமாண ௮சா.ரத்தில்‌ வைரா 
ச்ெயெங்கொண்டவர்களாய்‌,இறிஸ்தவமார்க்கத்‌ 
அக்கு வருறெவர்களுக்கு விருத்தசேசனச்‌ 
சடங்கு செய்வது அவசியம்‌ என்று கட்‌ 
டுப்பாடு பண்ணின போது, எருசலேமி 
லுள்ள அப்போஸ்தலமார்கள்‌ கிறிஸ்‌ தவ சபை 
யில்‌ முதல்‌ பொதுச்சங்கத்தைக்‌ கூட்டி அதில்‌ 
இந்த விஷயத்சைக்குறித்து விசாரித்தார்கள்‌. 
பவுலும்‌ பர்னபாவும்‌ தங்களால்‌ அம்றியர்க 
ஞுக்கு மீட்பு அருளப்பட்டது என்று 
சொன்னபோது பேதுரு அவர்கள்‌ பாரிச 
மாய்‌ நின்று, மறுபடியும்‌ இறிஸ்தவர்கள்‌ யூத 
ஆசாரத்தை அஅசரிக்க வேண்டியதில்லை 
என்று உறுதியாய்ச்‌ சொன்னான்‌. இதன்‌ 
பெயரில்‌ அப்பொதுச்சங்கத்தார்‌ அந்நிய 
மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள்‌ விக்ர 
கங்களுக்குப்‌ படைக்கப்பட்டவைகளுக்கும்‌, 

இரத்தத்திற்கும்‌, நெருங்குண்டு செத்ததற்‌ 
கும்‌, வேசித்தனத்துக்கும்‌ விலஇயிருக்கவே 
ண்டுமென்றும்‌, மற்றப்படி யூத ஆசாரத்தை 
௮.நுசரிக்கவேண்டியதில்லை என்றும்‌ தீர்மா 
னித்தார்கள்‌, இதற்குப்பிறகு பேதுரு அந்தி 
யோகியாவிலுள்ள சபையைச்‌ சந்திக்கப்‌ 
போயிருந்தபோது, அவ்விடத்தில்‌ யூத ஆசா 
ரத்தை விரும்பின சிலர்‌ செய்த உபாயத்‌ 
திற்குத்‌ தானும்‌ பர்ன பாவும்‌ இணங்க, கிறிஸ்‌ 
தீவ மார்க்கத்துக்கு வந்து யூத ஆசாரத்தின்‌ 
படி நடவாத அரந்கிய இறிஸ்சவர்களைச்‌ கண்‌ 
டித்து, அவர்களுடன்‌ சாப்பிடாமல்‌ இவ்வித 
மாய்க்‌ கட்சிக்காரர்கள்‌ செய்த கட்பெபாட்‌ 
டுக்கு உடன்பட்டார்கள்‌. இவன்‌ இப்படிச்‌ 
செய்வது தகாது என்று பரி. பவுல்‌ க்ஷ 
பனை செய்தபோது, இவன்‌ மனர்திரும்பி 
முன்போல நடந்துவந்தான்‌ என்று தோன்‌ 
முறெது. கலா 211. இதற்குப்பிறகு இவ 
னைப்பற்றி நிச்சயமாய்‌ ஒன்றும்‌ தெரியாது. 


V. பேதுநவைப்பற்றிய பாரம்பரியம்‌: 


ஆதி சபையில்‌ உண்டான பாரம்பரிய௩! 
களில்‌ பேதுருவைப்பற்றிப்‌ பல விஷயங்கள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை எல்‌ 
லாம்‌ இங்கே எடுத்துச்‌ சாட்டுவது அசாத்தி 
யம்‌. அவைகளில்‌ விஷேமானவை என்ன 
வென்றால்‌: பேதுரு சோமாபுரிக்குப்‌ போய்‌ 
அங்கே பல வருஷங்களாய்த்‌ தேவ ஊழி 
யத்தை நடத்தினான்‌. அக்காலத்தில்‌ நேரோ 
ராயன்‌ இறிஸ்தவசபையை உபத்திரவப்பதெ 
தஇனபோது பேதுரு பயப்பட்டு ரோமாபுரி 
யைவிட்டு ஓடிப்போகும்‌ வழியில்‌, சோமா 
புரிக்குக்‌ நிஸ்தவசபைகளுடனே உபத்திர 


( 669) 


பேதுரு எழுதின 


வப்படும்படி. இயேசு வருறெதைத்‌ தரிசனத்‌ 
தில்‌ கண்ட மனஸ்தாபப்பட்டு ரோமாபுரிக்‌ 
குத்‌ திரும்பிப்போய்‌, பிடிக்கப்பட்டு பி, 
68-ம்‌ த்தில்‌ ரத்தசாக்ஷியாய்‌ மரித்தான்‌. 
போர்ச்சேவகர்கள்‌ ' இவனைச்‌ சிலுவையில்‌ 
அறையப்போகும்போது, இயேசு மரித்தவித 
மாய்‌ மரிக்க தான்‌ அபாத்திரன்‌ என்று நினை 
த்து, அவர்களைச்‌ சேட்டுக்கொண்டதினால்‌ 
அவர்கள்‌ இவனைத்‌ தலைகீழாக அந்தச்‌ சிலு 
வையில்‌ அறைந்தார்கள்‌. 

சதாகாலங்களிலும்‌ இறிஸ்‌தவசபைக்குப்‌ 
பரி. பேதுரு செய்த இன்னொரு ஊழி 
யத்தைக்‌ கவனிக்காமல்போவது சரியல்ல. 
மாற்கு சுவிசேஷகன்‌ பரி. பேதுரு இயேசு 
வைக்‌ குறித்துச்‌ சொன்ன விஷயங்களைத்‌ 
தான்‌ இயற்றின சுவிசேஷத்தில்‌ அடக்கி 
யிருக்கறான்‌ என்பதற்குப்‌ பல அத்தாக்ஷிகள்‌ 
உண்டு, மாற்கு ரோமாபுரியில்‌ பேதுருவுக்‌ 
குத்‌ தோழனாயிருக்து இந்தச்‌ சுவிசேஷத்தை 
எழுதி, பேதுருவுக்கு அதை வாசித்துக்‌ 
காட்ட பரி. பேதுரு அதெல்லாம்‌ கேட்டு, 
அதற்குச்‌ சம்மதித்துக்‌ இறிஸ்தவசபையார்‌ 
அசை ஏற்றுச்சொள்ளலாம்‌ என்று உத்தரவு 
கொடுத்தான்‌ என்று சொல்லப்பட்டிருக்‌ 
இறது. 

பேதுந எழதீன தலாம்‌ நீருபம்‌. The 
First Epistle of Peter. 

இயேசுிறிஸ்‌ அவின்‌ பெயரில்‌ அளவற்ற 
பச்திவைத்து இயேசு அருளின சுவிசேஷத்‌ 
தின்‌ மூலமாய்‌ இவ்வுலகத்தார்‌ நல்லகதி 
அடைவார்கள்‌ என்றும்‌, இயேசுவின்‌ ஜீவிய 
மும்‌, மரணமும்‌, உயிர்த்தெழுதலும்‌ இதற்கு 
ஆதாசமாயிருக்கிறதென்றும்‌ ஈம்பி சுவிசே 
ஷத்தின்‌ மூலமாய்க்‌ இறிஸ்‌சுவர்கள்‌ நடக்க 
வேண்டிய ஈல்லொழுங்குகளைப்‌ பரி. பேதுரு 
இந்த நிருபத்தில்‌ காட்டுகிறான்‌. 

1. போநளடக்கம்‌: சன்ன ஆசியாவி 
லுள்ள கிறிஸ்தவர்களுக்கு வந்தனம்‌ சொல்‌ 
லுசல்‌, 112, 

]. கிறிஸ்தவ மீட்பைப்பற்றிய ஸ்தோத்‌ 
திரமும்‌ எச்சரிப்பும்‌, 12-220, 

1. இறிஸ்தவ மீட்பின்‌ உத்தமம்‌. 

(6) இது நம்பக்கூடிய சுதந்தரம்‌. 

(9) ஈமக்கு உபத்திரவம்‌ உண்டாகும்‌ 
போது இதிலே ஈமக்கு ஆறுதல்‌ இருக்கிறது. 

(௦) இது தீர்க்கதரிசெளுக்கு அருளப்‌ 
பட்ட வாக்குகளின்‌ நிறைவேற்றம்‌, 

11. தேவனுடைய குடும்பத்தைச்‌ சேர்ந்து 
பரிசுத்தமாய்‌ நடந்து காம்‌ மீட்பை அடைய 
வேண்டும்‌. 113-211, 


| 3-12 


வேத அகராதி 


முதலாம்‌ நிருபம்‌ 


(6) காம்‌ ஈமது பரிசுத்த பரம தசப்பனுக்‌ 
குச்‌ ழ்படிந்து கடச்சவேண்டும்‌. 

(9) பாவத்திலிருந்து ஈம்மை மீட்கும்படி... 
கொல்லப்பட்ட மேசியாவின்‌ உயிர்த்தெழுத 
லினால்‌ நாம்‌ ஈல்ஈம்பிக்கை அடைந்து 
இதின்‌ மூலமாய்ப்‌ பரிசுத்த கடவுளை அறி 
ரோம்‌. 

(¢) இதினிமித்தம்‌ தேவனுடைய குடும்‌ 
பச்தைச்‌ சேர்ந்தவர்களாகய நாம்‌ ஒருவரை 
யொருவர்‌ இரெடித்து ஜீவனுள்ள கற்களா 
யிருந்து பராபரனுக்கேற்ற தேவாலயமாவோ 
மாக. இத்தோடு நாம்‌ ஆசாரியர்களும்‌ தேவ 
னுடைய புது ஜனங்களுமாயிருப்போம்‌. 

1]. காம்‌ உலகத்திலும்‌ இறிஸ்தவ குடும்‌ 
பத்திலும்‌ ஈடக்கவேண்டிய இறிஸ்‌ சவ ஒழுங்‌ 
இன விவரம்‌, 211_312, 

இறிஸ்சவர்கள்‌ பொய்மதஸ்தர்கள்‌ முன்‌ 
பாக நல்லொழுக்கமுள்ளவர்களும்‌ பரிசுத்‌ 
தீர்களுமா யிருச்சவேண்டும்‌. 

(6) கிறிஸ்தவர்கள்‌ நியாயாதிபதி முதலிய 
உலக அதிகாரிகளுக்கும்‌ இன்னும்‌ மற்ற யாவ 
ருக்கும்‌ அவரவர்க்குரிய மரியாதையைச்‌ செ 
லுத்தவேண்டும்‌, 

(0) அடிமைகள்‌ தேவதயவைப்‌ பெற்று 
இயேசுகிறிஸ்துவைப்போல்‌ துன்பத்தைச்‌ 
சடித்துத்‌ தங்கள்‌ எஜமான்களுக்குச்‌ இழ்ப்‌ 
படிந்தவர்களா யிருக்கவேண்டும. 

(6) மனைவிகள்‌ தங்கள்‌ புறாஷர்களைக்‌ 
சனப்படுத்தி, இறிஸ்தவமார்க்கத்தின்‌ அரு 
மையை அவர்களுக்குக்‌ காண்பிக்கவும்‌, புரு 
ஷர்களும்‌ அப்படியே தங்கள்‌ மனைவிகளைக்‌ 
சனப்படுச்தவும்‌ அவசியம்‌, 

(4) யாவரும்‌ சமாதானத்தையும்‌ எரேகத்‌ 
தையும்‌ நாடவேண்டும்‌. 

111. உபத்திரவத்தின்‌ பலன்‌. 914-419, 

(4) கிறிஸ்துவை நம்பினவனுக்கு உபத்‌ 
திரவம்‌ கெடுதியல்ல, துன்பப்பட்டவனு 
டைய பொறுமையின்‌ மூலமாய்‌ மற்றவர்‌ 
கள்‌ பக்திவிர்த்தியை அடையக்கூடும்‌. 

இதை யோசித்து அப்போஸ்தலன்‌ இதி 
ஸ்து பாதாளத்திலிறங்‌க சிதையிருப்பிவிருக்‌ 
தீவர்களுக்குச்‌ சுவிசேஷத்தை அருளினார்‌ 
என்றும்‌ ஜலப்பிரளயம்‌ ஞானஸ்நான த்துக்கு 
முன்னடையாளமாயிருக்றெதென்றும்‌ சொ 
ல்லுஇறான்‌. 318-29, 

(0) துன்பம்‌ பாவத்துக்கு ஈம்மை விலக்கு 
தெறு. முன்காலத்தில்‌ ற்றின்பத்துக்கு 
நம்மை எவினவர்களைக்‌ கடவுள்‌ தாமே நியா 
யந்தீர்ப்பாராக. ஈமது ஆண்டவர்‌ கொஞ்சக்‌ 


(668) 


பேதுரு எழுதின : 


காலத்தில்‌ திரும்ப வ£ப்போறெபடியால்‌ இதி 
ஸ்தவர்கள்‌ ஞான ஐக்கிெயத்துடனே இருந்து 
மற்றவர்களுக்கு வேண்டிய உதவியைச்‌ செய்‌ 
வார்களாக. 

(6) தன்மார்க்கத்தினி௰யித்தம்‌ வரும்‌ துன்‌ 
பம்‌ உதவாது. சபையார்கள்‌ தங்களுக்கு 
வருகிற இன்பம்‌ தங்கள்‌ நல்‌: டக்கையினியித்‌ 
தீம்‌ வருகிறதோ இல்லையோ என்பதைப்‌ 
பற்றி எச்சரிச்கையாயிருப்பார்களாக, இதற்‌ 
காச அவர்கள்‌ தங்களைக்‌ கடவுளின்‌ திருக்கரத்‌ 
தில்‌ ஒப்புவிப்பார்களாக. 


IV. பலவிஷயங்களைப்பற்றிய சில புத்தி 
மதிகள்‌. 51-14, 

(ற) சபை மூப்பர்களுக்கும்‌ மற்றவர்களுச்‌ 
கும்‌ தெய்வபக்தியைக்குறித்தும்‌ நல்லொ 
முக்கத்தைக்குநித்தும்‌ புத்திமதிகள்‌. 

(0) உபத்திரவத்தில்‌ ஈமக்கு இருக்கவே 
ண்டிய பொறுமை, ஜாக்கிரதை, நம்பிக்கை. 

(௦) சிலருக்கு வாழ்த்துதல்‌. 

2. இதை வாசிப்போகள சின்ன ௮9 
யாவிலுள்ள இறிஸ்தவர்கள்‌. இவர்களில்‌ 
சிலர்‌ பூசமார்ச்கத்திலிருந்து வந்தவர்களா 
யிருந்தும்‌, மற்றவர்கள்‌ முற்காலத்தில்‌ சன்ன 
ஆசியாவிலுள்ள புறமதஸ்தர்களைப்போல 
மதாசாரத்திலுங்கூட சிற்றின்‌ பத்தையும்‌ துன்‌ 
மார்க்கத்தையும்‌ நாடினவர்களாயிருந்திருப்‌ 
பார்கள்‌. இதனால்‌ ஒருவேளை அர்நியர்களில்‌ 
சிலர்‌ இந்தக்‌ இறிஸ்தவர்களின்‌ பெயரில்‌ 
பிராது செய்திருந்திருக்கலாம்‌. 219 18, அக்‌ 
காலத்தில்‌ இந்தச்‌ சபையார்களுக்கு உபத்திர 
வம்‌. 47 56, இவர்களில்‌ சிலர்‌ அடிமைகள்‌, 
சிலர்‌ புறமதத்தில்‌ நிற்கிறவர்களுடைய மனை 

கள்‌. 

3. நோக்கம்‌. ௮ச்சபைகளில்‌ அநேகர்‌ 
துன்பத்தினிமித்சம்‌ பயப்பட்டுப்‌ பின்வாங 
இப்போய்‌, அந்நிய மதஸ்தர்களுடைய ஒழுங்‌ 
னேச்தில்‌ 'விமுந்துபோவார்கள்‌ என்று அறி 
ந்து இவர்களைத்‌ தைரியப்படுத்தும்படி பரி. 
பேதுரு இயேசு சூத்த துன்பங்களையும்‌, 
அவர்‌ அடைந்த உயிர்த்தெழுதலையும்‌ பலதட 
வை சொல்லி இவர்களுக்குள்ளே கடவு 
ளின்‌ அருளினாலே நம்பிக்கை யுண்டாக்க 
வும்‌, இவர்கள்‌ அந்நியர்களுக்கு நல்ல முன 
மாதிரியைக்‌ காட்டவும்‌ இவர்களுக்கு இந்த 
நிருபத்தை அனுப்புவித்தான்‌. 128 47-19 58-10, 


4. இதன்‌ போதனை: 


(a) இதிலுள்ள வேத சாஸ்திரக்‌ கொள்‌ 
கைகள்‌ என்னவென்றால்‌: கடவுள்‌ பரமத்கப்‌ 


வேத அகராதி 


முதலாம்‌ நிருபம்‌ 


பனும்‌ இரக்சமுள்ள சிருஷ்டிகருமா யிருக்‌ 
இறார்‌. சதாகாலங்களுக்கும்‌ இயேசு மேசியா 
வாயிருக்கிறார்‌. 121, இயேசுகிறிஸ்து தமது 
ஜிவியத்திலும்‌, மரணத்திலும்‌, உயிர்த்தெழு 
தீவிலும்‌ எல்லாருக்கும்‌ மாசில்லா முன்மா 
இரியைக்‌ காட்டியிருக்கறொர்‌. இவர்‌ மூல 
மாய்க்‌ றிஸ்தவர்கள்‌ தேவனுடைய ஜனங்‌ 
கள்‌. இவர்‌ மூலமாய்க்‌ கடவுளுக்கும்‌ மனு ' 
வருக்கும்‌ புது உடன்படிக்கை, 18:18 999 
இவர்‌ உயிர்த்தெழுந்து மகிமையை அடை 
ந்து, சிக்சரெத்தில்‌ திரும்பி வருவார்‌. 113 385, 
இவர்‌ பூர்வீகத்திலிருந்தவர்களுக்குச்‌ சுவிசே 
ஷத்தைப்‌ பிரபல்லியப்படுத்தினார்‌. 318, 
இவர்மூலமாய்‌ நமக்குச்‌ சந்தோஷம்‌, 12418. 
பரிசுத்த ஆவியானவர்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
அருளின நல்‌ ஈவு. 414, பரிசுத்த ஆவியான 
வர்‌ இயேசுவுக்கும்‌, பூர்வீக பக்தர்களுக்கும்‌ 
இப்பொழுதிருக்கற இறிஸ்தவர்களுக்கும்‌ 
அருள்‌ புரிவார்‌. 111 318 474, பரிசத்தஆவி 
யின்‌ மூலமாய்ப்‌ பரிசுத்தம்‌. 15. உயிர்த்தெழு 
நீத இயேசுவின்பெயரில்‌ விசுவாசிகள்‌ எப்‌ 
போதும்‌ பச்திவைச்து நித்திய சுதந்தரத்தை 
அடைசர்திருப்பார்கள்‌. 


(6) கிறிஸ்தவ ஜீவியத்தைப்பற்றிய 
கொள்கைகள்‌ என்னவென்றால்‌: கிறிஸ்‌ 
துவை ஈம்புகறவர்கள்‌ உயிர்த்தெழுந்த கிறி 
ஸ்துவின்‌ அருளினாலே மனச்சாட்டியில்‌ சுத்‌ 
தழுள்ளவர்களாய்‌, வேதவசனத்தின்‌ மூல 
மாய்ப்‌ பக்திவிருத்தி அடைந்து, இச்சை 
யடக்கமும்‌, துன்பத்தில்‌ பொறுமையும்‌, ஈம்‌ 
பிக்கையும்‌ உண்மையுமுள்ள பரிகத்தர்களா 
யிருக்கவேண்டும்‌. இயேசுகிறிஸ்து வெ 
ளிப்பதெதின சுவிசேஷத்தின்‌ மூலமாய்க்‌ 
காணாதவைகளின்‌ அருமையை அறிந்து 
இவைகளைப்பற்றிக்‌ கடவுளின்‌ பெயரில்‌ பக்‌ 
திவைப்பதுதான்‌ விசுவாசம்‌. கிறிஸ்‌ வும்‌ 
கிறிஸ்தவர்களும்‌ புது தேவாலயத்தின்‌ கற்க 
ளாயிருக்கிறார்கள்‌. இறிஸ்‌ சுவர்கள்‌ ராஜாங்க 
ஆசாரியர்களும்‌ மெய்யான இஸ்ரவேலரும்‌ 
உண்மையுள்ள சகோதரர்‌ கூட்டமும்‌. ஒவ்‌ 
வொரு இறிஸ்தவனும்‌ இவ்வுலகத்தில்‌ பர 
தேூயாயிருக்கிறான்‌. இவன்‌ சகோதரர்களை 
கேடித்து, அந்நியர்களால்‌ வரும்‌ உபத்திரவங்‌ 
களைப்‌ பொறுமையோடே சூத்து, அவர்க 
ளைச்‌ சுவிசேஷமார்க்கத்துக்குக்‌ கொண்டு 
வரப்‌ பிரயாசப்பட்டு இயேசுவின்‌ இரண்‌ 
டாம்‌ வருகைக்கு ந்தன காட்டு த்‌ 
எதிர்பார்க்கவேண்டியது. 1135 


5. இதற்தம்‌ மற்ற வேதாகமங்களுக்க 
ழளள சம்பந்தம்‌. 


( 664 ) ன்‌ i 


பேதுரு எழுதின 


இச நிருபம்‌ சுருக்கமாயிருந்தும்‌ இதன்‌ 
ஆக்‌ யோன்‌ சங்தேங்களையும்‌ ஏசாயாவின்‌ 
திர்ச்கசரிசன ஆகமத்தையும்பற்றி நல்ல 
ஞாபகமுள்ளவனாயிருந்தான்‌ என்று நாம்‌ 
பார்க்கிறோம்‌. 


781 இத்தக ல ஏசா 523 58 ௮4. 
ர மெல அ இ பப 
ல்‌ பத ர டன ட 296, 
ரட்ட வர்க்கக்‌ சங்‌ 3475, 


இவன்‌ இதில்‌ நாலுசுவிசேஷங்களைப்பற்றி 
ஒன்றும்‌ சொல்லாவிட்டாலும்‌ இயேசுவைப்‌ 
பற்றிச்‌ தான்‌ கண்ட விஷயங்களைச்‌ சொல்லி 
யிருக்கிறான்‌. இதினால்‌ இயேசு சடத்த உபத்‌ 

ரவத்தையும்‌, ௮வர்‌ அடைந்த மகிமையை 
யும்‌அவர்‌தன்பப்பட்டவர்களுக்குச்சொன்ன 
ஆசீர்வாதங்களையும்‌ எப்போதும்‌ மனதில்‌ ஈன்‌ 
ரேய்‌ வைத்திருந்தான்‌ என்று அறிகிறோம்‌. 
314 414 51, இயேசு அருளின மொழிகள்‌ பே 
அரு எழுதின வாக்கியங்களுக்கு எப்படி 
ஆதாரம்‌ என்பதைப்‌ பின்வரும்‌ வாக்கியங்‌ 
களில்‌ காண்க. மத்‌ 510-1116 625 | பேது 913 
813-16 56, நடபடி ஆசமத்தில்‌ எழுதப்பட்ட 
பரி. பேதுருவின்‌ பிரசங்கங்களைப்போல இந்த 
நிருபத்தில்‌ அநேக வாக்கியங்கள்‌ உண்டு, 
அப்‌ 223.33 918-21 ௩30 1042. 

பரி. பவுல்‌ எழுதின நிருபங்களிலும்‌, பரி. 
பேதுரு எழுதின முதலாம்‌ கிருபத்திலும 
பல ஒற்றுமையான வாக்கியங்கள்‌ உண்டு. 


இருஷ்டாந்தம்‌: 


1 பேது 114 ........ சோம 122, 
க] 122 ௮௮௨௨௫8௨௨௨௦ ட்‌ 1 
22 26 S00 ரி 0 3 
9 13-9 சக்க லல எபே 13-14 
59 i ச ்்ஸ்ங்கிாே க 
99 தனக ட i 9 8-2 
918 G5 


எபிசெயர்களுக்கு எழுதின நிருபத்திலும்‌ 
இந்த நிருபத்திலும்‌ ஒற்றுமையான பல 
விஷயங்கள்‌ உண்டு. நம்பிக்கை, இயேசு 
அருளின முன்மாதிரி, அவர்‌ தம்‌ மரணத்தின்‌ 

லமாய்ச்‌ செய்த புது உடன்படிக்கை, 
தழ்ப்படிசல்‌, இறிஸ்சவர்கள்‌ படவேண்டிய 
துன்பங்கள்‌ முதலிய கொள்கைகளைப்பற்றி 
அர்கிருபத்தின்‌ நூலாசிரியனும்‌ பரி. பே 
துருவும்‌ ஏக அபிப்பிராயமுடையவர்களாய 
இருந்தார்கள்‌ என்று தோன்றுறெது. 


வேத அகராதி மூகன்‌ சிரமம்‌ 


| பேது 18 தர IE எபி 118, 
$9 120 ச்ட்‌ 5] 996, ப்‌ 
அஃ த 
ப ரதத >» 118 198 
தது அர பக டட... 
ஸ்ட்‌ பத 1321, 


யாக்கோபின்‌ நிருபத்திலும்‌ இந்த நிருபத்‌ 
திலும்‌ சலவாக்கியங்கள்‌ ஒத்திருக்கிறது. 
| பேத 153921 58 யாக்‌ 111-99 46, 


6. நூலாசிரியன்‌. 


ஆதி கிறிஸ்தவ பிதாக்களாயெ 8செனேயு 
(Irenaeus), தெர்துல்லியன்‌ (7'சrtமllian), 
அலெச்சந்திரியனான இலெமெத்து (012- 
ment of Alexandria) என்பவர்கள்‌ பரி.பே 
அருதான்‌ இந்த நிருபத்துக்கு ஆக்கியோன்‌ 
என்று தெளிவாய்த்தெரிவிக்கிறார்கள்‌. அவர்‌ 
களுக்குமுன்‌ போலிகார்ப்‌ (Polycarpழ) முத 
லியவர்களுக்கு இது தெரிந்திருந்தது. தற்‌ 
காலத்திலோ சில வேதசாஸ்திரிகள்‌ , இதில்‌ 
பரி. பவுல்‌ இயற்றின வேதக்கொள்கைகள்‌ 
அநேகம்‌ இருப்பதினாலும்‌, இது பரி. பவுல்‌ ' 
சுவிசேஷப்பிரசங்கம்‌ பண்ணின தேசங்க 
ளிலுள்ள சபைகளுக்கு அனுப்பப்பட்ட இனா 
லும்‌, இதில்‌ இயேசுவின்‌ சரித்திரம்‌ விவர 
மாய்ச்‌ சொல்லப்படாதிருப்பதினாலும்‌, இது 
கலிலெயாநாட்டில்‌ உள்ள செம்படவலுச்‌ 
குத்‌ தெரியாத கல்ல கிரேக்க பாஷை நடை 
யில்‌ எழுதியிருப்பதினாலும்‌, பேதுருவின்‌ 
காலத்தில்‌ இறிஸ்தவசபையை ரோமராயன்‌ 
உபத்திரவப்படுத்தாததினாலும்‌, பரி. பேதுரு 
இந்த நிருபத்தை எழுதவில்லை என்றுசொல்‌ 
லுகிரார்கள்‌. 


இந்தச்‌ சந்தேகத்தை நிவிர்த்தியாக்க: 


1. பரி. பவுலுக்கும்‌ பரி. பேதுருவுக்கு 
முள்ள சரேகத்தையும்‌, பரி. பவுல்‌ வேத 
சாஸ்திரத்திலும்‌ சுவிசேஷப்பிரசங்கத்திலும்‌ 
காட்டிய மேலான திறமையையும்‌, கிறிஸ்‌ 
தவ வேத தத்துவசாஸ்திர சம்பந்தமாய்‌ 
அவன்‌ செய்த அநேக பிரயத்தனங்களையும்‌ 
பரி. பேதுரு அறிந்து இவ்விதமான பல 
விஷயங்களில்‌ பரி. பவுலுக்குத்‌ தன்னைக்‌ 
கடனாளியாக காட்வெது ஆச்சரியம்‌ அல்ல, 
இறிஸ்சவர்களை ஈடத்திக்கொள்ளவேண்டிய 
சன்மார்க்கத்தில்‌ அவர்களிருவரும்‌ ஒரேவித 
மாய்‌ நினைத்திருப்பது அவசியம்‌. விவாக 
நிலைமை, அடிமைத்தனம்‌, ராஜாங்க உத்தி 
யோகஸ்தர்களுக்குக்‌ காண்பிக்கவேண்டி௰ 
இழ்ப்படிதல்‌ முதலிய விஷயங்களை பபற்றிய 


4 ( 665 ) 


பேதுரு எழுதின 


போதகத்தில்‌ அவர்களிருவரும்‌ செய்த உப 
தேசத்திலே வித்தியாசம்‌ தோன்றியிருந்தால்‌ 
ஆச்சரியமாயிருச்கும்‌. ஆனதால்‌ இந்த நிரு 
பத்தை இயற்றினவனுக்கும்‌ பரி. பவுலுக்‌ 
கும்‌ பலவிஷயங்களில்‌ ஒற்றுமை இருந்ததி 
னாலே இதை இயற்றினவன்‌ பரி. பேதுரு 
அல்ல; பரி. பவுலின்‌ சஷர்களில்‌ ஒருவனா 
யிருக்கவேண்டும்‌ என்று சொல்வதற்குச்‌ 
தகுந்த முகாந்தரமில்லை. மேலும்‌ இந்த நிரு 
பத்தில்‌ இறிஸ்‌துவின்‌ மரணத்தின்‌ மூலமாய்‌ 
நாம்‌ அடையவேண்டிய இரட்சப்பைப்பற்றி 
யும்‌, பரிசுத்தத்தை அடைழெ வழியைப்பற்‌ 
றியும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ செய்த ஊழி 
யத்தைப்பற்றியும்‌ சொல்லியிருப்பவைகளை 
நாம்‌ பார்த்தால்‌, இதை இயற்றினவன்‌ பரி. 
பவுல்‌ செய்த போதகங்களை எல்லாம்‌ ௮ங்க 
கரிக்சவில்லை என்று நினைக்கவேண்டும்‌. 

11. பரி. பவுல்‌ செய்த சுவிசேஷப்‌ பிர 
சங்கத்தைச்‌ கேட்டவர்களுக்குப்‌ பரி, பே 
அரு கிருபம்‌ அனுப்புவது கூடாதகாரியம்‌ 
என்று காம்‌ எப்படி. சொல்லக்கூடும்‌? 

111. இதின்‌ ஆக்யோன்‌ இறிஸ்துவின்‌ 
ஜீவியத்தைப்பற்றி எல்லா விஷயங்களையும்‌ 
விவரமாய்‌ எழுதாததினிமித்தம்‌ இவன்‌ 
இயேசுவை அறிந்த அப்போஸ்தலனாகிய 
பேதுரு அல்ல என்பது வீண்‌ ஆகேபனை, 
ஏனென்றால்‌, இதின்‌ ஆக்கியோன்‌ தான்‌ 
சொல்லுறெ நியாயங்களை ஸ்தாபிக்கும்படி 
வேண்டியமட்டமெ இயேசுவைக்‌ குறித்துச்‌ 
சுருக்கமாய்ச்‌ சொல்லுகிறான்‌. மற்றப்படி 
அதிகமாய்ச்‌ சொல்வதற்கு இந்த நிருபத்தில்‌ 
அவசியம்‌ என்ன? 

19. ரேக்கபாஷை அக்காலத்தில்‌ ரோம 
ராஜாங்கத்தில்‌ பொதுவாய்ப்‌ பரம்பினதாலும்‌ 
அது எல்லா தேசங்களிலும்‌ வழக்கமான 


பாஷையான தினாலும்‌, சுவிசேஷ ஊழியத்‌ ' 


தைச்‌ செய்கிறவன்‌ அந்தப்‌ பாஷையைக்‌ கற்‌ 
றுக்கொள்வது அவசியம்‌. ஆதலால்‌ கவிலே 
யாநாட்டில்‌ பிறந்த செம்படவனாகிய பேதுரு 
வுக்கு அந்த பாஷை தெரியாது என்றும்‌, 
அவன்‌ இிரேக்கபாஷையில்‌ இந்த நிருபத்தை 
எழுதுவது கூடாதகாரியம்‌ என்றும்‌ நாம்‌ 
சொல்வது எப்படி? ஒருவேளை பரி. பேதுரு 
அப்பாஷையை சிறந்த நடையில்‌ எழுதமு 
டியாமலிருக்கலாம்‌. அப்படியிருந்தாலும்‌, 
சில்வானு (519) முதலியவர்கள்‌ இவன்‌ வா 
யாலே சொன்னசைச்கேட்டு வேண்டியமட்‌ 
டும்‌ சீர்திருத்தி எழுதுவது கூடாத காரியமா? 

ஏ. பரி, பேதுரு இந்த நிருபத்தை எழு 
துங்காலத்தில்‌ சோமசாயன்‌ சபையை உபத்‌ 
இரவப்படுத்தவில்லை என்பதை ஒப்புக்கொள்‌ 


வேத அகராதி 


இரண்டாம்‌ நிருபம்‌ 


ஞூோம்‌. ஆனால்‌ இந்த கிருபத்தில்‌ ரோ 
மசாயன்‌ செய்த பொது உபத்திரவத்தைப்‌ 
பற்றி ஒன்றும்‌ சொல்லப்படுறெஇல்லை. 
இதின்‌ ஆக்கியோன்‌ அக்காலத்தில்‌ இன்ன 
ஆசியாவிலுள்ள சபையார்களுக்கு அவர்க 
ருடைய சத்துருக்கள்‌ செய்த துன்பங்களை 
யும்‌ உபத்திரவத்தையும்‌ பற்றிப்‌ பேசுகிறான்‌. 
அர்தமாதிரி துன்பமும்‌ உபத்திரவமும்‌ சோ 
தனையும்‌ பலதடவை அவர்களுக்கு ரேரிட்‌ 
டுக்கொண்டிருந்தது, ரோமராயன்‌ இதற்‌ 
குக்‌ காரணன்‌. மேலும்‌ அவன்‌ அச்சமயத்தில்‌ 
அவர்களுக்கு உபத்திரவத்தைச்‌ செய்யாவிட்‌ 
டாலும்‌, அவர்களுடைய சத்துருக்களினால்‌ 
இந்த மாதிரியான துன்பம்‌ அவர்களுக்கு 
அடிக்கடி நேரிடும்‌. 

சுருச்கமாய்ச்‌ சொல்லவேண்டும்‌ ஆனால்‌, 
பரி. பேதுருவைத்தவிர இவ்விசமாய்‌ இந்த 
நிருபத்தை எழுதக்கூடிய வேறு ஒரு அக்‌ 
யோன்‌ நமக்குத்‌ தெரியாது என்றும்‌, மேற்‌ 
சொன்ன காரியங்களினால்‌ பரி, பேதுரு 
தான இவ்விதமான நிருபத்சகை எழுதக்கூடி 
யது என்றும்‌ பார்த்து, இறிஸ்தவசபையின்‌ 
அபிப்பிராயத்தின்படி பரி. பேதுரு தான்‌ 
இந்த நிருபத்துக்கு ஆக்கியோன்‌ என்று 
தீர்மானமாய்ச்‌ சொல்லுகிறோம்‌. 

7. காலம்‌. பரி. பேதுரு சோமாபுரிக்கு 
வந்து, செபி, 6-ம்‌ ுத்தில்‌ நேரோரா 
யன்‌ செய்த உபத்திரவத்தில்‌ இரத்தசாக்ஷி 
யாய்‌ மரித்தான்‌ என்பது ஆதி கிறிஸ்தவ 
சபையின்‌ அபிப்பிராயம்‌. இதற்கு எதிரி 
டையான காரணம்‌ இல்லை. ஆசலால்‌ பரி, 
பேதுரு எப்படியாவது, இ-பி. 61-ம்‌ இத்‌ 
துக்குமுன்‌ இந்த நிருபத்தை எழுதினான்‌ 
என்று நினைக்கவேண்டியது. 

பேதுந எழதீன இரண்டாம்‌ நீநபம்‌. 
The Second Epistle of Peter. 

1. போநளடக்கம்‌. 

1. வாழ்த்துதலும்‌ எச்சரிப்பும்‌. 11-1, 

தூலாசிரியன்‌ சபையின்‌ பெயர்‌ சொல்‌ 
லாமல்‌, விசுவாசத்தின்‌ சிலாக்கியங்களைப்‌ 
பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துதல்‌ சொ 
ல்லி, அவர்களுக்குக்‌ இடைத்த பாக்கியம்‌ 
பெருகும்படி விண்ணப்பம்செய்து, அவர்‌ 
கள்‌ கடவுள்‌ அருளின வாக்குத்தத்தங்களை 
ஏற்றுக்கொண்டு இயேசுவின்‌ நித்திய ராஜ 
யத்தில்‌ பிரவேசிக்கும்படி ஈல்லொழுக்கச்‌ 
தை நாடவேண்டும்‌ என்கிறான்‌. 

11. சுவிசேஷத்தின்‌ உண்மை. 119-31, 

பேதுரு தான்‌ ஒருவேளை இக்ெத்தில்‌ 
இறந்துபோசலாம்‌ என்று நினைத்து, தான்‌ 


( 666) 


பேதுரு எழுதின 


சண்ட இயேசுகிறிஸ்து அடைந்த மறு 
ரூபத்தையும்‌, தான்‌ கேட்ட தேவவாக்கை 
யும்‌ அவர்களுக்கு அத்தாக்திகளாய்ச்‌ சொல்‌ 
லுகிறான்‌. தீர்க்கதரிசிகளின்‌ மூலமாய்‌ வந்த 
ஞானத்தைக்‌ கவணித்து அவர்கள்‌ இயேசு 
வின்‌ இரண்டாம்‌ வருகைக்கு எச்சரிக்கை 
யோடு காத்திருக்சவேண்டும்‌. 

111. கள்ளப்‌ போதம்‌. 21-22, 

கள்ளப்‌ போதகர்களையம்‌, அவர்கள்‌ நடத்‌ 
அம்‌ கூட்டத்தையும, அவர்கள்‌ அடையும்‌ 
தண்டனையையும்பற்றிய எச்சரிப்பு. 

17. இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகை. 
31-18 

சில பரியாசக்காரர்கள்‌ இதை ஈம்பாவிட்‌ 
டாலும்‌ இயேசு திரும்பிவந்து நியாயத்தீர்ப்‌ 
புச்‌ செய்வார்‌. அவர்‌ தாமதம்‌ செய்தது 
மனந்திரும்புதலுக்குச்‌ சமயம்‌. சாம்‌ பரிசுத்‌ 
தமாய்‌ நடந்தால்‌ அவர்‌ சீக்கிரத்தில்‌ வருவார்‌. 
பரி. பவுலும்‌ இதைப்போல போதனை 
செய்கிறான்‌. நாம்‌ எல்லாரும்‌ எச்சரிப்போடு 
நடந்து இருபையிலும்‌ ஞானத்திலும்‌ வளர 
வேண்டியது. 

2. நோக்கம்‌. 3-ல்‌ இந்த கிருபத்தை 
எழுதினவன்‌ தான்‌ முந்தி எழுதின நிரு 
பத்தை வாடித்தவர்களுக்கு இதையும்‌ அனு 
ப்பியிருக்கிருன்‌ என்று தோன்றுறெது. 
இத ஒரு சபையைக்குறித்து அல்‌ ல; சின்ன 
ஆசியாவிலுள்ள இறிஸ்தவர்களுக்குப்‌ பொது 
வாய்‌ அனுப்பப்பட்ம்ருக்கிறது. அந்தச்‌ 
சபைகளில்‌ கள்ளப்போதகர்கள்‌ அரேகரை 
ஏமாற்நினதினாலே தப்பறையில்‌ விழுந்தவர்‌ 
களுக்கு எச்சரிப்பாக பரி. பேதுரு இதில்‌ 
விசேஷமாய்ப்‌ பேசுகிறான்‌. அவர்கள்‌ அன 
னியமார்க்கத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்களா 
யிருக்கலாம்‌. அந்தக்‌ கள்ளப்‌ போதகத்‌ 
சைப்பற்றி ஒரு விவரமும்‌ இல்லை. ஆனால்‌ 
அவர்கள்‌ இந்த நிருபத்தில்‌ சொல்லியிருக்‌ 
இற சன்மார்க்கத்துக்குரிய பிரமாணம்‌ எல்‌ 
லாவற்றையும்‌ விட்டு, கிறிஸ்தவர்கள்‌ யா 
தொரு பிரமாணத்துக்கும்‌ இண௩ நடக்க 
வேண்டியதில்லை என்றும்‌, இறிஸ்‌தவர்களுக்‌ 
குப்‌ பிரியமிருந்தால்‌ அவர்கள்‌ துனமார்க்‌ 
கமாய்‌ நடக்கலாம்‌ என்றும்‌ சொல்லி, உயிர்த்‌ 
தெழுதல்‌, நியாயத்தீர்ப்பு முசலியவைகளைப்‌ 
பற்றி அசட்டையாய்‌ நடந்து பழைய ஏற 
பாட்டில்‌ சொல்வியிருக்கும்‌ துன்மார்க்கத 
தைப்போல 'அசுத்தமானதைச்‌ செய்தார்கள்‌ 
என்று தோன்றுறெது, 246-15, 

இவர்களும்‌ பரி. யோவான்‌ கண்டித்த 
நிக்கோலாய்‌ மதஸ்தர்களும்‌ ஒரே சமயத்தார்‌ 
கள்‌ என்று நினைக்கலாம்‌. வெளி 219, ஆத 


வேத அகராதி 


| இரண்டாம்‌ நிருபம்‌ 


லால்‌ பரி. பேதுரு பயபக்தியுடன்‌ ஜீவிச்‌ 
கும்படி எச்சரிப்புச்செய்து, இயேசுவினு 
டைய ரட்சிப்பு ஈல்‌ ஒழுங்கன்படி ஈடக்கிற 
வர்களுக்கு மாத்திரம்‌ அருளப்பட்டிருக்கி 
மது என்றும்‌, இயேசுகிறிஸ்துதான்‌ பய 
பக்திக்குக்‌ காரணர்‌ என்றும்‌, அவர்‌ நியாயத்‌ 
தீர்ப்புச்‌ செய்ெவர்‌ என்றும்‌ சொல்லி, கள்‌ 
ளப்போதகர்களுடைய துன்மாாக்கத்தைக்‌ 
கண்டித்து அவர்கள்‌ பெறப்போ௫ற தண்ட 
னைக்கு வில, இயேசுகிறிஸ்து திரும்ப 
வருமளவும்‌ நாம்‌ மனந்திரும்புசலைத்‌ தேட 
வேண்டும்‌ என்னும்‌ நோக்கத்துடன்‌ இதை 
எழுதுகிறான்‌. 

3. இதுவும்‌ வேதாகமத்திலுளள மற்ற 
புஸ்தகங்களும்‌. இதில்‌ சிருஷ்டிப்பு, ஜலப்‌ 

ரளயம, கர்த்தருடைய நாள்‌ என்பவை 
களைப்பற்றிச்‌ சொல்லியிருப்பதைப்‌ பார்க்‌ 
கையில்‌ இதின்‌ ஆக்கியோன்‌ பழைய ஏற்டாட்‌ 
டை நன்றாய்‌ தெரிந்துசொண்டவன்‌ என்று 
நாம்‌ சொல்லவேண்டும்‌. இயேசு மலுரூப 
மடைதலைப்பற்றி இவன்‌ சொன்னதும்‌ சுவி 
சேஷங்களில்‌ சொல்லி யிருக்றெவைகளும்‌ 
ஒத்திருச்றெது. 2 பேது 116, இதின்‌ ஆக்‌ 
யோன்‌ தான்‌ பரி. பவுல்‌ எழுதின நிருபங்‌ 
களை நன்றாய்‌ அறிந்துகொண்டான்‌ என்ப 
தைத்‌ தெரிவிக்கிறான்‌. 315. முதல்‌ நிருபத்‌ 
தில்‌ “மேசியாவை ப்பற்றியும்‌ இதில்‌ “ரட்ச 
கரை ப்பற்றியும்‌ விசேஷமாய்ச்‌ சொல்லுற 
தினாலும்‌; முதல்‌ நிருபத்தில்‌ நம்பிக்கை, 
பொறுமை, சந்தோஷம்‌ என்பவைகளைப்‌ 
பற்றியும்‌, இதில்‌ ஈல்லறிவைப்பற்றியும்‌ சொ 
ல்லுறெதினாலும்‌; முதல்‌ கிருபத்துச்கும்‌ இர 
ண்டாம்‌ நிருபத்துக்கும்‌ பொருளிலே வித்தி 
யாசங்கள்‌ உண்டு. ஆனால்‌ இவைகளில்‌ சொ 
ன்ன உதாரணங்களையும்‌, இயேசுவின்‌ வரு 
சையையும்‌, மறுரூபமடைதலையும்‌, உயிர்த்‌ 
தெழுதலையும்‌, கியாயத்திர்ப்பையும்‌, பரிசுத்த 
ஆவியானவரையும்‌, றிஸ்தவ ஜீவியத்தின்‌ 
விருத்தியையும்‌, பொறுமையையும்‌, நல்‌ ஒழு 
ங்கையும்‌, றிஸ்தவ ஜீவிய பிரமாணத்தை 
யும்பற்றி காம்‌ பார்த்தால்‌ இவ்விரண்டு நிரு 
பங்களுக்கும்‌ நெருங்கிய சம்பந்தங்கள்‌ உண்டு 
என்று திரமானமாய்ச்‌ சொல்லக்கூடும்‌. 


1 பேது 119 418 51, 2 பேது1416, 
110 ல்‌ க 119. 
உட்‌ பப. 1850 
ல, 2 க த 231. 

22 2° + 2° 22 1 
115 24 919 911.14 


72 
11-14, 


௩௫% 


( 667 ) 


பேதுரு ழி 


4, இதின்‌ ஆக்கியோன்‌: இந்த நூலை 
இயற்தின வன்‌ இன்னான்‌ என்பசைப்பற்றிச்‌ 
சில சர்தேகங்கள்‌ உண்டு, எனென்றால்‌ 


பரி. பேதுரு இதை எழுதினான்‌ என்பதற்‌ 


குச்‌ தெளிவான முகாந்தரங்கள்‌ இல்லை. . 


இ.பி. 150-ம்‌ ஸுச்தில்‌ 'பேதுருவின்‌ பெளி 
ப்‌ படுத்தின விசேஷ என்னும்‌ நூலின்‌ ஆசி 
ரியன்‌ இந்த நிருபத்தை அறிந்த எழுதியிருக்‌ 
&றான்‌ என்று தோன்றுறெது. ஆனால்‌ இ.பி. 
250-ம ஸ்ஹார்தில்‌ செசரேயனாகிய பிர்மிலி 
யன்‌ (70774188%) என்பவன்‌ பரி. பேதுரு 
இர்த நிருபத்திற்கு நூல்‌ ஆசிரியின்‌ என்று 
தெளிவாய்ச்‌ சொல்லுகிறான்‌. இ-பி. 204-ம்‌ 
முதல்‌ அலெக்சந்திரியா பட்டணத்தில்‌ 
போதகம்பண்ணின ஒரிகேன்‌ (0ரiஏen) 
இதன்‌ ஆக்கியோன்‌ பரி. பேதுருவோ இல்‌ 
லையோ என்று சந்தேகப்பட்டான்‌. ௮.ரமேய 
பாஷையில்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ பெஷித்தா 
(Peshitta) என்னும்‌ மொழிபெயர்ப்பில்‌ 
இந்த நிருபம்‌ சேர்ச்சப்படவில்லை. இதன்‌ 
சந்தேக நிவிர்த்திக்காக நாம்‌ இந்த நிருபத்தில்‌ 
விசாரித்தால்‌, இதன்‌ அக்கயோன்‌ பரி. 
பேதுரு அல்ல என்று சொல்வதற்குப்‌ போ 
துமான நியாயங்கள்‌ இல்லாவிட்டாலும்‌, 
இவன்தான்‌ இதை எழுதினான்‌ என்று சொ 


ல்வதற்கு ஏற்ற முகாந்தரங்கள்‌ இல்லை என்று ' 


நாம்‌ ஒப்புக்கொள்ளவேண்டியது. ஆயினும்‌, 
பாஷை நடையில்‌ இதற்கும்‌ முதல்‌ நிருபச்‌ 
துக்கும்‌ வித்தியாசம்‌ இருந்தால்‌, முதல்‌ நிரு 
பத்தை எழுதும்படி உதவிசெய்த சில்வானு 
என்பவனுக்குப்‌ பதிலாக அவ்வளவு கல்வி 
யில்‌ தேர்ச்சியில்லாத வேறொருவன்‌ இதை 
எழுதும்படி. பரி. பேதுருவுக்கு உதவி செய்‌ 
திருந்தால்‌ இப்படி பாஷைநடையில்‌ வித்தி 
யாசம்‌உண்டாயிருக்கலாம்‌. மேலும்‌ இதற்கும்‌ 
முதல்‌ நிருபதீதுக்கும்‌ போதனா விஷயங்க 
ளில்‌ நாம்‌ முன்னே சொன்ன ஒற்றுமையினா 
லும்‌, பரி. பேதுருவின்‌ மூலமாய்‌ மாற்கு 
தெரிந்துகொண்ட சுவிசேஷச்தின்‌ போதனை 
க்கும்‌ இதிலிருக்கும்‌ போதனைக்கும்‌ உள்ள 
ஓற்றுமையினாலும்‌, அப்போஸ்தலர்‌ நடபடிக 
வரில்‌ பரி. பேதுரு மனந்திரும்புதலைப்பற்றிச்‌ 
சொன்னப்‌ பிரசங்கத்துக்கும்‌ இதில்‌ அதைக்‌ 
குறித்துச்‌ சொல்லியிருக்கும்‌ எச்சரிப்புக்கு 
முள்ள ஒற்றுமையினாலும்‌ பரி. பேதுரு 
இதை எழுதினான்‌ என்பதற்கு கியாயமுண்டு, 
மாற்‌ 1 அதி 2 பேது 39 அப்‌ 319 2 பேது 311, 
திர்மானமாய்ச்‌ சொல்லவேண்டுமானால்‌, பரி. 
பேதுருதான்‌ இந்த இரண்டாம்‌ நிருபத்துக்கு 
ஆக்கியோன்‌ என்பசைப்பற்றிச்‌, சந்தேகயிரு 
ச்சாலும்‌, பரி. பேதுரு இதை எழுஇனதற்கு 
சில அத்தாகதிகளாவது இருப்பதினா 


வேத அகராதி 


பேதேன 


லும்‌, இவ்னை த்தவிர இதை எழுதக்கூடிய 
வேறொருவ னும்‌ ஈமக்குத்‌ தெரியாததினாலும்‌ 
இதற்குத்‌ திருச்சபை ஈம்பின பாரம்பரியம்‌ 
சம்பந்தப்பட்டிருக்றதினாலும்‌ பரி. பேதுரு 
தான்‌ இதன்‌ ஆச்சியோனாக இருக்கிறான்‌ 


என்று நா, ஒப்புக்கொள்ளவேண்டிய அ. 


பேதேன்‌. ஐ. அசேரிலுள்ள ர்‌ 
ஊர்‌, யோசு 192, 
பேதை, பேதையன்‌. ௦௦1, Simple: 


சங்‌ 197 1)0180 நீதி |99-98 95 15-16 1925 
ஏசா 358 ரோம 220, 

பேத்‌. ஐ. எபிரெயர்‌ அட்டவணை 
யில்‌ இரண்டாம்‌ எழுத்து. சங்‌ 1199-16 மட்‌ 
டும்‌ ஒவ்வொரு வசனத்தின்‌ முதல்‌ பதத்தி 
லுள்ள முதல்‌ எழுத்து “பேச்‌? தான்‌. 

பேத்தா. Betah. பலெஸ்‌தனாவுக்கு வடக்‌ 
இலும்‌ யோர்தான்‌ ஈதிக்குக்‌ கிழக்கிலும்‌ இரு 
நீத சோபா ராஜாவின்‌ சேசச்தில்‌ உள்ள ஒரு 
ஊர்‌. இதுவும்‌, இப்காத்தும்‌ தேபாவும்‌ ஒன்று 
தான்‌. ஆதி 2254 2 சாமு 68 1 நாளா 188, 

பேத்தோர்‌. thor. பெந்தூர்‌ காண்க. 

பேத்ரா, சேலா காண்க, 

பேயோ. [ணெறு. ] 

| இஸ்ரவேலர்‌ அரனோனிலிருந்து யோர்‌ 
தான்‌ ஈதிக்குப்‌ போகும்வழியில்‌ பாளயம்‌ 
இறங்க ஒரு இடம்‌. அவர்கள்‌ அவ்விடத்‌ 
திலே கணெற்றை வெட்டி கடவுளுடைய ௧௬ 
பையால்‌ அதில்‌ ஊற்றைக்‌ கண்டுபிடித்த 
தினால்‌ 'இணெழு' என்று அர்த்தமுள்ள பெய 
சை இதற்குக்‌ கொடுத்தார்கள்‌. எண்‌ 2114-18, 
இதுவும்‌ பெரேலிம்‌ என்பதுவும்‌ ஒன்றுதான்‌. 
ஏசா 158, 


Petra. 


Beer. 


2. உவமை சொன்னபிற்பாடு யோதாம்‌ 


' என்பவன்‌ ஒடிப்போய்‌ குடியிருந்த இடம்‌. 


நியா 921, 
பேயோ. 


1. பிலேயாமின்‌ தகப்பன்‌. எண்‌ 225 243 
உபா 23 யோசு 24 மிசா 68 2 பேது 215, 

2. ஏசோமின்‌ ராஜாவாகிய பேலாவின்‌ 
தகப்பன்‌. ஆதி 362, 

பேயோ. 

1. யோர்தான்‌ நதிக்குக்‌ இழக்கில்‌ உள்ள 
ஒரு மலை. இது நேபோ மலைராட்டில்‌ இருக்‌ 
கலாம்‌. இதற்கு மோவாபின ராஜாவாகிய 
பாலாக்‌ பிலேயாமை நடத்திக்கொண்டுபோ 
னான்‌. எண்‌ 238, 


Beor. 


Peor. 


௨, பாசால்‌-பேயோர்‌. பேயே மலை 
யில்‌ மோவாபியர்‌ வணங்க பாகால்‌ 
தேவதை. எண்‌ 258 3116 யோசு 2511. 


( 668) 


பேய்‌ 


பேய்‌. றல!!: பிசாசு காண்க, 
பேய்க்கோமட்டி. 19711441௩௨.” பேய்ச்‌ 
கோமட்டி என்பதைக்‌ குறிக்கிற எபிரெய 
பதம்‌ நஞ்சுள்ள ஒரு காயைக்‌ குறிக்கும்‌. 
ஆனால்‌ இது இன்னதென்று நமக்குத்‌ தெளி 


வாய்த்‌ தெரியாது, 2 இரா 9, 

பேரா. ஒeera: ஆசேர்‌ கோத்திரத்‌ 
தான்‌. | நாளா 737, 

பேரா. Beerah. இலாத்‌ பிலேசர்‌ 


சிறையிருப்புக்குக்‌ கொண்டுபோன ரூபன்‌ 
கோத்திரத்தான்‌, 1 காளா 54. 

அபிரகாமின்‌ காலத்தில்‌ 
ஆதி 14 


பேரா. Bera. 
சோதோம்‌ பட்டணத்தின்‌ ராஜா. 


பேரி. இக. 


பேரீச்சம்‌. நவா, பேரீச்சமாம்‌ எ 
ப்து, பாபிலோனியா, அரபியா முதலிய 
தேசங்களில்‌ அதிகமாய்‌ விளைகிறது. இந்த 
உஷ்ணசேசங்களில்‌ நெல்‌ கோதுமை முத 
விய பயிர்‌ அதிக விளைவு இல்லாசதினாலும்‌, 
பேரீச்சமரம்‌ வெயில்காலத்திலும்‌ கணி அதிக 
மாய்க்‌ கொடுத்ததினாலும்‌, சேமியர்கள்‌ எல்‌ 
லாறாம்‌ பேரீச்சமரத்தை அதிக பெருமை 


1 நாளா 726, 


யாக பேசி, இது பரிசுத்தமசம்‌ என்று . 


சொன்னார்கள்‌. தென்னிந்தியாவில்‌ ஜனங்‌ 
கள்‌ எப்படி சாதம்‌ சாப்பிவொர்களோ 
அப்படிச்‌ சேமியர்கள்‌ பேரீச்சம்பழத்தை 
வழக்கமாய்ப்‌ புசித்தார்கள்‌. பேரீச்ச ஒலை 
களை மூடைந்து பாய்களையும்‌ கூடைகளை 
யும்‌ பின்னினார்கள்‌. அதன்‌ பட்டைகளி 
னால்‌ கயிறு திரித்தார்கள்‌. பழத்தின்‌ 
கொட்டைகளை இடித்து மாகெளுக்குத்‌ தீனி 
யாக போடுவார்கள்‌. பழ ரசத்திலிருந்து 
ஒருவிதமான தேன்‌ செய்வார்கள்‌. பலெஸ்‌ 
தீனா தேசத்திலும்‌ முன்காலத்தில்‌ இது 
விளைந்தது. ஆனால்‌ தற்காலத்தில்‌ அத்தேசத்‌ 
தார்‌ இதைப்‌ பயிர்செய்ய ஈல்ல முயற்சி 


எடுத்துக்கொள்ளாததினால்‌ ௮ச்தேசத்தில்‌ 
இது அதிகமாய்ப்‌ பெருகவில்லை. 


சுகசெல்வத்தையும்‌ செளந்திரியத்தையும்‌ 
குறிக்கும்படி பேரீச்சச்தை உவமையாய்ச்‌ 
சொன்னார்கள்‌. 

தமிழ்‌ வேதாகமத்தில்‌ பேரீச்சத்திற்குப்‌ 
பதிலாகப்‌ “பனை? என்று சொல்லப்பட்டிருக்‌ 
றது. சங்‌ 9:2 உன்‌. பா 7”. கூடாரப்‌ 
பண்டிகைமுதலிய காலங்களில்‌ சந்தோ 
ஷத்தைக்காட்டும்படி பேரீச்சங்குறுத்தோலை 
களை வீசுறெது வழக்கம்‌. யாத்‌ 1527 லேவி 
23 உபா 34 எண்‌ 33 நியா 116 313 யோ 
வா 1913 வெளி 73... 


வேத அகராதி 


பேஸ்‌ 


பேரீச்சம்‌, 
பேபோஸி. Peresh. மார்‌ சந்ததியா 
ரில்‌ ஒருவன்‌. 1 காளா 715, தமிழ்‌ வேதா 


கமத்தில்‌ 'பாபேசின்‌ சந்ததியான பாபேசிய 
ரின்‌ குடும்பம்‌' என்பதற்குப்‌ பதிலாக “பே 
ரேசன்‌ சந்ததியான பேரேரியா? என்று 
வாசிக்கவேண்டும்‌. எண்‌ 2620, 


பேரேஸ்‌-ஊசா. Perez-Uzza. [ஊசா 
வின்‌ பிளப்பு.] 

தாவீது உடன்படிக்கைப்‌ பெட்டியை எரு 
சலேமுக்குக்‌ கொண்டுவரும்படி விரும்பின 
காலத்தில்‌ ஊசா என்பவன்‌ அது வைக்கப்‌ 
பட்டிருந்த வண்டியை ஓட்டினான்‌. வழி 
யில்‌ வண்டி அசைந்ததினால்‌ ஊசா உடன்‌ 
படிக்கைப்‌ பெட்டியை அசையாதபடிக்குப்‌ 
பிடித்தான்‌. ஆசாரியன்‌ ௮ல்லாதவனாகிய 
இவன்‌ ஒடுக்க வணக்கமில்லாமல்‌ தேவ பெ 
ட்டியைப்‌ பிடித்ததினால்‌ யேகோவா அவனை 
அடித்துக்கொனறார்‌ என்று அர்தச்‌ சரித்திரச்‌ 
தை இயற்றினவன்‌ சொல்லுறான்‌. இதனி 
மித்தம்‌ இது நேரிட்ட இடத்திற்கு (ஊசாவின்‌ 
பிளப்பு' அல்லது 'ஊசாவின்‌ அழிவு” என்று 
அர்த்தம்கொள்ளும்‌ “பேரேஸ்‌-ஊசா? என்‌ 
னும்‌ போர்‌ இடப்பட்டது. 

பேரேத்‌. Bered: 


1, நமக்குத்‌ தெரியாத ஒரு ஊர்‌.. ஆசி 1634, 


( 669) 


பேரோத 
9௯ பெகேோ. எண்‌ 265 1 நாளா 790, 
பேரோத்‌. 82௦௦0௩, பேயேரோத்‌ 
காண்க. 
போர்‌. Nக௱e. நாமம்‌ காண்க. 
பேலா. 51௨. 


1. ஏதோமின்‌ ராஜா. ஆதி 305, 

2. பென்யமீனின்‌ மூத்த குமாரன்‌. ஆதி 
46%, 

3. மோவாப்‌ தேசத்தில்‌ குடியேறினவன்‌. 
| நாளா 58, 

4. சோவார்‌ என்ற ஊரின்‌ மறுபேர்‌. நியா 
14, 

பேலிக்ஸ்‌. ௮1%. [சக்தோஷமுள்ளவ 
ன்‌ .]ரோமராயனாகிய இலவுதியு இ-பி. 52-ம்‌ 
(த்தில்‌ பேலிக்ஸ்‌ என்பவனை யூதேயா நாட்‌ 
டிற்கு தேசாதிபதியாக நியமித்தான்‌. ரோம 
ராஜ்ய சரித்திரக்காரர்‌, பேலிக்ஸ்‌ கொடூர 
மாயும்‌ அரியாயமாயும்‌ தீன்‌ அதிகாரத்தைச்‌ 
செலுத்தினான்‌ என்பார்கள்‌. பரி. பவுல்‌ 
கடைசியாய்‌ எருசலேமுக்கு வந்தபோது 
இவன்‌ தேசாதிபதியாய்‌ இருந்தான்‌. இவன்‌ 
பவுவின்‌ பிரசங்கத்தைக்‌ கவனித்தபோதி 
லும்‌, அவன்‌ தனக்கு லஞ்சம்‌ கொடுப்பா 
னென்றும்‌, தான்‌ பரி. பவுலைச்‌ சிறைச்சாலை 
யில்‌ வைப்பதால்‌ யூதரைப்‌ பிரியப்பதெதலா 
மென்றும்‌ எண்ணி, பவுலின்‌ விஷயத்தில்‌ 
நியாயஞ்‌ செய்யவில்லை. அப்‌ 2328 9410, 
இவன மூன்றுதடவை விவாகஞ்செய்தான்‌. 
முதலாம்‌ ஏரோ து அகிரிப்பாவின்‌ மகளாகிய 
துருசில்லாள்‌ என்பவள்‌ இவனுடைய மூன்‌ 
ரும்‌ மனைவி. அப்‌ 2424, 

பேலியாள்‌. ஐஓ1வ1. :பேலியால்‌' என்‌ 
இற எபிரெய பதத்திற்கு, “பொல்லாப்பு,” 
“அக்கிரமம்‌,” சேடு! என்று அர்த்தம்‌. இதின்‌ 
படி 'பேலியாலின்‌ மகள்‌? என்பது கெட்டுப்‌ 
போன துஷ்ட ஸ்திரீயைக்‌ குறிக்கும்‌. 
1 சாமு 175, 

“பேலியாலின்‌ மகன? என்பது கெட்டுப்‌ 
போனவனை அல்லது துஷ்ட புருஷனைக்‌ 
குறிக்கும்‌. உபா 1315 நியா 19” 1 சாமு 212 
(0 9517 9 சாமு 167 20! 235 சங்‌ 174 
4 பீ நீதி 612 167 நாகூ 111, 

இப்பதத்தின்‌ அர்த்தம்‌ இப்படி யிருப்பதி 
னாலே பரி. பவுல்‌ பிசாசாயெ சாத்தானை 
“பேலியாள்‌' என்று குறிப்பிடுகிறான்‌. 
2 கொரி 61. 

பேலேக்‌. Peleg. (நீர்க்கால்வாய்‌.] சேம்‌ 
என்பவனின்‌ சந்ததியாரில்‌ ஒருவன்‌. ஆதி 
1055 லூக்‌ 399, 

பேலேத்‌. 5194, Peleth 


வேத அகராதி 


பேல்‌ 


1 நாளா 24, 


2. தாவீதினிடத்திற்கு வந்த பென்யமீன்‌ 
கோத்திர்த்தான்‌. 1 நாளா 125, 


3.அபல்லூ. ஆதி 46 எண்‌ 101, 
4. யெர்மெயேலின்‌ குடும்பத்தாரில்‌ ஒரு 


வன. 1 நாளா 299, 


1. யாதாயின்‌ மகன. 


பேல்‌. ௨1, முதலில்‌ பாபிலோனியர்‌ 
கள்‌ வணங்க திரிமூர்த்திகளில்‌ ஒரு 
தெய்வம்‌. வேதாகமத்திலும்‌, அப்போதிரிப 
பாவிலும்‌ “பேல்‌” என்பது பாபிலோனியா 
பட்டணத்தைக்‌ காக்கும்‌ மெரோதாச்‌ என்‌ 
னும்‌ மறுசாமமுள்ள சேவதையைக்குறிக்கும்‌. 
எரே 502 5144 ஏசா 46 பாரூக்‌ 64 எரே 
மியாவின்‌ நிருபம்‌ 1. 

பேல்‌ விக்க்ரகழம்‌ வலிய சாப்பழம்‌. 
Bel and the Dragon. அப்போகிரிப்பா 
வைச்சேர்ந்த இந்த நூல்‌ தானியேலைப்பற்றி 
இரண்டு கதை சொல்லுகிறது. முதல்‌ கதை 
யில்‌ தானியேல்‌ விக்ரெகொராதனை நடத்திய 
ஆசாரியர்‌ செய்த மோசத்தைப்‌ பாபிலோனிய 
ராஜாவுக்கு எடுத்துக்‌ காண்பிக்கருன்‌ என்‌ 
அம்‌; இரண்டாம்‌ கதையில்‌ தானியேல்‌ பாபி 
லோனியர்‌ வணங்கின வலிய சர்ப்பத்தைக்‌ 
கொன்றுபோடுகிறான்‌ என்றும்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. இதின்‌ நூலாசிரியன்‌ பெ 
யர்‌ தெரியாது. ஆனால்‌ இந்த நூல்‌ முதலில்‌ 
இிரேக்க பாஷையில்‌ எழுதப்பட்டு, கொழு. 
ஏறக்குறைய 150-ம (ஹுததுக்குள்‌ முடிந்த 
கிரேக்க சத்திய வேதத்தில்‌ சேர்க்கப்பட்‌ 
டிருந்தது. கிறிஸ்தவ ஆதி பிதாக்களில்‌ 
சிலர்‌ இர்தப்‌ புத்தகத்தில்‌ எழுதியிருந்த 
கதைகளை உண்மை என்று நம்பி, வேதாக 
மத்தில்‌ இதைச்‌ சேர்க்கச்‌ சத்தங்கொண்டார்‌ 
கள்‌. ஆனால்‌ வேத சாஸ்இிரிசள்‌ இதைக்‌ 
குறித்து ஆராய்ச்சிசெய்து, இது ஒரு சரித்‌ 
தமேயல்ல, பக்திக்கு ஏதுவான உவமை 
என்று திர்மானமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌. 

பேழை. கா. நோவா கட்டின செப்‌ 
பம்‌ அல்லது கப்பலுக்குத்‌ தமிழ்‌ வேதாகமக்‌ 
இலே “பேழை? என்று சொல்லியிருக்கிறது. 
ஆதி 06/4819 மத்‌ 2458 லூக்‌ 177 எபி 117 
1 பேது 350. ஜலப்பிரளயம்‌ காண்க. 

ஆதியாகமத்தில்‌ இதைக்குறித்துச்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்ற விபரத்தை நாம்‌ பார்க்கும்‌ 
போது அந்த நூலை இயற்றினவனுடைய 
அபிப்பிராயத்தின்படி பேழை ஒரு தெப்பத்‌ 
தன்மேல்‌ கட்டப்பட்ட ஒரு மச்சுவீட்டைப்‌ 
போல்‌ இருந்ததென தோன்றுறெது. 

பேனியான. வவ. 2கொரி615, பே 
வியாள.சாண்க. 


( 670) 


பேறு 


பேறு. ஐார௩. 2 இரா 199. 

பேனிக்ஸ்‌. Phoenix, Phenice. இசே 
தீதாதிவின்‌ தென்‌ ஓரத்திலிருந்த ஒரு விசே 
ஷித்த துறைமுகம்‌. அப 277. 

பேனே. 8௨௩௦. [£அவனுடைய மகன்‌."] 
| காளா 5474, 

பேன்‌. ஒen. 


[மகன்‌.] 1 காளா 1518, 
யாத்‌ 516 சங்‌ 10531, 


பை. 


பை. ௨. வெதாகமத்திலே “பை 
என்று சொல்லப்படுகிற வசனங்களை காம்‌ 
ஆராய்ந்து பார்த்தால்‌, எபிரெயர்கள்‌ பல 
விதமான பைகளை உபயோதித்ததாக அறிய 
லாம்‌. இவைகள்‌ வழக்கமாய்த்‌ தோலினாற்‌ 
செய்யப்பட்டவை. 

1. இடையர்களும்‌ பிரயாணிகளும்‌ ஒரு 
நாள்‌ அல்லது இரண்டுமொளைக்கு வேண்டிய 
உணவைக்‌ கொண்டுபோகும்‌ பைகள்‌. 1சாமு 
1740 மத்‌ 1010, 

11. இதைவிட நேர்த்தியாய்ச்‌ செய்யப்பட்‌ 
ட ஒருவிதத்‌ தோல்பை பணச்தை வைக்கும்‌ 
படி உபயோடிக்கப்பட்டது. லூக்‌104 1988, 

111. வியாபாரிகள்‌ நிறைகளையும்‌ காணயங்‌ 
களையும்‌ வைச்துச்கொள்ளும்படி. உபயோ 
இத்த பைகள்‌. உபர 2513 நீதி 1/4, 

19. இரத்தினங்கள்‌ முதலிய விலையுயர்ந்த 
ஆபரணங்களை வைக்கும்படி கயிற்றினால்‌ 
பின்னப்பட்டு முத்திரை போடப்பட்ட பை 
கள்‌. ஆதி 4295 2 இரா 1210 நீதி 
யோபு 1411, | 

ர. பெரிய பையையும்‌ சிறு பையையும்‌ 
பொதுவாய்க்‌ குறிப்பிடுகிற எபிரெய பதம்‌ 
ஒன்றுண்டு. 2 இரா 55 ஏசா 322, 

1. யூதாஸ்காரியோத்‌ பணத்தை வைத்‌ 
துக்கொண்டிருந்த “பை எப்படிப்பட்ட 
தென்று ஈமக்குத்‌ தெரியாது. ஒருவேளை 
ஒருவித சிறு பரணிப்‌ பெட்டியாயிருக்க 
லாம்‌. யோவா 126 132, 

பைசோன்‌. 8150௦௩. ஏதேன்‌ தோட்‌ 
டத்திலிருந்து உற்பத்தியான நதிகளில்‌ ஒன்று. 
வேதசாஸ்திரிகள்‌ இந்த ஆறு எதுவென்று 
திட்டமாய்‌ அறியும்படி பலதடவைகளில்‌ 
ஆசாய்சிசெய்தும்‌, இன்னும்‌ தீர்மானமான 
முடிவுக்கு வரவில்லை. 

பைசோன்‌ நதி பாரசீக வளைகுடாவையும்‌ 
அரபிய வளைகுடாவையும்‌ குறிக்கலாம்‌, 
ஆதி 911. 

பைத்த்யக்காரன்‌, பயித்தயக்காரன்‌. 
௦௦1. அப்‌ 26% ரோம 15 | சொரி 318 41, 


வேத அகராதி 


பைத்தியக்காரி 


நீதி2618 9 இரா 91! யோவா109, மடன்‌, 
மதியினன்‌ காண்க. 
பைத்தியக்காரி. Foolish woman. யோபு 
ட ப்‌ டட 
பைத்தியம்‌. 8௦11, Madness. 1 சாமு 
25% சங்‌ 4013 பிர 127 99 798 ஏசா 4475 எசே 
5% 1 கொரி ] 18.21.93.95.97 914 319 410 1495. 


பைரி. Glede. உபா 1413-ல்‌ “பைரி? 
என்னும்‌ சமிழ்‌ பதச்தினால்‌ மொழிபெயர்க்‌ 
கப்பட்ட எபிரெய பதம்‌ உயர ஆகாயத்தி 
லிருந்து வேகமாய்ப்‌ பறந்துவந்து மற்ற 
பட்செளை அடிக்கிற பறவையைக்‌ குறிக்கும்‌. 
இது ஒருவித பருந்து என்று நினைக்கலாம்‌. 


பொ. 


பொகேரேத்‌. ஒocchereth. சிறையி 
ருப்பிலிருந்து செருபாபேலுடனே வந்த 
வன்‌. எஸ்றா 257, இவனுக்கு, (பொசெ 
சேச்‌ செபாமீம்‌' என்ற பேர்‌ சொல்லப்பட்டி 
ருக்கிறது. செகே 1799, 

போக்கிஷக்காரன்‌. ரகாச. இரா 
ஜாங்க பொக்கஷெசாலைகளில்‌ இருக்க பொச்‌ 
இஷைக்காரன்‌ கணக்குகளைப்‌ பார்க்கும்படி. ஏற்‌ 
படுத்தப்பட்டவன்‌, எஸ்றா 15, இந்தியா 
தேசத்தின்‌ கச்சேரிகளில்‌ உள்ள சரஸ்தார்‌ 
களைப்‌ போன்றவன்‌. ப்ப 
காண்க, 


போக்கீஷசாலை. Treasury. ஆதி 1 


எசா 39? எசே 254, “பொக்கிஷ அறை?, 
நெகே 1818, 
போக்கீஷம்‌. ரகா. யோச 61 


1 இரா 7! ஏசா 454 மத்‌ 620.21 1985 154 | 99! 
லூக்‌ 1254 அப்‌ 827 2 கொரி 4? கொலோ 28, 


போக்தநு. 8௦௦௧70. 1 காளா 828, 
போடி. றப்‌. ஏசா 29 யாத்‌ 329 
உன்‌. பா 3. தூசி காண்க. 


Ee 


Moth. 
தேசத்தில்‌ பொட்டுப்பூச்சி அதிகம்‌. இடை 


( 671 ) 


பலெஸ்‌ 


பொது : 


கள்‌ துணி, சால்வை தரையின்மேல்‌ போடப்‌ 
- படும்‌ ஜமுக்காளம்‌ முதலியவைகளைக்‌ கெடுச்‌ 
யோபு 419 9714. ஏசா 509 518 மத்‌ 619 


கும்‌. 
லூக்‌ 12%, ட்‌ 
போது. Common. அப்‌ 244 429 இத்‌ 14 
யூதா 19, 
பொந்து. P௦ntப5. [கடல்‌.] பூர்வீக 


காலத்தில்‌ “கடல்‌” என்னும்‌ அர்த்தத்கொண்ட 
பொந்து என்பது சின்ன ஆசியாவின்‌ வடழெ 
க்கு ஓரத்தில்‌ கருங்கடலுக்குச்‌ சமீபத்திலுள்ள 
தேசத்தைக்‌ குறிக்கும்‌. ரோமர்கள்‌ இ-மு. 
6 -ம(ணித்தில்‌ இதின்‌ ஒருபாகத்தைத்‌ தங்கள்‌ 
ராஜயத்தோடு சேர்த்துக்‌ கொண்டார்கள்‌. 
இ-மு. 36-ம்‌ த்தில்‌ இதில்‌ மறுபடியும்பொ 
ந்து ராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. இ-பி, 
6 3-ம்ணாத்தில்‌ இதுமறுபடியும்ரோமர்களால்‌ 
சைவசப்படுத்தப்பட்டது. இந்நாட்டின்‌ அர 
சன்‌ இரண்டாம்‌ ஏரோது அகிரிப்பாவின்‌ 
மகளாஇய பெர்னிகேயாளை விவாகம்‌ செய்‌ 
தான்‌. ஆதி நிறிஸ்தவ பாரம்பரியங்களின்‌ படி. 
இந்காட்கெ இறிஸ்தவர்களுக்கு உண்டான 
துன்பங்களைப்‌ பார்க்கும்போது, இதில்‌ சிறி 
ஸ்துமார்க்கம்‌ பரம்பியிருந்ததென ௮றிக 
ரோம்‌. அப்‌ 29182 பேது 14. கடபி, 110-ம்‌ 


னத்தில்‌ இர்காட்டி.லள்ள பிவினி (21619) 


என்னும்‌ தேசாதிபதி ரோம சாயனாகய திரே 
ஜன்‌ என்பவனுக்கு எழுதிய நிருபங்களில்‌ 
இந்த தேசத்திலுள்ள எல்லாப்‌ பட்டணங்களி 
லும்‌ ஊர்களிலும்‌ அநேக ஆண்களும்‌ பெண்க 
ளும்‌ இறிஸ்‌ துமார்க்க த்திற்கு வந்தார்களென்‌ 
லும்‌, அவர்களில்‌ இலர்‌ 20, 25 வருவஷங்க 
ளாச அந்த மார்க்கத்தில்‌ இருந்தார்களென்‌ 
லும்‌ சாயனுக்குச்‌ தெரிவிக்கிறான்‌. 

போய்‌. 115, Falsehood. 

1. பழைய ஏற்பாடூ: 

உண்மையை மறைப்பதும்‌, உண்மைக்குப்‌ 
பதிலாகப்‌ பொய்‌ சொல்லுவதும்‌ யேகோ 
வாவின்‌ பரிசத்தத்துக்கு ௮டக்காதவையான 
இனால்‌, யேகோவாவின்‌ பரிசுத்தத்தைத்‌ தே 
டுறவன்‌ பொய்‌ சொல்லக்கூடாது. லேவி 
62 191, பொய்‌ பேசுறெதைவிட நியாய 
விசாரணையில்‌ பொய்ச்சாட்டு சொல்வது 
மகா குற்றம்‌. யாத்‌ 2016 23! ௨பா19!*, எபி 
செயர்கள்‌ எப்பொழுதும்‌ பொய்‌ பேசுகிறது 
பாவம்தான்‌ என்று அறிந்து அதைக்‌ கண்‌ 
டித்தார்கள்‌. நீதி 192 2128 9498 2518 308, 
நூலாசிரியர்கள்‌ காயீன்‌ ஆபேலைப்பற்றியும்‌, 
ஆபிரகாம்‌ தன்‌ மனைவியைப்பற்றியும்‌, சொ 
ன்ன கபடான வார்த்தைகளையும்‌; சேயாசி 
எலிசாவுக்குச்‌ சொன்ன மொழிகளையும்‌ எழு 
தும்பொழுது சபட்டுத்தனத்தைச்‌ சண்டிக்‌ 


வேத அகராதி 


பொய்ச்சாட்டு 


கிறதுபோல சல்‌ அதி 4? ]21 
20” 2இரா 50, தீர்க்கதரிசிகள்‌ விசேஷ 
மாய்ப்‌ பொய்‌ பேசுறெதையும்‌, எல்லாவித 
மான சகபட்டுத்தனத்தையும்‌ கண்டித்து எல்‌ 
லாத்திமைக்கும்‌ பொய்தான்‌ காரணம்‌ என்று 
தெரிவிக்கிறார்கள்‌. ஓ 718 21 மிதா 011, 
அவர்கள்‌ யேகோவா சத்தியமுள்ளவர்‌ என்று 
அதிகமாய்‌ வற்புறுத்திச்‌ சொல்லுகிறார்கள்‌. 
எண்‌ 2319 1 சாமு 15” சங்‌ 8955 எசே 2414 
மல்‌ 35, இதனால்‌ அவர்கள்‌ அபிப்பிராயத்‌ 
இன்படி கள்ளத்‌ நதீர்க்கதரிசெள்‌ மகா குற்ற 
வாளிகளா யிருக்கிறார்கள்‌. எரே 53 613 
29 எசே 136, 

இல வாக்கியங்களில்‌ யேகோவா மனுஷர்‌ 
களைஏமாற்றுவதற்குப்பொய்ச்‌தீர்க்கதரிசனத்‌ 
தைச்‌ சொல்லும்படி தீர்க்கதரிசிகளுக்குப்‌ 
பொய்‌ பேசுற ஆவியை அனுப்புவார்‌ 
என்று எபிரெயொகள்‌ ஈம்பினதாக தோன்று 
கிறது. ஆனால்‌ தீர்க்கதரிசிகள்‌ உரைத்தவை 
களை நாம்‌ பார்த்தால்‌ அவர்கள்‌ எப்போதும்‌ 
சத்தியத்தை விரும்புகிற யேகோவா இவ்வித 
மாய்‌ மனுஷரை ஏமாற்றமாட்டார்‌ என்றும்‌; 
கள்ளத்‌ தீர்க்கதரிசிகள்‌ கள்ளத்‌ தீர்க்கதரி 
சனத்தைச்‌ சொன்னால்‌, அவர்கள்‌ யேகோ 
வாவினாலே ஏமாற்றப்பட்டவர்கள்‌ அல்ல; 
அவர்கள்‌ ஏதோ ஒரு காரணச்தினிமித்தம்‌ 
தங்களைச்சானே ஏமாற்றிக்கொண்டவர்கள்‌ 
என்றும்‌ எபிசெயர்களுக்குப்‌ போதித்தார்கள்‌ 
என்பதை யறிவோம்‌. 1 இரா 2275, 

2. புதய ஏற்பாடு: 

பொய்‌ எல்லாம்‌ தீமைதான்‌. இதற்குக்‌ 
காரணன்‌ சாத்தான்‌. யோவா 844 அப்‌ 5 
வெளி 12, இறிஸ்தவர்கள்‌ எவ்விஷயத்தி 
லும்‌ பொய்‌ பேசாமல்‌ உண்மை யுள்ளவர்க 
ளாய்‌ இருக்கவேண்டும்‌. எபே 42 கொலோ 
39, இயேசு மேசியா அல்ல என்று சொல்‌ 
வது பொய்‌. 1 யோவா 222, இிறிஸ்தவர்க 
ளாயெ நாம்‌ நம்மில்‌ பாவமில்லை என்று 
சொல்லுவோமானால்‌ நாம்பொய்யர்‌. ] யோ 
வா 18. பொய்‌ மதங்களுக்கும்‌ எல்லாச்துன்‌ 
மார்க்கங்களுக்கும்‌ பொய்தான்‌ காரணம்‌, 
சோம 198. இயேசு சத்தியமுள்ளவசானதால்‌ 
பொய்‌ பேசுறெவர்களுக்கும்‌ அவருக்கும்‌ 
யாதொரு ூக்கியமும்‌ இல்லை. வெளி 
218-97 298, சத்தியம்‌ காண்க. 

போய்ச்சாட்சி. False Witness. யாத்‌ 
2015 உபா 520 சங்‌ 2712 நீதி 1217 145 195 
2128 9518 மத 1918 9659 அப்‌ 615, “கள்ளச்‌ 
சாட்சி.” உபா 1918, சாட்சி, போய்‌ காண்க. 

போய்யன்‌. பகா. சங்‌ 11611 நீதி 17“ 
199 எரே 506 யோவா 844 ரோம 34 


( 672 ) 


பொய்யை வேத அகராதி: பொருர்துறெது. 


1 திமோ 10 41 இத்‌ 11 | யோவா 110 94.5 490 
510 வெளி 29 216, 

பொய்யாணை. Perjury. லேவி 6 
எரே 59 ஒர 10 சக 61 மல்‌ 38 1 தீமோ 19, 
சத்தியம்‌, சாட்சி, போய்‌ காண்க. 

போராதா. Poratha, ஆமானின்‌ நான்‌ 
காம்‌ மகன்‌. எஸ்சர்‌ 98, 

பேர்நத்தனை. v௦. பூர்வீகத்தில்‌ மற்ற 
ஜனங்களைப்போலவே எபிரெயர்களும்‌ தேவ 
தயவைப்‌ பெறும்படி தாங்கள்‌ விசேஷித்த 
சாணிச்சைகள்‌ செலுத்துவதாக கடவுளுக்‌ 
குப்‌ பொருத்தனை செய்வது வழக்கம்‌. உசா 
ரணமாக: யாக்கோபு யேகோவா தன்னைக்‌ 
காப்பாற்றி, தான்‌ போகும்‌ தேசத்திலிருந்து 
சுகமாய்த்‌ இரும்பிவரப்‌ பண்ணுவாரானால்‌, 
தான்‌ எப்போதும்‌ யேகோவாவை வணங்‌ 
குவதாயும்‌ தசமபாகம்‌ செலுச்துவதாயும்‌, 
பொருத்தனை பண்ணினான்‌. ஆதி 2650, 
யெப்தா என்பவன்‌ யேகோவா தனக்கு யுத்‌ 
தக்திலே ஜெயம்‌ கொடுத்தால்‌, தன்‌ வீட்டி 
விருந்து எதிர்கொண்டு வருவது எதுவோ 
அதைச்‌ சர்வாங்க தகன பலியாக கொடுப்ப 
தாக பொருத்தனை செய்தான்‌. நியா 1150, 
அன்னாள்‌ , தனக்குப்‌ புத்திரபாக்கியம்‌ இடைத்‌ 
தால்‌, அந்தப்‌ புத்திரனேத்‌ தேவ ஊழியத்‌ 
திற்கு ஒப்புக்கொடுப்பதாக பொருத்தனை 
செய்தாள்‌. 1 சாமு 111, இந்தப்‌ பொருத்‌ 
தனைகளைச்‌ செய்தவர்கள்‌ தேவ தயவைத்‌ 
தேடினார்கள்‌. நசரேயரோ தலைச்சவரம்‌ 
செய்யாமலும்‌, இராட்சப்பழ ரசத்தை அருந்‌ 
தாமலும்‌, ௮சுத்தமான உணவைப்‌ புரியாம 
லும்‌, பிரேதத்தைத்‌ தொடாமலும்‌ இருப்‌ 
போம்‌ என்று பொருத்தனைசெய்து தங்கள்‌ 
முன்மாதிரியினால்‌ அக்காலத்துக்‌ கானானிய 
ருடைய வழக்க பழக்கங்களை விரும்பின எபி 
ரெயர்களைக்‌ கண்டிக்கத்‌ தீர்மானித்தார்கள்‌. 
பொருத்தனை பண்ணாதவன்‌ நியாயப்பிரமா 
ணத்தின்படி குற்றவாளியல்ல. ஆயினும்‌, 
பொருத்தனைசெய்த ஒருவன்‌ அதை எப்படி 
யாவது ிறைவேற்றுவ து அவசியம்‌. உபா 2321 
எண்‌ 30 நியா 1155, என்றாலும்‌ பெண்கள்‌ 
சில காரணங்களினாலே தாங்கள்‌ செய்த 
பொருத்தனையை நிறைவேற்றுவது அவசிய 
மில்லை. எண்‌ 30213 நீதி 202, மல்கியா 
தீர்க்கதரிசி தன்காலத்தில்‌ காணிக்கை செலு 
த்துவதாக பொருத்தனை செய்தவர்கள்‌ பொ 
ருத்தனையின்‌ மேன்மையைக்‌ கவனியாமல்‌, 
பழுதான பலிகளை ஆண்டவருக்குச்‌ செலுத்‌ 
தினார்கள்‌ என்று அறிந்து அவர்களைப பயங்‌ 
கரமாய்‌ எச்சரிக்கிறான்‌. மல்‌ 114, 

யூதர்களில்‌ சிலர்‌ தங்கள்‌ வெளிவேஷ 
பக்தியைப்‌ பிறருக்குக்‌ காண்பிக்கும்படி, 


தங்கள்‌ தாய்தகப்பன்மாசைப்‌ போஷித்துச்‌ ' 
காப்பாத்ருமல்‌ அந்தச்‌ சவரட்சணைக்கு 
ஈடாக, “கொர்பான்‌' என்னும்‌ காணிக்‌ 
சையை தேவாலயத்தில்‌ (கொண்டுபோய்‌ 
செலுத்துவார்கள்‌. மாற்‌ 111, *கொர்பான்‌! 
காண்க, ப 
பரி. பவுல்‌ இரண்டு தடவைகளில்‌ பொ 
ருதீதனை செய்ததாக வாசிக்கிறோம்‌. இது. 
ஈசரேய பொருத்தனைதான்‌ என்று லர்‌. 
நினைத்தாலும்‌ இதற்குப்‌ போதுமான அத்‌. 
சாட்செளில்லை. அப்‌ 1618 9195, 
போருந்துகிறது. தஜுஷ. ஏசா 119 மத்‌ 555, . 
போநளாசை, பணஆசை. Covetous- 
ness. வேதாகமத்தின்‌ படி பொருளாசை 
பாவம்தான்‌; பத்துக்‌ கற்பனைகளின்‌ படி 
கொலை, விபசாரம்‌, களவு, பொய்ச்சாகதி 
என்னும்‌ பாவங்களைப்போல பொருளாசை .: 
யும்‌ தகாதது. யாத்‌ 2017 உபா 59, எபிசெ 
யர்கள்‌ ஆகானை இந்தக்‌ குற்றத்தினியித்‌ 
தம்‌ கொனறுபோட்டார்கள்‌. யோசு 726-96, 
பொருளாசையைப்பற்றிச்‌ சொல்லியிருக்கும்‌ 
எல்லா வசனங்களிலும்‌ அது கண்டிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. சங்‌ 103 11986 நீதி 2 186 
2816 ஏசா 5717 ஆப 29. புதிய ஏற்பாட்டில்‌ 
விபசாரமும்‌ பொருளாசையும்‌ ஒரேவித 
மாய்ச்‌ கண்டிசக்கப்பட்டிருச்ெது. 1 கொரி 
51 6” கொலோ 3 2 பேது 214, இயேசு இவ்‌ 
விரண்டையும்‌ மற்ற பாதகங்களுடனே சேர்‌ 
தீதுச்‌ சொல்லுகிறார்‌. மாற்‌ 731, இறிஸ்தவன்‌ 
மதுபானம்‌ வேசித்தனம்‌ முதலிய பாவங்களை 
நீக்கித்‌ தன்னில்‌ இச்சையடச்கத்தை நாடி 
னால்‌ அவன்‌ பொருளாசையையும்கூட நீக்‌ 
கும்படி கடவுளுடைய இருபையைத்‌ தேடு 
வது அவசியம்‌. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
பொருளாசைக்காரனுக்கு இடமில்லை. எசே 
9217 மீகா ஜி லூக்‌ 1215 ரோம 77? எபே 58 
1 தீமோ 60 எபி 135. 
போநள்‌, Wealth. 
திரவியம்‌ காண்க. 


போக்கீயு பேஸ்து. Portlus Festus. 
பேஸ்து காண்க. 

போரத்துனுத்து. Fortunatus. [செல்வ 
முள்ளவன.] கொரிந்துபட்டணத்துச்‌ சபை 
யிலிருந்த ஒருவன்‌. பரி. பவுல்‌ இவனுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுத்திருக்கலாம்‌, பரி. 
பவுல்‌ எபேசு பட்டணத்திலிருக்கும்போது 
பொர்த்துனாத்‌ து இவனைச்‌ சந்திக்கும்படி. வச்‌ 
தான்‌. 1] கொரி: 116 1617, ல 

போலிகார்ப்பு. ஒPolyocarp. ஆதி௫திஸ்‌ 
தவ பிதாவாகிய பொலிகார்ப்பு ஸ்மிரனா பட்‌ 


நீதி 13114 191 


85 (672) ட 


பொல்லாங்கு 


டணத்தில்‌ கண்காணியாயிருர்தான்‌. இவன்‌ 
ஏறக்குறைய இ-பி, 69-ம்‌ னத்தில்‌ பிறந்து 
வாலிபனாக பரி.யோவானிடத்தில்‌ சீஷனாயி 
ருந்து, இயேசுசிறிஸ்‌ துவைப்பற்றி அவன 


அருளின போதகத்தை அடைந்து இயேசு 


வைப்பார்த்த அநேகருடன்‌ சம்பாஷணை 
செய்து, சபைகளில்‌ தேவ ஊழியத்தை 
நடத்தி, ஸ்மிர்னா பட்டணத்தில்‌ கண்காணி 
யாராய்‌ நியமிக்கப்பட்டான்‌. இவன்‌ பிலிப்பி 
யர்களுச்கு ஒரு கிருபம்‌ எழுதி அவர்களுக்குப்‌ 
புத்திமதிகளைச்‌ சொன்னான்‌. இவன்‌ இ-பி, 
185-150-ம்‌ ங்களுக்கு இடையில்‌ ஐரெ 
னேயு (8618) எனபவனுக்குத்‌ தான்‌ 
யோவானிடத்திலிருக்தும்‌ இயேசு வைக்‌ 
கண்ட மற்ற சாகதிகளிடத்திலிருர்தும்‌ தெ 
ரிந்துகொண்டவைகளைப்‌ போதித்தான. 
ஏறக்குறைய இ-பி, 150-ம த்தில்‌ இவன்‌ 
ரோமாபுரிச்குப்‌ போய்‌ அங்கே பலருச்குப்‌ 
பக்திவிர்த்தியை யுண்டாக்கி, ஸ்மிர்னாவுக்குத்‌ 
திரும்பி வந்தான்‌. அக்காலத்திலே அர்தப்‌ 
பட்டணத்திலுள்ள புறமதஸ்தர்கள்‌ தங்கள்‌ 
தேவதையின்‌ திருவிழாவை நடத்தும்போது, 
இறிஸ்தவர்களின்மேல்‌ பொராமைகொண்டு, 
பொலிசார்ப்பைச்‌ கொன்‌ றுபோமெபடி இவ 
னைத்‌ தேடினார்கள்‌. அப்போது இவனுடைய 
வேலைக்காரர்களில்‌ ஒருவன்‌ இவனை அந்தச்‌ 
சத்துருக்களுக்குக்‌ காட்டிக்‌ கொடுத்தான்‌. 
ஸ்மிர்னா சபையார்‌ தாங்கள்‌ எழுதின நிரு 
பத்தில்‌ இவன்‌ அடைந்த உபத்திரவங்களை 
விவரமாய்க்‌ காண்பித்திருகஇளுர்கள்‌. அந்த 
ஊரில்‌ ரோமராயனால்‌ நியமிக்கப்பட்ட ஒரு 
அதிபதி பொலிகார்ப்பைப்பார்த்து, “ரீ ராய 
னைக்‌ கடவுளாக வணங்கி இயேசுவைத்‌ 
தூஷித்தால்‌ உன்னை விதெலை செய்வேன்‌? 
என்று சொல்ல, பொலிசார்ப்பு, “எண்பத்‌ 
தாறு வருஷகாலமாய்‌ நான இவரைச்‌ சே 
விக்க, இவர்‌ எந்தவிஷயத்திலும்‌ எனக்கு 
யாதொரு அநியாயமும்‌ செய்யவில்லை. என்‌ 
ராஜாவும்‌ மீட்பருமான இவரை நான்‌ தூஷி 
ப்பது எப்படி? எனறு தைரியத்‌ தடனே கூறி 
னான்‌. அந்த அதிபதி இதைக்கேட்டு, இவ 
னைக்‌ கொன்றுபோட்டான்‌. இவன்‌ பி, 
155-ம்‌ ஹ்‌ பெப்ருவரிமீ 23-ம்‌ உ ரத்தசாகதி 
யாக மரித்தான்‌. 

போல்லாங்த. 8911. யோவா 390 யாக்‌ 114. 

பொல்லாதவன்‌ , போலலாதவை. 
Wicked. ௪ங்‌ 37 மத்‌ 94, 

போலலாப்பு. நர. 2 சாமு 1211, 
1 இரா 142 165 சங்‌ 14011 நீதி 208 எசா 
5915 எரே 599 9317 மீகா 75, தீமை காண்க. 

பொவனேர்கேஸ்‌. 9௦8௧௩௦1௭௦௦. [இடி 
முழக்கத்தின்‌ மகன்‌.] இயேசு யாக்கோபுக்‌ 


வேத அகராதி . 


பொறாமை 


கும்‌ யோவானுக்கும்‌ இந்த மறுபெயர்‌ அருளி 

ர்‌. சிலர்‌ நினைக்கெபடி இவர்கள்‌ வாய்ச்‌ 
சா துரியத்தில்‌ தேறினவர்களாய்ப்‌ பிரசங்கம்‌ 
பண்ண அதிக விருப்பமுள்ளவர்களானதி 
னாள்‌ ்‌ இந்தப்‌ பெயர்பெற்றிருக்கலாம்‌. வேறு 
சிலர்‌ இவர்கள்‌ ஆச்திரகுணமுள்ளவர்களான 
தினால்‌ இந்தப்‌ பெயர்‌ இவர்களுக்குக்‌ கொடுக்‌ 
கப்பட்டது என்று எண்ணுகிறார்கள்‌. மாற்‌ 
917 லூக்‌ 954. 

போறமை. நம. கலகம்‌, பிரிவினை, 
தூஷணம்‌, பகை, கொலை என்பவைகளுக்‌ 
குச்காரணம்‌ பொறாமை. ஆதி 2614 301 371! 
யோபு 5? சங்‌ 733 1066 நீதி 120 ஏசா 1113 
அப்‌ 134 ரோம 129 (319 | கொரி 33 2 கொரி 
1220 கலா 591 பிவி 1151 தீமோ 64 தீத்‌ 89 யாக்‌ 
314 | பேது 25. இறிஸ்தவ அன்புக்குப்‌ பொ 
ரூமை நேர்விசோதமானது. 1 கொரி 134, 
பிசாசினுடைய சுபாவத்தில்‌ பொருமை 
இயற்கையாயுள்ளது. வேதாகமத்தில்‌ பொரு 
மைச்குப்‌ பல திருஷ்டாந்தங்கள்‌ உண்டு, 
ஆபேலின்‌ பெயரில்‌ காயினும்‌, ஏசாவின்‌ 
பெயரில்‌ யாக்கோபும்‌, ராகேலின்‌ பெயரில்‌ 
லேயாளும்‌, யோசேப்பின்‌ பெயரில்‌ அவன்‌ 
சகோதரர்களும்‌, தாவீதின்‌ பெயரில்‌ சவுலும்‌, 
மொர்தெகாயின்‌ பெயரில்‌ ஆமானும்‌, காணா 
மற்போன குமாரன்‌ பெயரில்‌ அவன்‌ அண்‌ 
ணனும்‌, பவுலின்‌ பெயரில்‌ ரோமாபுரி சுவி 
சேஷகரும்‌ (பிலி 115) பொறாமை கொண்‌ 
டார்கள்‌. 

போறுமை. Patience, Long-suffering. 
மூலபாஷைகளில்‌ துன்பம்‌ அறியாயம்‌ மத 
வியவற்றைச்‌ சஇத்தல்‌, தியோருச்கு இரக 
கத்தைக்‌ காட்டுதல்‌ என்று அர்த்தங்கொள்‌ 
ளும்‌ பதங்களுக்குத்‌ தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
பொறுமை, சாந்தம்‌, நீடியபொறுமை, நீடிய 
சாந்தம்‌ என்று மாறிமாறிப்‌ பொதுவாய்ச்‌ 
சொல்லியிருக்கிற து. 

பொறுமை; சங்‌ 8615 எரே 1515 மத 1596 
அப்‌ 263 ரோம 24 கலா 5” எபே 43 கொலோ 
31 1 திமோ 11 எபி 61! யாக்‌ 57 510 1 பேது 
3909 பேது 39, 

சாந்தம்‌: யாத்‌ 34 எண்‌ 1418 சோம 95 
] கொரி 1349 கொரி 6 1 தெச 54 கொ 
லோ 1112 தமோ 310 48, 

புதிய ஏற்பாட்டில்‌ பொறுமையைக்குறிக்‌ 
கும்‌ சரேச்சபாஷையின்‌ மூல அர்த்தம்‌ என்‌ 
னவென்றால்‌: கோபத்துக்கு இடங்கொடாதி 
ருப்பது; ஆத்திரத்துடனே யாதொன்றையும்‌ 
செய்யாமவிருப்பது ; ஒருவன்‌ செய்த குற்‌ 
றத்தை இரக்கத்துடனே நீடியகாலம்‌ நினைப்‌ 
பது, கடவுளின்‌ லட்சணங்களில்‌ இது 


( 674 ) 


பொற்சன்றுக்குட்டி 


ஒன்று. அவர்‌ பொறுமையுள்ளவராயிருப்ப 
இனால்‌ மனந்தரும்புதலுக்கு நமக்குச்‌ சமயம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இயேசுவின்‌ லட்சணங்‌ 
களிலும்‌ இது ஒன்று. ஆகையால்‌ கிறிஸ்தவர்‌ 
கள்‌ யாவரும்‌ இதைத்‌ தேடவேண்டியது. 
ஒரு இறிஸ்தவன்‌ பொறுமையுள்ளவனானால்‌ 
அவன்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அருளும்‌ இந்த 
ஈவை அடைந்ததினாலே அவன இறிஸ்து 
மார்க்கத்தில்‌ தேறினவன என்று நாம சொல்‌ 
லக்கூமெ. 

போற்கன்றுக்தட்டி. Golden calf. கன்‌ 
றுக்தட்டி. காண்க. 

போற்பழம்‌. ‘Apples of Gold.’ நீதி 
2511, 

போன்‌. 0௦10. பூர்வகாலம்முதல்‌ பொன்‌ 
பலதேசங்களில்‌ உபயோ௫க்கப்பட்டு வருக 
றது. இஸ்ரவேலர்‌ அதைஈன்றாய்‌ அறிந்திரும்‌ 
தார்கள்‌. யாத்‌ 125 எண்‌ 3 1 யோசு 72 நியா 
, 855, சாலொமோன்காலத்தில்‌ அது யூதா 
வில்‌ அதிகமாய்‌ வழங்கப்பட்டது. 1 இரா 
1014 2 நாளா 115 91 915, எபிரெயரின்‌ 
அபிப்பிராயப்படி அது நழக்கண்ட தேசங்‌ 
களில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது: 


ஆவிலா. அதி 21, 

ஒப்பீர்‌. 1 இரா 95 1011 யோபு 285, 
தர்ஜீஷ்‌. 1 இரா 102, 

சேபா. 1 இரா 10? சங 7215 எசே 27%, 
ராமா. எசே 279, 

பர்வாயீம்‌, 2 நாளா 36, 

அரபிதேசம்‌. 2 நாளா 914, 


இவைகளில்‌ அவிலா, சேபா என்பவை 
கள்‌ ௮.ரபிதேசத்திலிருந்தன. தப்பீர்‌ அரபி 
தேசத்திலாவது இந்தியாவிலாவது தென்‌ 
ஆப்பிரிக்காவிலாவ து இருந்திருக்கலாம்‌. 


யோபு ஆகமத்தில்‌ பலவிதமான பொன்‌ : 


னைப்பற்றிச்‌ சொல்லியிருக்றெது. யோபு 
2224 9815. அபிரகாமின்‌ காலத்தில்‌ ,ஜனங்‌ 
கள்‌ பொன்‌ ஆபரணங்களை அணிர்துவந்தார்‌ 
கள்‌. ஆதி 133 2429 248, பிந்தினகால௩ 
களில்‌ ராஜாக்களும்‌ தனவான்களும்‌ அதைப்‌ 
பொக்ஷெமாய்ச்‌ சேர்த்து வைத்தார்கள்‌ 
எஸ்தர்‌ 18 தானி 3! நாகூ 21. 
பூர்வகாலத்தில்‌ பொன்‌ நாணயங்கள்‌ ௮ச்‌ 
சடப்படாத்தினாலே, வியாபாரிகள்‌ தரா 


இலே அதின்‌ நிறையைப்‌ பார்த்து *சேச்சல்‌”' 


தாலந்து முதலிய நிறை அளவுகளைக்‌ 
கொண்டு விலை கணிப்பார்கள்‌. ஆதி 4397, 
இழு. : 139-ம்‌ வருஷம்‌ முதல்‌ யூதர்கள்‌ 


வேத அகராதி 


போகன்‌ 


பொன்‌ நாணயங்களை அச்ட்டார்கள்‌. மத்‌ 
109-ல்‌ சொன்ன “பொன்‌? ரோமர்கள்‌ அச்‌ 
சிட்ட தும்‌ 15 ரூபாய்‌ விலையுள்ளதுமான 
பொன்‌ நாணயத்சைக்‌ குறிக்கதெது. 
ஆசரிப்புக்‌ கூடாரத்திலும்‌ சேவாலயத்தி 
லும்‌ பொன்‌ தகடுகள்‌ அதிகமாய்‌ உபயோகிக்‌ 
யாத்‌ 8634 1 நாளா 2214 294 


கப்பட்டது. 
2 நாளா 34, 

போ. 
போகன்‌. ஐல. யோச 155, 
போ கீம்‌. Bochim. [தக்கம்‌ கொண 
டாடுநிறவர்கள்‌.] நமக்குத்‌ தெரியாத ஒரு 
இடம்‌. நியா 21, 


(போக்காடாகிய வெள்ளாட்டு கடா: 
A. V. Scapegoat. 8. V. Azazel. பக்கம 
520 காண்க. 


போக்க. ௧X86. லூக்‌ 148 யோவா 
152 ரோ 19, 


போசேஸ்‌. 9௦2௦௪, பென்யமீன்‌ கோத்‌ 
திரத்தின்‌ நாட்டில்‌ மிக்மாஸ்‌ என்னும்‌ பள்‌ 
எத்தாக்ன்‌ ஒரு பக்கத்தில்‌ உள்ள ஒரு செங்‌ 


குத்தான மலை, | சாமு 144, 
போஸ்காத்‌. ௦220. யோசு 15%, 
போஸ்ற. Bozra. [அலங்கம்‌.] 


1. ஏதோம்தேசத்திலுள்ள ஒரு கோட்டை, 
இது இருந்த இடம்‌ தெரியாது. ஆனால்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ இதைப்பற்றிச்‌ சொன்ன வச 
னங்களை நாம்‌ பார்க்கும்போது இது ஒரு 
பெரிய பட்டணமா யிருர்திருக்கவேண்டும்‌. 
ஆதி 9653 ஏசா 34 63! மீகா 219: 


2. மோவாப்‌ தேசத்தில்‌ எரேமியா தீர்க்க 
தீரிசியால்‌ கண்டிச்சப்பட்ட ஒரு ஊர்‌, எரே 
48%, 


போஜனசாலை. A. V. ‘Parlour.’ R. V. 
‘Guest chamber.’ ஒரு அறை. 1 சாமு 
922, 

போஜன பலி. A. V, ‘Meat offering’. 
R. V. Meal offerlng. யாதி 29 லேவி 2! 
614 எண்‌ 713 எசே 4515 மழ. பலிகள்‌ காண்க. 


போஜனம்‌. Kl, எபீரெயர்களும்‌ பல 
ஸ்தீனா முதலிய தேசங்களிலுள்ளவர்களும்‌ 
இனத்துக்கு இரண்டுமுறை சாப்பிடுவார்கள்‌. 
அதிகாலையில்‌ வேலைக்குப்‌ போகுமுன்‌ குடி. 
யானவர்களும்‌, கைத்தொழிலாளிகளும்‌ லெ 
அப்பத்துண்டையும்‌ பேரீச்சப்பழங்கள்‌ அல்‌ 
லது ஒலிவப்பழங்களையும்‌ புசிப்பார்கள்‌. 


( 675) 


போஜனம்‌. 


பிய 


௩ 


ஆனால்‌ இது சரியான போஜனமல்ல. மேலும்‌, 
அதிகாலமே போஜனம்‌ செய்வது எபிரெயர்‌ 
களுக்கு வெட்கமானகாரியம்‌. பிரசங்க 1016, 
இந துக்களைப்போல பெரும்பாலும்‌ எபிரெ 
யர்கள்‌ மத்தியானத்தில்‌ முதலாவது சாப்பிடு 
வார்கள்‌. சூரியன்‌ அஸ்தமித்தபிறகு வேலைக்‌ 
காரர்கள்‌ வேலைமுடிர்து வரும்போது மறு 
படியும்‌ சாப்பிவொர்கள்‌. லூச்‌ 11281427 177 
மத்‌ 294 ரூச்‌ 214. மத்தியானத்தில்‌ மாவினால்‌ 
சுட்ட ரொட்டி, கோதுமை அடை, கூழ்‌ 
அல்லது மீன்துண்டுகள்‌ முதலியவற்றைச்‌ 
சாப்பிடுவார்கள்‌. எப்படியாகிலும்‌ அப்பொ 
ழுது ௮திகமாய்ச்‌ சாப்பிடமாட்டார்கள்‌. 
சாயங்காலத்தில்‌ மேற்சொன்ன போஜனங்க 
ஞூடன்‌ இன்னும்‌ சிலவற்றைச்‌ சேர்த்து ஈன்‌ 
ரூய்ச்‌ சாப்பிவொர்கள்‌. ஆகாரம்‌ காண்க, 
இதனியித்தம்‌ சில வசனங்களில்‌ சாயங்கா 
லம்‌ செய்யும்‌ போஜனத்துக்கு “விருந்து? 
என்னும்‌ பெயர்‌ சொல்லப்பட்டிருக்றெது. 
பூர்வீகத்தில்‌ எபிரெயர்கள்‌ பாய்மேல்‌ சப்‌ 
பணங்கால்‌ இட்டு, உட்கார்ந்து (ஆதி 375) 
ஒரு பாயின்மேல்‌ வைக்கப்பட்டு மரத்தட்டு 
ஒன்றில்‌ போட்ட போஜனச்தை எடுத்துச்‌ 
சாப்பிடுவார்கள்‌. பிற்காலங்களில்‌ போஜனத்‌ 
தை மேசையின்மேல்வைத்து, தாங்கள்‌ அதை 
ச்சுற்றி நாத்காலியில்‌ உட்கார்ந்து சாப்பிடுவார்‌ 
ள்‌. இப்படியே சாலொமோன்‌ ராஜா போஜ 
னத்துக்குப்‌ பந்தியில்‌ உட்கார்்ததைச்‌ சேபா 
வின்‌ ராணி பார்த்தாள்‌. 1 சாமு 202 | இரா 
105 1320, பின்காலங்களில்‌ பெரிய ஆஸ்திக 
காரர்கள்‌ சீரியாதேசத்தார்களைபோல மேசை 


யின்மேல்‌ சாப்பாட்டைவைத்து அதின்பக்கத்‌ . 


(616) 


போஜனசாலை. 


தில்கட்டில்களைப்போட்டு௮வைகளின்மேல்‌ 
படுத்துக்கொண்டு சாப்பிடுவார்கள்‌. மேசை 
களுக்கு இடையில்‌ வேலைக்காரர்கள்‌ போவ 
தற்கு வழிவிட்டிருக்கும்‌. தீர்க்கதரிசிகள்‌ மஞ்‌ 
சம்‌” என்பதைப்பற்றிப்‌ பேசும்போது இவ்வித 
மான கட்டில்களைக்‌ குறிக்கிறார்கள்‌, ஆமோ 
312 64 எசே 2341, (கட்டில்‌ காண்க). ஆனால்‌ 
பெண்களும்‌ பிள்ளைகளும்‌ ஏழைகளும்‌ முன்‌ 
போலவே தசையில்‌ உட்கார்ந்து சாப்பிடு 
வார்கள்‌. கட்டில்மேல்‌ படுத்துக்கொண்டவ 
னின்‌ வலது பக்கத்தில்‌ படுத்‌ துக்கொள்ளு 
இறவன்‌ அவன “மார்பில்‌ சாயந்துகொண்‌ 
டிருக்கிறவன்‌? என்று வழக்கமாய்ச்‌ சொல்லு 
வார்கள்‌. இதனிமித்தம்‌ இயேசுவும்‌ ஷேர்க 
களும்‌ போஜனம்‌ பண்ணும்போது யோவான்‌ 
இயேசுவின்‌ வலது பக்கத்தில்‌ இருந்தான்‌ 
என்று விளக்குகிறது. யோவா 185, 


சாப்பிடுவதற்குமுன்‌ யூதர்கள்‌ அதிக ஜாக்‌ 
கரதையாய்த்‌ தங்கள்‌ கைகளைத்‌ தண்ணீர்‌ 
வார்த்துக்‌ கழுவிக்கொள்வார்கள்‌. மாற்‌ 73 
யோவா 2, பிறகு பெண்கள்‌ போஜனம்‌ 
கொண்டுவருவார்கள்‌. மாற்‌ 131 லூக்‌ 1040, 
ூசுவரியவான்‌ களுடைய வீடுகளில்‌ வேலைக்‌ 
காரர்கள்‌ இந்த வேலையைச்‌ செய்வார்கள்‌. 
யோவா 25. சாப்பிடுமுன்‌ யூதர்கள்‌ தேவ 
னுக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்துவார்கள்‌. மத்‌ 
1596 20% அப்‌ 2195. யூதர்கள்‌ உபயோடுத்த 
பானைகளும்‌ பாத்திரங்களும்‌ பலமாதிரியாக 
இருந்தது. சட்டி, தாளம்‌, பாத்தீசம்‌, கூடை 
மூதிலியவை காண்க. 

அவர்கள்‌ சாப்பிடும்போது வேண்டிய 
பதார்த்தங்களை வலது கையில்‌ எடுப்பார்கள்‌. 


ட்‌ 


போஜனம்‌ 


கூழ்‌ சசம்‌ முதலியவைகள்‌ வாங்கும்போது 
லேசான அப்பம்‌ எடுத்து அதில்‌ கோப்பைப்‌ 
போல்‌ பள்ளம்‌ செய்து, அதில்‌ ரசத்தை 
எடுத்துச்‌ சாப்பிவொர்கள்‌. இயேசு “தோய்த்த 
அப்பத்துணிக்கை இதுதான்‌. யோவா 1388, 

யூதர்களில்‌ ஒரு பெரியவன்‌ விருந்து 
செய்தால்‌, ௮வன்‌ முதலாவது வேலையாட்‌ 
களை அனுப்பித்‌ தன்‌ சிரேடிதர்களுக்குத்‌ தெரி 
விப்பான்‌. மத்‌ 225. பிறகு குறிக்கப்பட்ட 
காளிலே அவர்களை அழைக்கும்படி ஆட்‌ 
களை மறுபடியும்‌ அனுப்புவான்‌. லூக்‌ 1417, 
அழைக்சப்பட்டவர்கள்‌ வரும்போது விரு 
ந்து செய்கிறவன்‌ அவர்களுக்கு முத்தமிட்டு, 
வாழ்த்துதல்‌ சொல்வான்‌. வேலைக்காரர்கள்‌ 
வழியில்‌ கால்களில்‌ படிந்த தூசிகளைச்‌ கழு 
வும்படி விருந்தாளிகளின்‌ கால்களின்மேல்‌ 
தண்ணீர்‌ வார்ப்பார்கள்‌. பிறகு தலைமேல்‌ 
நல்ல வாசனையுள்ள எண்ணெய்‌ கொஞ்சம்‌ 
பூசுவார்கள்‌. 

விருந்தாளிகள்‌ விருந்துக்கு வரும்போது 
விசேஷித்த வஸ்திரங்களைத்‌ தரித்துக்கொள்‌ 
வார்கள்‌. சில சமயங்களில்‌ பெரியவர்கள்‌ 
விருந்தாளிகளைப்‌ பிரியப்படுத்தும்படி அவர்‌ 
ளுக்கு விசேஷித்த வஸ்திரங்களைக்‌ கொடுப்‌ 
பார்கள்‌. மத்‌ 2211, 
காண்க, 

விருந்து செய்கிறவன்‌ விருந்தாளிகளில்‌ 
விசேஷித்த சிலரைக்‌ கனப்படுத்தும்படி 
அவர்களுக்குக்‌ சட்டில்களில்‌ “முதன்மை 
யான இடம்‌ என்னும்‌ முக்கியமான இடம்‌ 
களைக்‌ காட்டி அவாகள்‌ எல்லாரும்‌ கட்டி 
லின்மேல்‌ படுத்துச்கொள்ளும்படி. கேட்டுக்‌ 
கொள்வான்‌. மத்‌ 236, அவர்கள்‌ சாப்பிட்ட 
பிறகு வேலைக்காரர்‌ மறுபடியும்‌ தண்ணீர்‌ 
கொண்டுவந்து விருந்தாளிகளின்‌ கைகளைக்‌ 
கழுவி, பலவித பழங்களைக்‌ கொண்டு 
வந்து வைப்பார்கள்‌. பழங்களுக்காகவும்‌ மறு 
படியும்‌ தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ செ 
லுத்துவார்கள்‌. விருந்தின்‌ துவக்கத்தில்‌ 
எபிரெயர்கள்‌ திராட்சப்பழரசம்‌ கொஞ்‌ 
சம்‌ குடிப்பார்கள்‌. பழம்‌ கொண்டுவந்தபிறகு 
தண்ணீரோடும்‌, வாசனையுள்ள பூண்ட 
ளோடும்‌ கலந்த திராட்‌ச ரசத்தைச்‌ குடிப்‌ 
பார்கள்‌. எரே 355, இவைகளையெல்லாம்‌ 
மூறைமுறையாயும்‌ ஒழுங்காயும்‌ பரிமாறும்‌ 
படிக்கு “பந்தி விசாரிப்புக்காரன்‌? ஒருவனை 
நியயிப்பார்கள்‌. யோவா 95. இல சமயங்க 
ளில்‌ பாடகரும்‌ கூத்தாடிகளும்‌ வந்து பாடி 
நடனம்‌ ஆவொர்கள்‌. லூக்‌ 1555. யூதர்கள்‌ 
வழக்கமாய்‌ போஜன பானத்தில்‌ ஈல்லொழுச்‌ 
கத்தைக்‌ கவனித்து அதிகமாய்ச்‌ சாப்பிடா 
லும்‌ குடியாமலும்‌ இருப்பார்கள்‌. 


வேத அகராதி 


உடை (பக்கம்‌ 143). 


போஜனம்‌. 


போதகம்‌, போதனை. Teaching, 2 காளா 
1520 நீதி 42 ஆப 218 மத்‌ 729 யோவா 
1519 அப்‌ 58 கொலோ 531 வெளி 914, 
நீயாயப்பிரமாணம்‌ காண்க. 


போதகர்‌. Teacher. நீதி 518 ஏசா 3020 
லூக்‌ 286 யோவா 32 அப்‌ 13! ரோம 990 
1 கொரி 1228 எபே 8 ] தமோ 27 2 தமோ 
11! 15 2 பேது, தந, நியாயசாஸ்தீரி, 
பள்ளிக்கூடம்‌, வேதபாரகா காண்க. 

போதிக்கிறது. Teach. சங்‌ 11996. 9 
மத்‌ 029 மாற்‌ 7 லூக்‌ 1212, ரோம 191 | சொரி 
417 | திமோ 1 194611 2 இடமா 28, 

போத்திபார்‌. P௦tlphar. யோசேப்பின்‌ 
சரித்திரத்தில்‌ சொன்ன எடப்து ராஜாவினு 
டைய பரிவாரங்களில்‌ உள்ள ஒரு உயர்ந்த 
உத்தியோசஸ்தன்‌. இவனைப்பற்றித்‌ தமிழ்‌ 
வேதாகமத்தில்‌ தலையாரிகளுக்கு அதிபதி 
என்றும்‌, ஆங்கிலேய வேசாகமத்தில்‌ காவ 
லாளிகளின்‌ தலைவன எனறும்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கிறது. இதனியித்தம்‌, எூப்து 
ராஜாவின்‌ மாளிகையில்‌ குற்றம்‌ செய்தவர்‌ 
களை, இவன்‌ தன்‌ வீட்டைச்சேர்ந்த சிறைச்‌ 
சாலையில்‌ வைப்பான்‌. இலர்‌ கினேக்றெபடி 
இவன்‌ ராஜா ஈம்பின அலோசனைக்காரர்‌ 
களில்‌ ஒருவன்‌ ஆனதினால்‌ இவன்‌ ராஜா 
புசிக்கும்‌ பதார்த்தங்களில்‌ நஞ்சு கலந்திராத 
படிக்கு அவைகளை ராஜா சாப்பிடுமுன்‌ 
தான ருசித்துப்‌ பரிசோதிப்பான்‌. இவன்‌ 
யோசேப்பை அடிமையாக வாங்கினான்‌, 
இவன்‌ மனைவி யோசேப்பின்பேரில்‌ குற்றம்‌ 
சாட்டியதினிமத்தம்‌ இவன்‌ யோசேப்பைச்‌ 
சிறைச்சாலையில்‌ வைத்தான்‌. ஆதி 3726 391, 

போத்திபிரா. Potipherah. [குரிய 
தேவதையால்‌ கொடிக்கப்பட்டவன்‌.] யோ 
சேப்பின்‌ மனைவியாகிய ஆஸ்னாத்தின்‌ தப்‌ 
பன்‌. இவன்‌ ஆவேன்‌ பட்டணத்தில்‌ சூரிய 


(611) 


போத்தினியானர்‌ 


தேவனின்‌ ஆசாரியர்களில்‌ ஒருவன்‌ என்று 
தோன்றுது, ஆகையால்‌ இவன்‌ எகிப்து 
தேசத்தில்‌ கல்வியில்‌ தேறின சிசேஷ்டமான 
வர்களில்‌ ஒருவன்‌. ஆதி 414 1050. 

போத்தினியானா. Photinians, போத்‌ 
தினு (101082) கலாத்தியா நாட்டில்‌ 
பிறந்து மார்கெலு என்பவன்‌ போதித்த தப்‌ 
பறைகளைக்‌ கற்றுக்கொண்டு இஃபி, 136-166 
மட்டும்‌ வேத சாஸ்இரத்‌ தத்துவத்தைக்‌ 
குறித்துப்‌ பல தர்ச்கங்களைச்‌ செய்து அவை 
களினியித்தம்‌ பல துன்பங்களை அறுபவித்து 
மரித்தான்‌. இவன்‌ இயேசுகிறிஸ்‌ துவைப்பற்‌ 
றிப்போதிச்த தப்பறைகளைத்‌ தெளிவாய்‌ இவ 
விடத்தில்‌ சொல்வது அரிது. ஆனால்‌ சுருச்ச 
மாய்ச்‌ சொல்லவேண்மொனால்‌ இவன்‌ திரியே 
கத்துவத்தைக்குறிச்துச்‌ சரியாய்‌ அறியாமல்‌, 
இறிஸ்‌அவுக்கும்‌ பரிசுத்த ஆவியான வருக்கும்‌ 
தேவத்துவம்‌ பரிச்சேதம்‌ இல்லை என்று போ 
இத்தான்‌. நித்திய வார்த்தையாகிய இயேசு 
இறிஸ்து இவ்வுலகத்தில்‌ பிறக்கும்போதுமாத்‌ 
திரம்‌ தேவகுமாரனாய்‌ இருந்தார்‌ என்றும்‌, 
தேவகுமாரன்‌ இரட்சணிய ஊழியம்‌ செய்த 
பிறகு இனி தேவகுமாரனாயிராமல்‌ பிதா 
வோடு ஏகமாய்ப்‌ போவார்‌ என்றும்‌ போ 
இத்ச சபெல்லியுவைப்போல்‌ போதித்தான்‌ 
என்று தோன்றுகிறது. 16-ம்‌ நூற்றாண்டில்‌ 
சோசினியானர்‌ இவ்விதமான கொள்கைக 
ளைப்‌ பற்றிக்கொண்டார்கள்‌. 

போரடிக்கறது. Tesh. உபா 254 
] நாளா 2120 ஏசா 289 இப 312 1 கொரி 99, 
களம்‌ காண்க, 

போராட்டம்‌. Contention. 1 தெச 22 
யூதா பீ. இவ்வசனங்களில்‌ சொல்லப்படு 
இற போராட்டம்‌ என்றெ பதம்‌ இறிஸ்தவாக 
ளிடம்‌ காணப்படவேண்டிய முயற்சியைக்‌ 


குறிப்பிடுகிறது, 
போர்‌. 4லா. சண்டை காண்க. 
போர்ச்சேவகர்‌. Soldiers, Band; 


ட௦எ1௦ஈ. பூர்லீககாலத்தில்‌, நமக்குத்‌ தெரிந்த 
பட்டாளங்களில்‌ போர்ச்சேவகர்‌ இருக்கவே 
யில்லை. அவர்கள்‌ சாதாரணமாய்‌ ஒரு பெ 
நிய இராஜாவினிடத்திலாவது தலைவனிடத்‌ 
இதிலாவது வந்து, அவர்களுடைய உத்தரவின்‌ 
படி சத்துருக்களை ஜெயிக்கும்படி ஒரு கூட்‌ 
டமாயிருப்பார்கள்‌. நியாயாதிபதிகளும்‌, சவுல்‌ 
தாவீது ராஜாக்களும்‌ இவ்விதமான போர்ச்‌ 
சேவசர்களைச்‌ சேர்த்து அவர்களுடைய உத 
வியினாலே போர்‌ செய்வார்கள்‌. 1 இசா 
1184, 

பிந்தின காலங்களில்‌ எபிசெயர்களுடைய 
ராஜாக்களாகிய சாலொமோன்‌ முதலியவர்‌ 


வேத அகராதி 


போர்வை 


கள்‌, தங்களையும்‌ தங்கள்‌ தேசத்தையும்‌ பாது 
காக்கவும்‌ சத்துருக்களை எதிர்த்துத்‌ துரத்தவும்‌ 
சமபளத்துக்காக ஆட்களை அமர்த்தி, இவ்வித 
மாய்ச்‌ சேனைகளைச்‌ சேர்த்தார்கள்‌. அசீரிய, 
பாபிலோனிய ராஜாக்களும்‌ இவ்விதமாகவே 
பெரிய சேனைகளை வைத்திருந்கார்கள்‌. இச்‌ 
தீச்‌ சேனையில்‌ சேர்ந்தவர்கள்‌ தங்கள்‌ தலைவனி 
டத்திலிரு்து பெற்றுவந்த சம்பளச்தைத்‌ 
தீவிர தாங்கள்‌ ஜெயித்த நாடுகளிலுள்ள ஆஸ்‌ 
தஇகளையும்‌ கொள்ளையிடுவது வழக்கம்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்டிருக்றெ 
போர்ச்சேவகர்‌ அக்காலத்தில்‌ மேன்மைபெற்‌ 
அவந்த சோம ராஜாங்கத்தின்‌ சேனைகளில்‌ 
இருந்தவர்கள்தான்‌. எருசலேம்‌ பட்டணத்‌ 
திலுள்ள அர்தொனியாக்கோட்டையில்‌ அக்‌ 
காலத்திலே ஒரு பட்டாளமிருந்சது. புதிய 
ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட போர்ச்சே 
வகரின்‌ “கூட்டம்‌” இதுதான்‌. மத்‌ 971 மாற்‌ 
1516 அப்‌ 2 பீ2 யோவா 18912, 


இத்சாவியா, அகஸ்து முதலிய பட்டாளங்‌ 
கள்‌ ரோம சேனையைச்‌ சோரந்தவைதான்‌. 
அப்‌ 10! 271. அதஸ்து பட்டாளம்‌, டுத்தா 
லியாப்‌ பட்டாளம்‌, சண்டை, சேனை, ழற்‌ 


றுகை காண்க, 


போவை. Skirt, Garment. ரூத்‌ 4°. 
உடை காண்க. 

போவாஸ்‌. ஒ௦az. [? பலம்‌.] 

1. ரூத்தின்‌ சரித்திரத்தில்‌ சொல்லப்பட 
இற போவாஸ்‌ என்பவன்‌ தாவீதின்‌ தகப்ப 
னாகிய ஈசாயின பாட்டன்‌. இவன்‌ மோவாப்‌ 
தேசத்திலிருந்து விதவையாக வந்த ரூத்தை 
விவாகம்‌ செய்தான்‌. ரூத்‌ 431 | நாளா 211 
மத்‌ 15 லூக்‌ 855, 

2. சாலொமோன்‌ கட்டின தேவாலய வா 
சல்‌ மண்டபத்தின்‌ இடதுபுறத்தில்‌ நிறுத்தப்‌ 
பட்டிருந்த தாண்‌. 1 இரா 71 2 நாளா 317, 
தூண்‌ காண்க. 

போற்றுக்றது. Sing Praises. சங்‌ 476, 


பெள. 


பேளாணிமி. ஈய!-17௦0ஈ. சந்திரன்‌ 
காண்க. 
ம, 
மகடன. Magadan. 
காண்க. 
மகத்துவம்‌. வஷகty. யாத்‌ 15! 1 நாளா 
29% யோபு 4019 சங 218 296 458 ஏசா 68! 
எபி 18 9! யூதா 154, மகிமை காண்க. . 


தலமனூத்தா 


( 618 ) 


மகமது, இஸ்லாம்‌ 


மகமது, இஸ்லாம்மார்க்கம்‌. Mபhகrm- 
mad and Islam. 

[இந்த வேத அகராதியில்‌ மகமது மார்க்கத்தைப்‌ 
பற்றி விவரமாய்‌ எழுத இடம்‌ இல்லாதிருர்தா 
௮ம்‌, இதை வாரிப்பவர்களில்‌ அகேகர்‌ இஸ்லாம்‌ 
மார்க்கத்தைக்‌ குறித்துச்‌ லெ விஷயங்களை அறி 
வது அவயெமாயிருக்குமா கையால்‌ காம்‌ இதிலே 
மகமதவைக்‌ குறித்தும்‌, இஸ்லாம்‌ மார்க்கத்தைக்‌ 
குறித்தும்‌ முக்கியமான சிலவற்றைச்‌ சொல்லு 
வோம்‌.] 

1. மகமது: 

மகமது இ-பி. 570-ம்‌ த்தில்‌ அராபியா 
தேசத்திலுள்ள மெக்கா பட்டணத்தில்‌ பிறந்‌ 
தான்‌. அக்காலத்தில்‌ அராபியா தேசத்தார்‌ 
பெரும்பாலார்‌ விக்நிரகாராதனைக்காரர்களா 
யிருந்தார்கள்‌. சிலர்‌ நக்ஷத்திரங்களை வணங்கி 
னார்கள்‌. அத்தேசத்தில்‌ சில யூதர்களும்‌ கிறி 
ஸ்தவர்களும்‌ இருந்தார்கள்‌. அத்தேசத்தார்‌ 
ஒரே ராஜ்யத்தில்‌ சேர்க்திராமல்‌ பற்பல 
கோத்திர௩ களாகப்‌ பிரிந்து சங்களுச்குள்ளே 
பலதடவைகளில்‌ சண்டைசெய்து நாகரீக 
மற்றவர்களா யிருந்தார்கள்‌. 

மகமது பிறக்குமுன்‌ அவன்‌ தகப்பன்‌ இறந்‌ 
துபோனான்‌. இவனுடைய ஆரும்வயதில்‌ 
இவன்‌ தாயாரும்‌ இறந்துபோனாள்‌. அசத்‌ 
குப்பிறகு இரண்டு வருஷகாலம்‌ இவன்‌ பாட்‌ 
டனும்‌, அதற்குப்பிறகு இவன்‌ தகப்பனு 
டைய சகோதரனாகிய அபுதாலிப்‌ என்‌ 
பவனும்‌ இவனைச்‌ காப்பாற்றினார்கள்‌. அபு 
தாலிப்‌ வியாபாரத்தினிமிச்தம்‌ சீரியா முத 
லிய தேசங்களுக்குப்‌ பிரயாணம்‌ பண்ணும்‌ 
பொழுது இவனையும்‌ கொண்டுடோனான்‌. 
லெ காலத்திற்குப்‌ பிறகு மகமது கதீஜாள்‌ 
என்னும்‌ 2சுவரியமுள்ள ஒரு பெருமாட்டிக்‌ 
காக வியாபாரம்‌ செய்யும்படிப்‌ பிரயாணம்‌ 
பண்ணி அந்த வேலையை நன்றாய்ச்‌ செய்து 
அவளை விவாகம்பண்ணி, ௮வளால்‌ கிடைத்த 
செல்வத்தினால்‌ ஒட்டக வியாபாரம்‌ முதலிய 
வற்றைச்‌ செய்து மெக்கா பட்டணத்தில்‌ ஒரு 
பெரிய ஆஸ்திக்காரனானான்‌. அச்சமயத்தில்‌ 
அப்பட்டணச்தார்களில்‌ சிலர்‌ அராபியா தே 
சத்தில்‌ நேரிட்ட அவபக்தியையும்‌, காகரீக 
மின்மையையும்பற்றித்‌ துக்கங்கொண்டு மக 
மதுவைச்‌ சந்தித்தார்கள்‌. இவர்களில்‌ விக்கி 


ரகாராசனையை நீக்னெவர்கள்‌ மெய்பக்தி , 


யைத்‌ தேட, ஒருவன்‌ மெக்கா பட்டணத்தை 
விட்டு, அதற்குச்‌ சமீபமாய்‌ இருந்த ஒரு 
மலைக்குப்‌ போய்‌ அங்கே வாசம்பண்ணி, பய 
பக்தியை நாடிக்கொண்டிருக்கும்பொழு து, 
மகமது முதலியவர்கள்‌ மெக்காவிலிருர்து 
அவனிடம்‌ வந்து, தாங்கள்‌ பக்தியடையும்‌ 
மார்க்கத்தைப்பற்றி விசாரித்தார்கள்‌. அப்‌ 


வேத அகராதி | 


பொழுது மகமது ஒருசமயத்தில்‌ பிரசான 
கசனாகய சாபிரியே$லத்‌ தரிசனத்திலே 
சண்டு, அத்தரிசனத்தில்‌ இவன்‌ சண்டதின்‌ 
படி விக்கிரகாராதனையை நீக்சவும்‌, புதிய 
மார்க்கத்தை ஸ்தாபிச்கவும்‌ ஏற்பாடு செய்‌ 
தான்‌. அதை அறிந்து கதீஜாளும்‌ இன்னும்‌ 
சிலரும்‌ இஉனுடைய ஹேர்களானார்கள்‌. 
முசவில்‌ இவர்கள்‌ இந்தப்‌ புது உபதேசத்‌ 
தைப்‌ ப8ரக்கமாய்ப்‌ பிரசக்கக்கவில்லை. மெக்‌ 
கா பட்டணத்தாரோ இதைப்பற்றிக்‌ கொஞ்‌ 
சம்‌ தெரிந்து, விக்ெகாசாதனை அற்றுப்போ 
னால்‌, திருவிழாக்களுக்காகத்‌ தங்கள்‌ பட்ட 
ணத்துக்கு வந்தவாகள்‌ மூலமாய்த்‌ தங்களுக்கு 
உண்டான ஐசுவரியம்‌ ௮கன்றுபோம்‌ என்று 
கருதி, மகமதுவையும்‌ இவன்‌ சிஷர்களையும்‌ 
உபத்திரவப்படுத்தி வர்தார்கள்‌. மகமது 
இதை லக்ஷியம்‌ செய்யவில்லை. பிரகு அவர்‌ 
கள்‌ இவனை ஏமாற்றும்படி லஞ்சம்‌ கொடுக்‌ 
கப்‌ பிரயாசப்பட்டார்கள்‌. அ௮தையுங்கூட 
மகமது சவனிக்கவில்‌லை. பிறகு அவர்களுக்‌ 
கும்‌ இவனுக்கும்‌ ௮திகமாய்த்‌ தர்க்கவாதம்‌ 
இருந்தது. இப்படியாக மகமது படிப்படியாய்‌ 
லிக்கரகாராதனை வீணானது என்று தெரிந்து 
அக்காலமுதல்‌ விக்கரகாராதனைசக்கு இடம்‌ 
கொடுக்கவேயில்லை. அப்படியிருக்க மெக்கா 
பட்டணத்தார்‌ இவனையும்‌. இவனைச்‌ சேர்ந்த 
வர்களையும்‌ த௩கள்‌ குல 8க்யெத்தினின்று 
துரத்தினார்கள்‌, அச்சமயத்தில்‌ கதிஜாள்‌ 
என்பவள்‌ இறந்‌ துபோனாள்‌. 
மூன்று வருஷச்திற்குப்‌ பிறகு மெக்கா 
பட்டணத்தார்‌ தாங்கள்‌ செய்திருந்த கட்டுப்‌ 
பாட்டை நீக்கி, மறுபடியும்‌ பட்டணத்தி 
லே சஞ்சரிக்கும்படி. மகமது முதவியவர்க 
ளுக்கு உத்தரவு கொடுத்தும்‌, ஜனங்களுக்கு 
முன்பாக இவன்‌ ஜனங்களை ஏமாற்றுகிற மா 
யக்காரன்‌ என்று இவன்பெயரில்‌ குற்றம்‌ 
சாட்டினார்கள்‌. இதெல்லாம்‌ கண்ட மகமது 
மனச்சோர்வு அடைக்கு, 70 மைல்‌ தூரத்‌ 
தக்கப்பாலிருக்த தாயீவ்‌ (ப்ரீ) என்னும்‌ 
ஊருக்குப்‌ போனான்‌. ஆனால்‌ ௮ஈ5ஊராரும்‌ 
இவனை மதிக்கவில்லை, ஆயினும்‌ தேவதரிச 
னத்தில்‌ அரே தேவதைகள்‌ தன மார்க்கத்‌ 
துக்கு வருறதாக கண்டு தைரியத்தடனே 
திரும்பவும்‌ மெக்காவுக்கு வந்து சேர்ந்தான்‌, 
இப்படியாக மகமது தான்‌ 10 வருஷச்சா 
லம்‌ விக்கிரகாராதனையைக்‌ கண்டித்து, கட 
வுளைமாத்திரம்‌ வணங்கவேண்டுமென்று போ 
தித்தும்‌, தான்‌ செய்த பிரயத்தனங்களெல்‌ 
லாம்‌ வீணாய்போயிற்று என்று பார்த்தான்‌, 
அக்காலத்தில்‌ மதீனா (372844) என்னும்‌ 
ஊரிலிருந்து மெக்காவுக்கு வந்த சில பிசயா 
! ணிகள்‌ மகமதுவின்‌ உபதேசத்தைக்‌ சேட்டு, 


( 679 ) 


மகமது, இல்லாம்‌ 


போய்‌ அதைக்குதறித்துப்‌ பிரசித்தம்‌ பண்ணி 
“ஞர்கள்‌... அடுத்த வருஷத்தில்‌ அவர்கள்‌ மதி 
னாவிவிருந்து மெக்காவுக்கு வந்து, மகமது 
தங்கள்‌ ஊருக்கு வந்துவிட்டால்‌, சாங்கள்‌ 
அவனைச்‌ காப்பாற்றுவதாக சொன்னதினா 
லும்‌, மெக்கா பட்டணத்தார்‌ இவனை ஓயா 
மல்‌ தொந்திரவு செய்ததினாலும்‌, இவன்‌ மதி 
னாவுக்குப்‌ போய்விடுவது கலம்‌ என்று தீர்மா 
னித்து, பி, 622-ம்‌ ஷுத்தில்‌ மெக்காவை 
விட்டு மதீனாவுக்குப்‌ போனான்‌. மகமது 
இப்படிப்டோன பிரயாணத்துக்கு டூஜீரா 
(04/72) என்று பெயர்‌. இந்த இஜிரா வரு 
ஷம்‌ முதற்கொண்டு மகமது மார்க்கத்தார்‌ தங்‌ 
கள்‌ வருஷங்களைக்‌ கணிக்கிறார்கள்‌. 

மதீனா பட்டணத்தார்‌ மகமதுவைச்‌ சர்‌ 
தோஷமாய்‌ ஏற்றுக்கொண்டார்கள்‌. அப்பட்‌ 
டணத்தில்‌ அநேக யூதர்களும்‌ றிஸ்தவர்கள்‌ 
சிலரும்‌ இருந்தார்கள்‌. யூதர்களும்‌ இறிஸ்த 
வர்களும்‌ இவன்‌ செய்தபோதகத்தை அங்கேரி 
க்சவில்லை. மற்ற அராபியர்களோ இவனைத்‌ 
தங்களுக்கு, த்‌ தலைவனாக ஏற்படுத்தி இவனுக 
குக்‌ ழ்ப்படிந்‌ துவந்தார்கள்‌. மகமதுவும்‌ அவ 
னைச்‌ சேர்ந்தவர்களும்‌ தங்களுக்கு வேண்டிய 
சவரக்ஷணைக்காக, தங்களைத்‌ துரத்தின மெக்‌ 
கா பட்டணத்து வியாபாரிகள்‌ பிரயாணம்‌ 
பண்ணும்போது, அவர்களைக்‌ கொள்ளையடி த்‌ 
தார்கள்‌. பதா ( BQ) என்னும்‌ சண்டையில்‌ 
மகம்து மெக்கா பட்டணத்தாரை ஜெயித்த 
தன்மேல்‌ இவனுக்குப்‌ பேர்‌ பிரஸ்தாபம்‌ 
உண்டாயிற்று.மெக்கா பட்டணத்தாரோ மறு 
படியும்‌ மகமதுவை எப்படியாவது ஜெயிக்க 
வேண்டும்‌ என்று தீர்மானித்து, இவன்‌ பெய 
ரில்‌ படையெடுத்து, ௨கத்‌ (பப) என்‌ 
னும்‌ சண்டையில்‌ மகமதுவை ஜெயித்தார்‌ 
கள்‌. அவர்கள்‌ இவனை ஜெயித்தபோதிலும்‌, 
மதீனாவைப்‌ பிடிக்கும்படி ஒன்றும்‌ செய்யா 
ததினால்‌ மகமது தன்னை ஏற்றுக்கொள்ளாத 
அநேக யூதர்களை மதீனாவிலிருந்து துரத்தி 
விட்டு, அவர்களுடைய நிலங்களையும்‌ ஆஸ்‌ 
திகளையும்‌ கைப்பற்றித்‌ தனக்கும்‌ தன்‌ €ஷர்‌ 
களுக்கும்‌ வேண்டிய உதவி செய்துகொண் 
டான்‌. 

இக்காலத்தில்‌ மகமதுக்கு வேறு சல மனை 
விகள்‌ இருந்தும்‌ இவன்‌, தான்‌ விடுதலையை 
யும்‌, புத்திர சுவிகாரத்தையும்‌ கொடுத்த 
சனது அடிமையாகிய சாயித்‌ (818) என்‌ 
பவனுடைய மனைவியாகிய சாயீனாப (Z04- 
ரம) என்பவளை விவாகம்‌ பண்ணிக்கொள்ள 
விரும்பினான்‌. இதினிமித்தம்‌ சாயீத்‌ அவ 
ளுக்குத்‌ தள்ளுதல்‌ சீட்டைக்‌ கொடுத்தான்‌. 
அவளை விவாகம்‌ செய்வது ஆசாரத்துக்கு 


பதன்‌... 


அதை ஏற்றுக்கொண்டு, தங்கள்‌ ஊருக்குப்‌ 


ட்‌ இஸ்லாம்‌ ்‌ 


விரோதமானதால்‌, மகமது சான்‌ கண்ட தரி 
சனத்தில்‌ தனக்கு உத்தரவு ிடைத்ததெ 
ன்று தெரிவித்து. அவளை மணம்புரிந்தான்‌. . 

இதின்பிறகு மெக்கா பட்டணத்தார்‌ மதி . 
னாவை மூற்றுசைபோட்டு, பயந்து ஓடிப்‌ 
போனார்கள்‌. மகமது, மதீனா பட்டணத்திலு 
ள்ள யூதர்கள்‌ மெக்கா பட்டணத்தாருச்கு 
இந்த முற்றுகையில்‌ உதவிசெய்தார்கள்‌ 
என்று சொல்லி, அவர்களில்‌ 700 அல்லது 
800 பெயர்வரையில்‌ கொன்றுபோட்டான்‌. 

மகமது, அராபியர்களெல்லாரும்‌ மெக்கா 
பட்டணத்தில்‌ தங்கள்‌ ஆசாரச்‌ சடங்குகளை 
நடத்திக்கொண்டு, சிறிய வீடு? என்ற “காபா? 
(Kaaba) கோவிலிலுள்ள பரிசுத்தமான 
கறுப்புக்கல்லை வணங்கும்படி அங்கே போ 
வார்கள்‌ என்று கண்டு, தான்‌ ஸ்தாபிக்க 
விரும்புகிற மார்க்கம்‌ விருத்தியடைய வேண்‌ 
மானால்‌, தான்‌ எப்படியாகிலும்‌ மெக்கா 
வைப்‌ பிடித்து அதைத்‌ தன்‌ மார்க்கத்துக்கு 
முக்கிய ஸ்தானமாக்க வேண்டுமென்று தீர்‌ 
மானித்தான்‌. இ-பி, 028-ம்‌ த்தில்‌ இவனு 
டைய சீஷர்களில்‌ சிலர்‌ மெக்காவுக்குப்‌ போ 
கப்‌ பிரயத்தனப்பட்டபோது, மெக்கா பட்‌ 
டணத்தார்‌ அவர்களுக்குத்‌ தங்கள்‌ ஊரில்‌ பிர 
வேடக்கும்படி உத்தரவு கொடுக்கவில்லை. 
மறு வருஷத்திலோ அவர்கள்‌ இவர்களுக்கு 
உத்தரவுகொடுக்க, மகமதுவும்‌ அவனுடைய 
சீஷர்களும்‌ மெக்காவுக்குப்‌ பயணம்பண்ணி, 
மதீனாவுக்குச்‌ திரும்பினார்கள்‌. அதற்குப்‌ பிற 
கு மகமது மெக்கா பட்டணத்தின்‌ பெயரில்‌ 
படையெடுக்கும்போது, அப்பட்டணத்தார்‌ 
சண்டைசெய்யாமல்‌, பயந்து இவனுக்குக்‌ 
கீழ்பபட்டுப்‌ போனார்கள்‌. மகமது மெக்கா 
விலே பிரவேசித்து, அதற்குள்ளிருந்த விக்‌ 
இரகங்களைத்‌ தகர்த்துப்போட்டு, கறுப்புக்கல்‌ 
லை வணங்கும்படி. காபாவுக்குப்‌ பிரயாணம்‌ 
செய்யும்‌ வழக்கத்தைமாத்திரம்‌ மாற்றாமல்‌ 
ஆபிரகாம்‌ அந்தக்‌ காபாவைச்‌ கட்டினான்‌ 
என்று சொன்னான்‌. அதற்குப்பிறகு அராபி 
யா கோத்திரத்தார்‌ எல்லாரும்‌ மகமதுவின்‌ 
அதிகாரத்துக்குக்‌ தீழடங்‌வெந்தார்கள்‌. இவ்‌ 

தீமாய்‌ மகமது அத்தேசத்தில்‌ விக்கிர 
கா.ராதனையை ஒழித்து அத்தேசச்தாரெல்லா 
சையும்‌ தன்‌ அதிகாரத்தோடு சோத்து , தனது 
மார்க்கத்தை ஸ்திரப்படுத்தி பி. 632-ம்‌ 
(த்தில்‌ இறந்துபோனான்‌. 

II. இஸ்லாம்‌: Islam. மகமதியர்கள்‌ 
சொன்ன பாரம்பரியங்களில்‌ இவர்கள்‌ மார்க்‌ 
கவிஷயங்களைப்‌ பற்றிய பல விசேஷப்‌ 
கள்‌ விளங்கும்‌. இருஷ்டாந்தமாக: 

ஒரு சமயத்தில்‌ பிரதான தூதனாக சாபி 
ரியேல்‌ மானிடவேஷத்தைத்‌ தரித்து மகம 


( 680) 


Ee * * 
மகம௫, இஸ்லாம்‌ 


துவினிடத்தில்‌ வந்து 2ஷனைப்போலிருந்து 
ல கேள்விகளைக்‌ சேட்டான்‌. ௮வையா 
வன: 

1. “கடவுள்‌ அனுப்பின அப்போஸ்தலனா 
இய மகமதுவே, இஸ்லாம்‌ (18187) ஆவது 
என்ன?! 

இதற்கு மகமது: “கடவுள்‌ ஒருவராயிருக்‌ 
றார்‌ என்றும்‌, அவர்‌ என்னை அனுப்பியிரு 
க்கிறார்‌ என்றும்‌ அறிச்கையிடுவதும்‌; நியமி 
தீத ஜெபங்களைப்‌ பிரமாணத்தின் படி சொல்‌ 
வதும்‌; ஏழைகளுக்குத்‌ தர்மம்‌ செய்வதும்‌; 
ரமதான்‌ (மாப) மாதத்தில்‌ உபவாசம்‌ 
செய்வதும்‌; மெக்காவுக்குப்‌ பிரயாணம்‌ பண்‌ 
ணுவதுமாகிய இவைகள்தான்‌ இஸ்லாம்‌? 
என்று பகர்ந்கான, 

இசற்குக்‌ காபிரியேல்‌ “இதெல்லாம்‌ சரி? 
என்று சொல்லி வேறொரு கேள்வி கேட்‌ 
டான்‌. அதாவது: 

1]. “இமான்‌ (ற) என்பது என்ன? 

இதற்கு மகம, “கடவுள்‌, தேவதூதர்கள்‌, 
கடவுள்‌ அருளின ஆகமங்கள்‌, தீர்க்ககரிசி 
கள்‌, நியாயத்திர்ப்புகாள்‌, கடவுள்‌ முன்‌ 
விதித்த விதிஆயெ இவைகளை மனதில்‌ ஏற்‌ 
மக்கொள்வதுதான்‌ இமான்‌,” என்றான்‌. 

“இதெல்லாம்‌ சரி? என்று காபிரியேல்‌ 
சொல்லி, கடைசியாக: 

11. “இஃசான (Thsdan) எனப தி 
என்ன? என்று கேப்டான. இதற்கு மக 
மது “நாம்‌ கடவுளைப்‌ பார்க்காவிட்டாலும்‌, 
அவர்‌ நம்மைப்‌ பார்க்கறொர்‌ என்று அறிந்து 
நாம்‌ அவரை முகமுகமாய்ப பார்ப்பதுபோல 
அவரை வணங்குவ துதான்‌ இல்சான்‌' என்று 
பிரதியுத்தரம்‌ அருளினான்‌. 

இதெல்லாம்‌ பார்த்து (1) இஸ்லாம்‌ என்‌ 
பது, மகமது போதித்த மார்க்கத்தை அனுச 
ரிப்பது என்றும்‌, (11) இமான என்பது, மக 
மது போதித்தவைகளை விசுவாசிப்பது என்‌ 
லும்‌, (111) இஃசான்‌ என்பது, பயபக்தியா 
யிருப்பது என்றும்‌ நாம்‌ சருக்கமாய்ச்‌ 
சொல்லலாம்‌. 

11]. தறன்‌. (11070: மொற.) 'தறன்‌' 
என்பதற்கு *வாசிப்பு”என்றர்ச்தம்‌. ரமதான்‌ மீ 
27-உ ராத்திரியில்‌ நித்தியமாயிருக்க குரான்‌ 
ஆகமம்‌ முழுவதும்‌ மற்ற ஆறு வானலோகங 
களுக்கும்‌ ழோன எழாம்‌ லோகத்துக்கு இறங்‌ 
இவந்தது என்றும்‌, பிரதான தூதனாகிய காபி 
ரியேல்‌ அதிலிருந்து வேண்டிய வசனங்களை 
சமயாசமயங்களில்‌ மகமதவுக்குத்‌ தெரிவித்‌ 
தான்‌ என்றும்‌ பாரம்பரியம்‌ உண்டு, மக 
மது தான்‌ இவ்விதமாக தெரிர்ச இந்த வசனங்‌ 


வேத அகராதி மகமஜு, இல்லாம்‌ 


களை ஜனங்களுக்குச்கூறுவான்‌. இவன்‌ இதச்‌ 
அபோனபிறகு இஸ்லாம்‌ மார்க்கத்தார்‌ இந்த. 
வசனங்களை எல்லாம்‌ சேர்த்து, அவைகளை 
ஒரே தூலாய்ச்‌ சீர்திருத்தி, எழுதி, மத்தப்‌ பிச 
திகளை எல்லாம்‌ அழித்து, இப்பொழுது 
இருக்கும்‌ குருன்‌ என்பதை இயற்றினார்கள்‌. 

குறானில்‌ (14 சூரா (ரக) என்னும்‌ 
அத்தியாயங்களுண்டு. இதில்‌ கடவுள்‌ அரு 
ளின வார்த்தைகள்‌ இட்டமாய்‌ உண்டு என்‌ 
லும்‌, இது இஸ்லாம்‌ என்னும்‌ போதகத்து 
க்கு மூலமாயிருச்சிறது என்றும்‌, இதிலுள்ள 
பிரமாணத்தின்படி. யாவரும்‌ இணங்க ஈடச்‌ 
சவேண்டும்‌ என்றும்‌, ஸ்நானம்‌ செய்யாமல்‌ 
ஒருவரும்‌ இந்த ஆகமத்தைத்‌ தொடக்கூடாது 
என்றும்‌, நினைத்து இஸ்லாம்‌ மார்க்கச்தார்‌ 
எப்பொழுதும்‌ இதைப்பற்றிக்‌ கவனமாயிருப்‌ 
பார்கள்‌. 

IV. சுன்னு. (8140௧). மகமது, பக்தி, 
வழக்க பழக்கங்கள்‌, சமய ' ஆசாரம்‌, தான்‌ 
கியாயந்திர்த்த பல விசாரணைகள்‌ முதலிய 
வைகளைப்பற்றிச்‌ சொன்ன வாக்யெங்களை 
மகமதுவின்‌ ஷேர்கள்‌ ஞாபகத்தில்‌ வைச்து, 
அவைகளைத்‌ தங்களின்‌ பின்னடியார்களுக்‌ 
குத தெரிவித்துவந்தார்கள்‌. இந்த வாக்கிங்‌ 
களுக்குப்‌ “பாரம்பரியம்‌” என அர்த்தம்கொ 
ண்ட அதீத்‌ (176861) என்று பெயர்‌, இந்‌ 
தப்‌ பாரம்பரியங்களில்‌ மெய்பச்தியைப்பற்றி 
யும்‌, நல்‌ ஒழுக்கத்தைப்பற்றியும்‌ தெரிவிக்கும்‌ 
நூலுக்கு சுன்னு (57%) என்று பெயர்‌. 
குரான்‌ இஸ்லாம்‌ மார்க்கத்துக்கு எப்படி மு 
தல்‌ கூலாதாரமாயிருக்கறதோ, அப்படியே 
சுன்னா என்னும்‌ நூல்‌ அதற்கு இரண்டாம்‌ 
ஆதாரமாயிருக்கும்‌. 

"7. இஸ்லாம்‌ மார்க்கத்தாரின்‌ விசுவா 
சம்‌. 

1. கடவுள: கடவுள்‌ ஒருவராயிருக்கிறார்‌; 
ஆதியக்தமில்லாதவர்‌; அவரைப்போல ஒரு 
வனும்‌ இல்லை; அவர்‌ யாவையும்‌ அறிறோ; 
யாவையும்‌ செய்றார்‌; அவருடைய இத்தம்‌ 
யாவற்றிற்கும்‌ மேலானது. மோசே, மகமது 
காபிரியேல்‌ முதலியவர்கள்‌ மூலமாய்‌ மனு 
ஷர்களுக்குத்‌ தமது சித்தத்தைத்‌ தெரிவிக்‌ 
கிறார்‌. 

11. தேவதூதர்கள்‌: தேவதூதர்களில்‌ ஆண்‌ 
களென்றும்‌ பெண்களென்றுயில்லை; சாப்பி 
டமாட்டார்கள்‌; வானலோகத்திலும்‌ பூலோ 
கத்திலும்‌ இருக்கிறார்கள்‌. பிரதான தூதர்கள்‌ 
நாலுபெயர்‌; சாத்தான்‌ ஆயெ இப்லீஸ்‌ (10189) 
என்பவனை வணங்காததினாலே பரதிசிவிரு. 
ந்து ஆதாம்‌ அரத்தப்பட்டான்‌. ஒவ்வொரு. 
மனுஷனுக்கும்‌ இரண்டு தூதர்கள்‌ உண்டு; 


86 ( 681 ) 


மகமது, இஸ்லம்‌ வேத அகராதி கமத, இல்லாம்‌ 


| ஒருவன்‌ அவன வலதுபக்கத்தில்‌ நின்று ௮ 
வன்‌ செய்யும்‌ ஈன்மைகளைப்பற்றியும்‌, மற்‌ 


 ஜெொறாவன்‌ அவன்‌ இடதுபக்கத்தில்‌ நின்று: 


அவன்‌ செய்யும்‌ திமைகளைப்பற்றியும்‌ கண 
க்கு எழுதுவார்கள்‌. 

111. ஆகமங்கள்‌: காபிரியேல்‌ கூலமாய்க்‌ 
கடவுள்‌ மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை 
யும்‌, தாவீதுக்கு சங்தேங்களையும்‌, றிஸ்து 
வுக்கு இஞ்சில்‌ (190781) என்னும்‌ சுவிசேஷத்‌ 
தையும்‌, மகமதுக்கு குறரான என்னும்‌ ஆக 
மத்தையும்‌, இன்னும்‌ சில தீர்க்கதரிசிகளுக்கு 
தூறு நூல்களையும்‌ தெரிவித்தார்‌. குறான்‌ 
மற்ற ஆகமங்களைப்பார்க்கும்‌ விசேஷித்‌ 
தீதி. 

i. தீர்க்கதரிசிகள்‌; கடவுள்‌ ஆதாம்முத 
விய இர்ச்சதரிசிகளை அனுப்பியிருக்றொர்‌. 
அவர்கள்‌ மூலமாய்த்‌ தமது சித்தத்தைத்‌ தெரி 
விக்றொர்‌. அவர்களில்‌ முக்கியமானவர்கள்‌, 
ஆதாம்‌, ஆபிரகாம்‌, மோசே, இயேசு. இவ 
ர்களைவிட மகமது பெரியவர்‌. 

9. கடைசிநாள்‌; சடைசிராளிலே இற 
ந்துபோனவர்கள்‌ உயிரோடெடழுந்து நிற்பார்‌ 
கள்‌. அப்போது அவர்கள்‌ செய்த காரியங்க 
ளைப்பற்றிய கணக்கு ஆகமங்கள்‌ வானலோ 
கத்திவிருந்து இறங்கும்‌. இள்லாம்‌ மார்க்கச்‌ 
துக்கு வராத யாவரும்‌ உடனே நரகத்துக்கு 
நித்தியமாய்ப்‌ போவார்கள்‌. இஸ்லாம்‌ மார்க்க 
த்திலிருந்சவர்களுக்கு நியாயத்தீர்ப்புச்‌ தராசு 
வரும்‌. அந்தத்‌ தராசில்‌ அவர்கள்‌ செய்த நன்‌ 
மையும்‌ தீமையும்‌ நிறுக்கப்படும்‌. ஈன்மை 
அதிகமாய்ச்‌ செய்தவர்கள்‌ பரதீசுக்கும்‌, தமை 
அதிகமாய்ச்‌ செய்தவர்கள்‌ நரகத்துக்கும்போ 
சவேண்டியது. ஆனால்‌ நரகத்துச்குப்‌ போ 
னவர்கள்‌ நித்தியமாய்‌ அங்கே இராமல்‌ கடை 
தியில்‌ இரட்சிக்கப்பவொர்கள்‌. 

நன்மை அதிகமாயச்‌ செய்தவர்களுக்கு 
வேறொரு சோதனை உண்டு, அதாவது: பட்‌ 
டயத்தின்‌ கூரைப்பார்க்கிலும்‌ மிகக்‌ கூர்மை 
யான பாலம்‌ ஒன்றில்‌ ஏறி அவர்கள்‌ ஈரகபள்‌ 
ளத்தைத்தாண்டிமோகூலோகசத்துச்குப்போ 
சவேண்டும்‌. இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ கஷ்‌ 
டமில்லாமல்‌ ஏறிப்போவார்கள்‌, மற்றவர்கள்‌ 
அந்தப்‌ பாலத்திலிருந்து ஈரகபபள்ளத்தில்‌ 
விழுவார்கள்‌. இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ வா 
னலோகத்தில்‌ பலவிதமான இன்பத்தையும்‌ 
நரகத்தில்‌ உள்ளவர்கள்‌ பலவிதமான அன்‌ 
பத்தையும்‌ அறுபவிப்பார்கள்‌. 

“1. மன்‌ விந்த விதி: விதியைக்குறித்து 
இஸ்லாம்‌ மார்க்கத்தின்‌ வேதசாஸ்திரிகள்‌ 
பலவித தர்க்கவாசங்களைச்‌ செய்திருக்றொர்‌ 
சள்‌. ஆனால்‌ பொதுவாய்ச்‌ சொல்லவேண்டு 


மானால்‌ இஸ்லாம்‌ மார்க்கத்தார்‌, மனிதர்சளு 
க்குச்‌ சுயாதீனம்‌ இல்லை என்றும்‌, கடவுள்‌ 
தாம்‌ விதித்த விதியின்பிரகாரம்‌ சன்மையும்‌ 
திமையும்‌ செய்யும்படி அவர்களைச்‌ சிருஷ்டித்‌ 
திருக்கிறார்‌ என்றும்‌ எண்ணுரறோர்கள்‌. 

_ VIL. இசாரம்‌: இஸ்லாம்‌ மார்ச்சத்தார்‌ 
“கடவுளைத்தவிர வேறு கடவுள்‌ இல்லை, 
கடவுளின்‌ அப்போஸ்தலன்‌ மகமது” என்‌ 
னும்‌ விசுவாசப்‌ பிரமாணமாதிய “கலிமா” 
(1௧/0௦) அறிக்கையிட்டு முழுமனதோ 
டே அதை விசுவாசக்கவேண்டும்‌. காலை, 
மத்தியானம்‌, சாயங்காலம்‌, சூரியன்‌ அஸ்த 
மித்தபிறகு, இராக்காலம்‌ ஆக ஒரு நாளைக்கு 
ூந்துமுறை அவர்கள்‌ ஜெபம்‌ பண்ணவேண்‌ 
டியது, ரமதான்‌ மாதம்‌ முப்பதுநாளும்‌ பக 
லில்‌ உபவாசம்‌ பண்ணவேண்டியது. மெக்‌ 
காவுக்கு ௮ஜ்‌ (17/7) என்னும்‌ பிரயாணம்‌ 
பண்ணவேண்டியது. ஒரே சமயத்தில்‌ இஸ்‌ 
லாம்‌ மார்க்கத்தானுக்கு நான்கு மனைவிகள்‌ 
இருக்கலாம்‌. புருஷன்‌ தன்‌ மனைவியை, “நீ 
தள்ளப்பட்டப்போனாய்‌' என்று சொல்வித்‌ 
தன்‌ இஷ்டத்தின்‌ படி அவளை நீக்கிவிடலாம்‌. 
மறு மனையாட்டிகளை வைத்துக்கொள்ளும்‌ 
படிக்கும்‌ அடிமைகளை வைத்துக்கொள்ளும்‌ 
படிக்கும்‌ குறான்‌ அவர்களுக்கு உத்தரவு 
கொடுக்கறது. தங்கள்‌ மார்க்கத்தைச்‌ சிறப்‌ 
பிக்கும்படி இஸ்லாம்‌ மார்க்கத்தார்‌ அந்நிய 
தேசங்களுக்குப்‌ போய்‌, அந்தத்‌ சேசத்தார்ச 
ளோடு ஜிஷறாட்‌ (2468) என்னும்‌ “பரி 
சுத்த யுத்தம்‌” செய்து ஜெயித்து அவர்களைத்‌ 
தங்கள்‌ மார்க்கத்தில்‌ சேர்க்கவேண்டும்‌. இஸ்‌ 
லாம்‌ மார்க்கத்துக்கு வராதவர்களின்‌ தேசத்‌ 
தில்‌ மகமதியர்களுக்கு க்ஷேமம்‌ உண்டா 
யிருந்தால்‌, அத்தேசத்தில்‌ இவ்விதமான 
ஜிஹாட்‌ செய்வது கூடாது. இதின்படி இக்‌ 
தியாதேசத்தில்‌ அவர்கள்‌ ஜிஹாட்‌ பண்ணு 
வது கூடாது. 

117. இயேசு: குறானில்‌ இயேசுவுக்கு 
ஈசா என்று பெயர்‌, இவர்‌ மரியாளின்‌ மகன்‌, 
மேசியா, தேவனுடைய வாக்கு, தேவனு 
டைய ஆவி, அப்போஸ்தலன்‌ என்றும்‌; 
இவர்‌ அற்புதங்களைச்‌ செய்தார்‌ என்றும்‌; சிலு 
வையில்‌ ௮றையபபடாமல்‌ பரத்துக்கு எடுக்‌ 
சப்பட்டுத்‌ திரும்பி வருவார்‌ என்றும்‌, அவர்‌ 
தேவகுமாரன்‌ அல்ல என்றும்‌, மற்றத்‌ திர்க்‌ 
கதரிசிகள்‌ பாவம்‌ செய்திருந்தும்‌, ஈசாவும்‌, 
மகமதுவும்‌ பாவம்‌ செய்யவில்லை என்றும்‌, 
மசமதுவைப்போல்‌ ஈசா சிசேஷ்டமானவர்‌ 
அல்ல என்றும்‌ சொல்லப்பட்டிருச்செது. 

1X. இஸ்லாம்‌ மார்க்கத்தார்‌ கைக்கோ 
ண்ட சத்தியம்‌ என்னவென்றால்‌; 


( 62) 


மகமது, இஸ்லாம்‌ 


1. சிருஷ்டிகரும்‌ ஆண்டவருமாெய கட 
வுளை விசுவாசிக்கவேண்டே்‌. 

11. கடவுள்‌ இிர்ச்கதரிசிகளின்‌ மூலமாய்த்‌ 
தமது சித்தத்தைத்‌ தெரிவிக்கிறார்‌. 

111. உயிர்த்தெழுதல்‌, நியாயத்திர்ப்பு ௨ 
ண்டு, 

17. ஜெபம்‌ பிரயோசனம்‌ உள்ளது. 

ஏ. ஈசா சிரஷ்டமானவர்‌. 

vi. இஸ்லாம்‌ மார்க்கத்தாரெல்லாரும்‌ இக்‌ 
தஇியப்படவேண்டும்‌. 

911. இஸ்லாம்‌ மார்க்கத்தார்‌ தங்கள்‌ மார்க்‌ 
கத்தைப்பற்றி மேன்மை பாராட்டி அந்நியர்‌ 
களுக்கு அதைத்‌ தெரிவிக்கப்‌ பிரயாசப்பட 
வேண்டும்‌. 

&. இஸ்லாம்‌ மார்க்கத்தின்‌ தறைவுகள. 

இவைகளையெல்லாம்‌ நாம்‌ பார்த்தால்‌ இந்த 
மார்க்கத்தில்‌ பிரயோசனமானவை அநேகம்‌ 
உண்டு என்று நாம்‌ சொல்லவேண்டும்‌. 
ஆனால்‌ இஸ்லாம்‌ மார்க்கத்தில்‌ பெரிய குறை 
வுகள்‌ உண்டு. அவையாவன: 

1. இந்த மார்க்கம்‌, இரியேகத்துவம்‌ என்‌ 
னும்‌ கொள்கையை நீக்கி, இயேசு செய்த 
இரகூஷணிய ஊழியத்தை மறுதலித்து, கட 
வுளுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தராகய 
இயேசுவின்‌ மூலமாய்‌ மனுஷர்களுக்குத்‌ 
தேவ இரக்கத்தையும்‌ அன்பையும்‌ காட்டு 
இறதில்லை. இந்த மார்க்கத்தாருடைய போத 
கத்தின்படி கடவுள்‌ ஈல்ல தகப்பனைப்போல்‌ 
அலல; தன மாளிகையில்‌ உள்ளவரும்‌ மனு 
ஷர்கள்‌ சந்திக்கக்கூடாதவருமாஇய ஒரு 
ராஜாவைப்போல்‌ இருக்கிறார்‌. 

11. மனுஷர்கள்‌, கடவுள்‌ தங்களுக்கு விதி 
தி. சவிதியின்படி யாவையும்‌ செய்றொர்கள்‌ 
என்று இம்மார்க்கத்தார்‌ ஈம்புகறதினாலே, 
தீமை இன்னதென்றும்‌, மீட்பு இன்ன 
தென்றும்‌, மீட்பர்‌ செய்யும்‌ ஊழியம்‌ இன்‌ 
னதென்றும்‌ கவனிக்காமல்‌ இருக்கிறார்கள்‌. 
நாம்‌ செய்ததெல்லாம்‌ கடவுள்‌ செய்தது 
என்றும்‌, வருவது வரும்‌ என்றும்‌, ஈமது மா 
ர்க்க ஆசாரத்தின்படி நாம்‌ கடந்தால்‌ போதும்‌ 
என்றும்‌ நினைக்கிறவர்கள்‌ ஈன்மை, தீமை, 


தண்டனை, மீட்பு முதலியவைகளைப்பற்றி 


ஏன்‌ கவணிக்கவேண்டும்‌? 

iii. விதி: கடவுள்‌ மனிதர்களுக்குச்‌ சயா 
தினம்‌ கொடாமல்‌ அவர்கள்‌ செய்யப்போதிற 
வைகளையெல்லாம்‌ முன்னமே விதித்திருந்‌ 
தால்‌ மனுஷர்கள்‌ அவருக்கு அடிமைகளாயி 
குப்பார்கள்‌. மேலும்‌, அவருடைய சித்தம்‌ 
அவர்களுக்குப்‌ பூரணமாய்த்தெரியாததினால்‌ 
அவர்கள்‌ இராத்திரியில்‌ சாட்டில்‌ அலைர்து 


வேதேஅராதி 


திரிறெவர்களைப்போல்‌ இருப்பார்கள்‌. இம்‌. 
தக்‌ கொள்கையைக்கொண்டு ஒருவன்‌, கான்‌. 
சன்மார்க்கம்‌, பரிசுத்தம்‌, உண்மை முதலிய 
குணங்களை விரும்புகிறேன்‌; ஆதலால்‌ இவை 
களை நான்‌ நாடிச்தேட, கடவுளால்‌ எவப்பட்‌ 
டிருக்கிறேன்‌ என்றும்‌; வேறொருவன்‌, துன்‌. 
மார்க்கமாய்‌ ஜீவிக்க எனக்கு இஷ்டம்‌; ஆச்‌: 
லால்‌ நான்‌ துன்மார்க்கத்தை நாடித்தேட கட்‌. 
வுளால்‌ எவப்பட்டிருக்கறேன்‌ என்றும்‌ சொ. 
னனால்‌, இவர்களில்‌ உத்தமன்‌ இன்னான்‌ 
எனறு நாம்‌ எப்படித்‌ இர்மாணிக்கக்கூடும்‌? 
கடவுள்‌ மனிசர்களுக்குச்‌ சுயாஇினம்‌ என்‌ 
னும்‌ வரத்தை அருளியிருக்றார்‌ என்று. 
ஈம்புகிறவர்கள்மாத்திரம்‌ நாம்‌ நீதி கியாயத்‌ 
தை எப்போதும்‌ செய்யும்படி உத்தரவாதிக 
ளாயிருக்கிறோம்‌ என்று உணருவார்கள்‌. 


. இஸ்லாம்‌ மார்க்கத்தார்‌ நீதி நியாயம்‌ செய்ய 


மாட்டார்கள்‌ என்று நாம்‌ சொல்லமாட்‌ 
டோம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ மார்க்கபோதகத்‌ 
இன்படி, நாம்‌ செய்யப்போதிறதெல்லாம்‌ 
கடவுளால்‌ முன்‌ விதிக்கப்பட்டிருந்தால்‌, 
அவருக்கு முன்பாக நீதி நியாயத்தைத்‌ தேடு 
வதற்கு நாம்‌ உத்தரவாதிகளா யிருக்கிறோம்‌ 
என்று சொல்வதற்குக்‌ காரணம்‌ இல்லை. 

19. பல மனைவிகள்‌; ஒருவன்‌ பல மனைவி 
களை வைத்துக்கொள்ளலாம்‌ என்றும்‌ மறு 
மனையாட்டிகளையும்‌, அடிமைகளையும்‌ வைத்‌ 
அக்கொள்ளலாம்‌ என்றும்‌ உத்தரவு கொடுக்‌ 
இற இந்த மார்க்கத்தில்‌ குறைவு இல்லை 
என்று யார்‌ சொல்லக்கூடும்‌? 

ஏ. இயேசுசிறிஸ்துவின்‌ உத்தமச்தையும்‌, 
சிறந்த நற்போதகத்தையும்‌ நீக, மற்றத்‌ நீர்க்க 
தரிசிகளுடனே அவரை ஒன்றாக வைத்து, 
அவர்‌ அருளின போதசம்‌ நல்லது என்று 
இஸ்லாம்‌ மார்க்கத்தார்‌ சொன்னாலும்‌ அவர்‌ 
புரியும்‌ இரகூஷணியத்தை அதியாமலிருக்டி 
ரோகள்‌. 

மகராய்‌, Mகhகral. தாவீது நியமித்த 
30 போர்வீரர்களில்‌ ஒருவன்‌. 2 சாமு 2398, 

மகலாத்‌. Mahalath. 
1. ஏசாவின்‌ மனைவிகளில்‌ ஒருத்தி, 
ஆதி 289. 3 

2. செகொபெயாமின்‌ மனைவி, 9 நாளா. 
1 

மகலாத்‌. ஈகஙககth, 53-ம்‌ சங்கத்‌ 
தின்‌ தலைபபிலே சொல்லப்பட்டிருக்கும்‌ 
இந்த எபிரெய பதத்தின்‌ அர்த்தம்‌ நமக்குத்‌ 
தெரியாது. ஒருவேளை எபிரெயர்களுக்குத்‌ 
தெரிந்த ஒரு இராகத்தை இப்பதம்‌ குறிக்‌ 


( 688 ) 


ha 
we 


மஏலாதீ-லேயனோத 


மகலாத்‌-லேயஜேத்‌. Mahalath-Lea- 
௩௦... 83-ம்‌ சங்கேதத்தினுடைய தலைப்பில்‌ 
சொல்லப்பட்ட இந்தப்‌ பதம்‌ எபிரெயர்‌ 
களுக்குத்‌ தெரிந்த ஒரு இராகத்தைச்‌ குறி... 
பிடலாம்‌. 

மகலாலேயேல்‌. Mகhகlகle!. [கடவுள்‌ 
மேன்மையுள்ளவர்‌.] 

1, கேனான்‌ என்பவ்னுடைய மகன்‌. 
ஆதி 513 லூச்‌ 357, -மெகுயவேல்‌. ஆதி 475. 

2. இறையிருப்புக்குப்‌ பிறகு எருசலேம்‌ 
பட்டணத்திலிருந்த ஒருவன்‌. நெகே 114, 

மகள்‌. Dகபஜhter. ரூச்‌ 112 3! மத்‌ 9” 
தமாரத்தி, தடம்பம்‌ காண்க. 

மகனுயிம்‌. Mahanaim. [இரண்டு பாளை 
யங்கள்‌.] யோர்தான்‌ நதிக்குக்‌ கிழக்கே, காத்‌ 
கோத்திரத்திற்கும்‌ மனாசேக்‌ கோத்திரத்திற்‌ 
கும்‌ இடையிலிருந்த எல்லையிலுள்ள ஒரு 
பட்டணம்‌. யோசு 185௫, இது லேவிய 
ருக்கு நியமிக்கப்பட்ட ஊர்‌. யோசு 218, 
யாக்கோபு தேவதூசர்களைச்‌ சந்தித்த இடம்‌. 
ஆதி 325. அப்னேரும்‌ தாவீதும்‌ இந்த ஊருக்‌ 


குப்‌ போனார்கள்‌. 2 சாமு 28 172% ] இரா 
414 உன்‌. பா 615, 
மகன்‌. 5௦௩. நீதி 18 410 620 93% மத்‌ 


99 லூச்‌ 1531, தமாரன்‌, தடூம்பம்‌ காண்க, 

மகாசியோத்‌. /ahazloth. தேவாலயத்‌ 
தில்‌ பாடகர்களின்‌ தலைவர்களில்‌ ஒருவன்‌. 
1 நாளா 254, 

மகாத்துமாக்கள்‌. The Excellent. சங்‌ 
162. பரிசுத்தவான்கள்‌ காண்க. 

மகா பரிசுத்தஸ்தலம்‌. The Holy of 
Holles. ஆசரிப்புக்‌ கூடாரத்திலும்‌, ௮தற்‌ 
குப்‌ பிறகு கட்டின தேவாலயங்களிலும்‌ 
மகா பரிசுத்த ஸ்தலம்‌ அந்தக்‌ கட்டடதச்தி 
லுள்ள மற்ற அறைகளினாலே சூழபபட்டி 
ருந்தது, பிரதான ஆசாரியன்மட்டும்‌ இதில்‌ 
பிரவேசிக்கலாம்‌. இதில்‌ தேவனுடைய 
பெட்டி இருந்தது. இதுதான்‌ யேகோ 
வாவின்‌ சம்மாசனம்‌ ஆயெ இரக்கபீடம்‌ 
ஆனதினால்‌ உலகத்திலுள்ள மற்ற எல்லா 
ஸ்தலங்களைப்பார்க்கலும்‌ இதுவே முக்கி 
யம்‌ என்று எபிரெயர்கள்‌ எண்ணினார்கள்‌. 
யாத்‌ 26 ஏண்‌ 44 1 இரா 616 7*0 56 2 நாளா 
38 எசே 459 எபி 912. தேவாலயம்‌ காண்க. 

மகாய்‌. நாகவ. நெகேமியா எருசலே 
மின்‌ மதில்சளைப்‌ பிரதிஷ்டை பண்ணும்‌ 
போது எருசலேமில்‌ வரித்த ஒருவன்‌ . 
நெகே 12%, 

மகாராத்‌. Mககாகth. யூதா நாட்டிலுள்ள 
ஒரு ஊர்‌, யோசு 1599, 


வேத அகராதி 


மகிமை 


மக்மை. Glory. 


1. பழைய ஏற்பாடு. 

பழைய ஏற்பாட்டில்‌ “மகிமை? என்பதின்‌ 
முதல்‌ அர்த்தம்‌ என்னவென்றால்‌ கடவுளை 
யாவது, மணிசனையாவது, வானம்‌ முதலிய 
வற்றையாவ து சிறப்பிக்கறது. இதோடு 
இந்த மேன்மைக்குக்‌ சாரணமாடகிய கனம்‌, 
பொருள்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌. விசேஷ 
மாய்க்‌ கடவுளினுடைய மேன்மையையும்‌ 
கர்வவல்லமையையும்‌ காட்டும்‌. திருஷ்டாச்‌ 
தங்கள்‌: 

1. கடவுளின்‌ மகிமை, யோசு 7! சங்‌ 
29! ஏசா 428 ம, 

கடவுளுடைய ஞானமும்‌ வல்லமையும்‌ ௮ 
வருடைய மகமையாயிருக்கறெது. சங 191035, 

11. லீபனோனின்‌ மகிமை என்பது அந்த 
மலையின்மேல்‌ உள்ள கேதுருமரங்களைக்‌ குறி 
க்கும்‌. ஏசா 359, 

வீட்டின்‌ மகிமை 2சுவரியம்‌. சக 4916, 

ஜனங்களின்‌ மகிமை: அவர்களின்‌ பொ 
ருள்‌, பொக்கிஷம்‌. வெளி 2126, 

மனிதனுடைய மகிமை. ஆதி 4513 எமி 27. 

மனிதனுடைய மூமை- அவனுடைய 
ஆத்துமா. ஆதி 496 சங்‌ 169 3011 574, 

இஸ்ரவேல்‌ அடைந்த உத்தம மேன்மை 
கடவுளே. 1 சாமு 4 எரே 211 லூக்‌ 290, 

111. கடவுளினுடைய மகிமை இருவித 
மாய்‌ இருக்கும்‌. 

(௬) அவர்‌ தமது பரிசுத்தத்தினாலும்‌, வல்‌ 
லமையினாலும்‌, நீதி நியாயத்தினாலும்‌ தமது 
சுபாவத்தின்‌ மகிமையைக்‌ காண்பிக்நிறார்‌. 
ஏசா 6 எண்‌ 142 எசே 3921 சங 29 10431, 

(0) தரிசனமாக அவர்‌ தமது மசத்துவத்‌ 
தைக்‌ காட்டுகிறார்‌. எசே 12 யாத 2416 3318 
346 லேவி 96 ம. 

11. புதீய ஏற்பாடு. 

புதிய ஏற்பாட்டில்‌ £மதிமை” என்பது பல 
விதமாய்‌ வழங்கப்பட்டிருக்கிற து. 
சோ 2! யோவா 994, 

கடவுள்‌ தரிசனத்திலாவது, அவரு 
டைய இரியையிலாவது காண்பிக்கும்‌ பெ 
ருமை. யோவா |14 211 54 174, 


அ மகத்துவம்‌. 


௫ மணிதர்கள்‌ இழந்துபோன தேவ லக்ஷ 
ணங்கள்‌. ரோம 32 1 கொரி 117. 

அவர்கள்‌ அடையவேண்டிய தேவ 
லக்ஷணங்கள்‌. 2 கொரி 37, 


( 684) 


மகிழ்‌, மகிழ்ச்சி 


இயேசுவின்‌ மூலமாய்‌ அடைந்த அரு 
ளாதிய மகிமை. 2 சொரி 3 8-11, தேவமகமை 
மனுஷகுமாரனுடையது. மத்‌ 167 மி, 

புதிய எருசலேமில்‌ தேவனுடைய மூ 
மையே வெளிச்சம்‌. வெளி 2175, 

பரிசுத்தவான்௧ள்‌ குணமாக்கப்பட்டுத்‌ தே 
வமதிமையைப்‌ பெறவேண்டியது. சோம 32 
5? 61840 2 கொரி 313 46 பிலி 39 கொலோ 
94. 

111. யேகோவாவின்‌ சந்நீதானத்தன்‌ 


மகிமை. 


யூதர்களுடைய அபிப்பிராயத்தின்படி யே 
கோவா விசேவமாய்த்‌ தேவாலயத்தின்‌ மகா 
பரிசுத்த ஸ்தலத்தில்‌ தங்கி அதிலும்‌ இன்னும்‌ 
சில இடங்களிலும்‌ இறங்கித்‌ தமது மகிமை 
யை வெளிப்படுத்தகிறார்‌. பெத்தேவிலே 
யாக்கோபு அந்த மகிமையைப்‌ பார்த்தான்‌. 
ஆதி 2816. ஏசாயா தேவாலயத்திலே அந்த 
மகிமையைக்‌ கண்டான்‌, ஏசா 0. மோசே 
சினாய்மலையில்‌ அதைத்‌ தரிசித்தான்‌. யாத்‌ 
2415, இஸ்ரவேலர்‌ வனாந்தரச்திலும்‌ , ஆசரிப்பு 
கூடாரத்திலும்‌, தேவாலயத்திலும்‌ அதைக்‌ 
கண்டார்கள்‌. யாத்‌ 167 294 4054 எண்‌ 1410 
1 இரா 81! எசே 12, செருபாபேல்‌ கட்டின 
இரண்டாம்‌ தேவாலயத்தில்‌ அந்த மகிமை 
காணப்படவேயில்லை, எசே 1183 432, மே 
சியா வரும்போது இந்த மகமை மறுபடியும்‌ 
காணப்படும்‌ என்று யூதர்கள்‌ நினைத்தார்கள்‌. 
பரி. பவுல்‌ இந்த மகிமையைப்பற்றிப்‌ பேசு 
கிரான்‌. சோம 94. பேதுரு முதலியவர்கள்‌ 
இயேசு மறுரூபமடைதலைப்பற்றி எழுதும்‌ 
போது பிரகாசமான இந்த மகிமையைப்‌ 
பற்றிச்‌ சொல்லுிறோர்கள்‌. மத்‌ 1751 பேது 
4142 பேது 111 எபி 1 யாக்‌ 21, 

மகிழ்‌, மகிழ்ச்சி. 4. 1 நாளா 124 
நெகே 10 சங 434 4911 5859 9611 9718 
100! 10431 நீதி 518 1410 9315 பிர 118 ஏசா 
2471 252 617 செப3!! லூச்‌ 114 பிலி 214 
1 பேது 413 யூதா 144, சந்தோஷம்‌ காண்க, 

மகோ-சாலால்‌-அஷ்‌ - பாஸ. MKaher- 
shalal-hash-baz. ஏசாயா திர்க்கதரிசி தன்‌ 
குமாரர்களில்‌ ஒருவனுக்கு இந்தப்‌ பெயர்‌ 
கொடுத்தான்‌. இசன்‌ அர்த்தம்‌ என்னவென 
றால்‌ 'சொள்ளையைக்‌ கவர்ந்து குறைக்குத்‌ 
இவிரி?. இந்தப்‌ பதத்தினாலே அசீரியாராஜா 
த2ரியாவின்‌ ராஜாவாகிய ரேத்சீனுக்கும்‌ 
இஸ்ரவேல்‌ ராஜாவாகிய பேக்காவுக்கும்‌ 
செய்யப்போகிற அழிவைக்‌ காட்டுகிறான்‌. 
ஏசா $1. 

மகேலி. 148௩11. 


வேத அகராதி | 


.. மக்கபெயர்‌ 


1. மெசாரியின்‌ மகன்‌. யாத்‌ 619 எண்‌ 910 
எஸ்றா 611 க, 

2. முன்‌ சொன்னவனுடைய மகன்‌. ] மா 
ளா 647 235: 240, இவனுடைய சசசதியாகு 
க்கு மகேலியர்‌ என்று பெயர்‌. எண்‌ 35, 


மக்கபெயர்‌, மக்கபேயர்‌. ௨௦௦௧6௧. 
மு. 175-மணாத்தில்‌ சரியாதேசத்தில்‌ அர 
னான அந்திமோகு எபிபானேலஸ்‌(.4701000/442 
Epwhanes) என்பவன்‌ கிரேக்க சமயாசா 
சதில்‌ விருப்பமுடையவனாயிருந்து, சனது 
ராஜாங்கத்திலிருந்ச ஒரு நாடாகிய பலெஸ்‌ 
தீனா சேசத்திலுள்ள யூசர்களை அந்த மார்க்கத்‌ 
தில்‌ சேர்க்கும்படி விரும்பி எழு வருஷகால 
மாய்‌ அவர்களை உபத்திரவப்படுத்தி, ௭௬௪ 
லேம்‌ நகரத்தை அழித்து, யூதர்கள்‌ தங்கள்‌ 
கியாயப்பிரமாணத்தின்படிச்‌ சடங்குகளை 
நடத்தாமல்‌ அங்கே விச்சரசங்களுச்குப்‌ பலி 
செலுத்தும்படி “பாழாக்கன அருவருப்பு? 
என்னும்‌ பவிபீடத்தை தேவாலயத்திலே 
கட்டி, நியாயப்பிரமாணப்‌ பிரதிகளைக்‌ இழித்‌ 
அ, அசேகரைக்‌ கொன்றுடோட்டான்‌. பிறகு 
பலெஸ்தீனாவிலுள்ள யூதர்கள்‌ எந்த ஊரிலும்‌ 
விக்சிரகாராதனை செய்யும்பொருட்டுப்‌ பலி 
பீடத்ழைக்‌ கட்டி அதின்மேல்‌ அவர்கள்‌ 
பலி செலுத்தும்படி ஏற்பாடுசெய்து, அந்த 
யூதர்கள்‌ அந்தப்பிரகாரம்‌ செய்கிறார்களோ. 
இல்லையோ என்று அறியும்படி தனது சேவ 
கரை அனுப்பினான்‌. அப்போது மோதின்‌ 
என்னும்‌ ஊரில்‌ மத்ததியா (Mattathias) 
என்னும்‌ ஒரு ஆசாரியன்‌ , தன்‌ மார்ச்சத்தை 
மறுதலித்து அந்தப்‌ பலியைச்‌ செலுத்தப்‌ 
போன ஒரு கள்ள யூதனையும்‌ சாஜாவினு 
டைய சேவகனையும்‌ கொன்றுபோட்டு, யோ 
வான்‌, சீமோன்‌, யூதா, எவியாசார்‌, யோனத்‌ 
தான்‌ ஆதிய தன்னுடைய இந்து குமாரர்க 
ரூடன்‌ போய்‌ அந்த ராஜாவினுடைய கொடூ 
சத்தினின்று தங்கள்‌ சேசத்சை விடுவித்துச்‌ 
கொள்ளும்படி போர்புரிந்தான்‌. இ-மு. 
1606-ம்‌ த்தில்‌ மத்ததியா இறந்துபோ 
னான்‌. அதற்குப்பிறகு யூதாஸ்‌ மக்கபெயு 
(Judas Maccabaeus) என்னும்‌ இவனு 
டைய மூன்றாம்‌ மகன்‌ இவனுக்குப்‌ பதிலாக 
அந்தச்‌ சண்டையை நடத்தினான்‌. யூசாசுக்கு 
சுத்தியல்‌” என்னும்‌ அர்த்தங்கொண்ட 'மக்ச 
பெயு' என்பது மறுபெயரானதினால்‌, இவன்‌ 
சந்ததியாருக்கு வழக்கமாய்‌ “மச்கபெயர்‌ 
(Maccabees) என்று பெயர்‌. ஆனால்‌ வம்ச 
அட்டவணைகளில்‌ இந்தக்‌ குடும்பத்துக்கு 
அஸ்மோன்‌ என்பவன்‌ தலைவனான தினால்‌ 
இவர்களுக்கு *அஸ்மோனியர்‌' (Ha8mo- 
976018) என்று பெயராம்‌. ன 


( 685 ) 


மக்கபெயர்‌ சரித்‌, ரஜ்கள்‌ வேத அகரா து மக்கபெயா சரித்திரங்கள்‌ 


யூதாஸ்‌ மச்சபேயு இ-மு, 160-161 மட்‌ 
டும்‌ யூசர்களுடைய சேனாபதியாயிருந்து 
சிரியா ராஜாவை ஜெயித்து எருசலேமைப்‌ 
பிடித்து, பரிகத்தக்குலைச்சலினால்‌ கெடுக்‌ 
கப்பட்ட தேவாலயத்தைச்‌ சுத்திகரித்து, மறு 
படியும்‌ அதைப்‌ பிரதிஷடைசெய்து , அதில்‌ 
ஆராதனையை மூன்‌ வழக்கத்தைப்போல 
ஆரம்பித்தான்‌. இவன்‌ ரோமர்களுடன்‌ 
உடன்படிக்கை செய்தான்‌. 

யூதாஸ்‌ மக்கபெயுவுக்குப்‌ பதிலாக யோன 
த்தான்‌ (Jonathan) மு. 161-143 மட்‌ 
டும்‌ அந்த ஜனங்களுச்குத்‌ தலைவனாயிருர்‌து 
ரோமர்களுடனே உடன்படிக்கை செய்து 
பிரதான ஆசாரியனானான்‌. அக்காலத்தில்‌ 
சரியா ராஜாவின்‌ ஊழியர்களில்‌ ஒருவன்‌ 
தீக்திரமாய்‌ இவனைக்‌ கொன்றுபோட்டான்‌, 

யோனத்தான்‌ இறந்தபிறகு யூதர்கள்‌ 
மோனைத்‌ (5401) தங்களுக்குப்‌ பிரதான 
ஆசாரியனும்‌ சேனாபதியுமாய்த்‌ தெரிந்து 
கொண்டார்கள்‌. பெமு. 143-135 மட்டும்‌ 
இவன்‌ இவர்களை ஆண்டுவந்தான்‌. இவன்‌ 
மகா க்ஷமமாய்‌ யூத ஜனங்களை நடத்தி 
வியாபாரமும்‌ விவசாயமும்‌ பெருகும்படி யா 
வருக்கும்‌ நீதி நியாயம்பண்ணி, சமயாசார 
த்தை வெகு ஜாக்கிரதையுடன்‌ ஈடப்பித்து, 
இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ மிகுந்த சர்தோஷத்து 
டனே .மிழும்படி செய்து, சீரியா ராஜா 
வின்‌ சேனாபதியை முறியடித்தான்‌. இவன 
காலத்தில்‌ யூதர்கள்‌ சீரியாவின்‌ அதிகாரத்தி 
விருந்து முற்றிலும்‌ விதெலை அடைந்தார்கள்‌. 
இ-மு. 1985-ம்‌ றத்தில்‌ சீரியர்கள்‌ தந்திரம்‌ 
பண்ணி ஒரு விருந்தில்‌ இவனையும்‌ இவனு 
டைய குமாசர்களில்‌ இருவரையும்‌ கொன்று 
போட்டார்கள்‌. யோவாலும்‌ எலியாசாரும்‌ 
இசற்குமுன்‌ இற்‌ தபோனார்கள்‌. இசற்குப்‌ 
பிறகு மக்கபெயர்களின்‌ சந்ததியாரில்‌ சிலர்‌ 
ஏறக்குறைய எழுபது "வருஷகாலம்‌ யூத 
ஜனங்களை ஆண்வெர்தார்கள்‌. அதற்குப்‌ 
பிறகு பெரிய எரோதின்‌ தகப்பனாயெ அந்தி 
பத்சர்‌ மேலான அதிகாரத்தைப்‌ பெற்றான்‌. 


மக்கபேயர்‌ (மக்கபேயர்‌) சரித்திரங்கள்‌... 


The Books of the Maccabees. 

இரக்க வேதாகமத்தில்‌ மக்கபெயர்‌ ஆக 
மங்கள்‌ நான்கு உண்டு. இறிஸ்தவசபையின்‌ 
வேதசாஸ்திரிகள்‌ இந்த புத்தகங்களைப்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ சேர்க்காமல்‌, தள்ளுபடி. ஆக 
மத்தில்‌ இவைகளில்‌ இரண்டு ஆகமங்களை 
மாத்திரம்‌ சேர்த்திறாக்கிறார்கள்‌. 

1. மக்கபேயர்‌: இர்தச்‌ சரித்திரத்தில்‌ 
பெரிய அலெச்சர்சர்‌ அடைந்த ஜெயங்களும்‌, 
அச்திமோகு எபிபானெல்‌ யூசர்களுச்குச்‌ செ 


ய்த உபத்திரவமும்‌, மக்கபெயர்‌ வம்ச அட்‌ 
டவணையும்‌, மத்ததியா செய்த கலசமும்‌, 
யூதாஸ்‌ யோனத்தான்‌ சீமோன்‌ என்பவர்சளு 
டைய சரித்திரங்களும்‌ எழுதப்பட்டிருக்கி 
மது. இதின்‌ ஆச்ியோன்‌ முதலில்‌ இசை 
எபிசெயபாஷையில்‌ எழுதினான்‌ என்றும்‌; 
ஆனால்‌ அந்த எபிசெயதூல்‌ காணாமற்போய்‌ . 
விட்டது என்றும; இதின்‌ ஆக்கியோன்‌ 
பெயர்‌ நமக்குத்‌ தெரியாது என்றும்‌; இது 


- ஏறக்குறைய இ-மு, 50-ம்‌ த்தில்‌ எழுதப்‌ 


பட்டது என்றும்‌; இதின்‌ ஆக்கியோன்‌ 
தான்‌ எழுதின விஷயங்களை விவசமாயும்‌ 
திட்டமாயும்‌ விசாரித்து உண்மையான 
வற்றை மட்டும்‌ எழுதினான்‌ என்றும்‌ தெரிய 
வருகிறது. 

இரண்டாம்‌ மக்கபேயா: இர்தநூல்‌ 
முதல்‌ மக்கபெயரைப்போல உண்மையான 
சரித்திரம்‌ அல்ல. இதின்‌ ஆக் யோன்‌ சரித்‌ 
தரத்தைத்‌ திட்டதுட்பமாய்‌ எழுத விரும்‌ 
பாமல்‌, சில விஷயங்களைமாத்திரம்‌ சொல்லி, 
அவைகளின்‌ மூலமாய்‌ யூதர்கள்‌ கைக்கொள்‌ 
ளவேண்டிய புத்திமதிகளைச்‌ சொல்ல விரும்‌ 
பினான்‌. இதன்‌ ஆக்கியோன்பெயர்‌ தெரி 
யாது. இவன்‌ இரேக்கபாஷையில்‌ இந்த 
நூலை எழுதினான்‌, முதல்‌ மக்கபெயருக்கும்‌ 
இதற்கும்‌ அரெக வித்தியாசங்கள்‌ உண்டு. 
இப்படி வித்தியாசம்‌ இருப்பதனால்‌ இந்த 
தூலை அல்ல; முதல்‌ மக்கபெயர்‌ என்னும்‌ 
தலையே நாம்‌ நம்பவேண்டும்‌. இந்த நூல்‌ 
ஏறக்குறைய இ-பி. 40-ம்‌ இுத்துக்குமுன்‌ 
எழுசப்பட்டிருச்குமென்று நாம்‌ சொல்லக்‌ 
கூடும்‌. 

ழன்றம்‌ மக்கபேயா: எடிப்து தேசத்து 
ராஜாவாகிய நான்காம்‌ பித்தோலமியு தேவா 
லயத்தைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்கச்‌ செய்த 
பிரயத்தனங்கள்‌, பிரதான ஆசாரியனாயெ 
சீமோன்‌ மூலமாய்‌ அந்தப்‌ பிரயத்தனங்கள்‌ 
நீக்கப்பட்ட விஷயம்‌ முதலியவைகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கறது. ஆனால்‌ இதில்‌ 
எழு தினவைகளுச்கு அத்தாக்ஷிகள்‌ இல்லா 
மையால்‌ இது சரித்திமோ, கதையோ 
என்று சொல்வது கூடாது. இதன்‌ ஆக்கி 
யோன்‌ கிரேக்க பாஷையில்‌ ஏறக்குறைய 
இ - பி. 40-ம்‌ த்தில்‌ இதை எழுதியிருக்‌ 
கலாம்‌. யூதர்களும்‌ கிறிஸ்தவர்களும்‌ இந்த 
மூலை வழச்சமாய்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. 

நான்காம்‌ மக்கபேயர்‌: இர்த தால்‌ 
ஞானத்தின்‌ உத்தமத்தைச்‌ சிழறப்பிக்கும்படி 
எழுதீப்பட்ட ஒரு உபர்நியாசமாயிருக்கிறது. 
இசெல்லாம்‌ ஜெப.ஆலயத்தில்‌ செய்த பிர 
சங்கத்தைப்போலத்‌ தோன்றுது. இதன்‌ 


(696). 


மககெதா 


காலமும்‌, ஆக்கயோனும்‌ சொல்வது அரிது. 
அப்போகிரிப்பா காண்க. 


மக்கேதா. 17816௦08௧௩. பலெஸ்ஜனா 
தேசத்தின்‌ தென்பங்கிலுள்ள ஒரு ஊர்‌, 
இதன்‌ பக்கத்தில்‌ உள்ள ஒருகெபியில்‌ யோ 
சுவா ஜெயித்த ந்து கானாணிய ராஜாக்கள்‌ 
ஒளிர்துக்கொண்டார்கள்‌. யோசு 1010-38, 


மக்கேதோனியா. Macedonia. இரேக்ச 
தேசத்தின்‌ வடழெக்லெள்ள ஒரு பெரிய 
தேசம்‌. பெரிய அலெச்சர்தரின்‌ காலத்தில்‌ 
இந்தத்‌ சேசம்‌ மற்ற எல்லா சேசங்களுக்கும்‌ 
பெரியதாயிருந்தது. ஆனால்‌ இவன்‌ காலச்‌ 
இற்குப்‌ பிறகு அந்த தேசத்தின்‌ மேன்மை 
குறைந்துபோனது. இதில்‌ பரி. பவுல்‌ 82ரா 
ப்பா கண்டத்தில்‌ முதலாவது சந்தித்த பிலி 
ப்பி, தெசலோனிக்கே, பெரேயா என்னும்‌ 
பட்டணங்கள்‌ இருந்தன. ரோமாபுரியிவி 
ருந்து சன்ன ஆசியாவுக்குப்‌ பிரயாணம்‌ பண்‌ 
ணுறெவர்கள்‌ இத்தாலியா தேசத்திலுள்ள 
பிருந்திசியம்‌ என்னும்‌ துறைமுகத்தில்‌ கப்‌ 
பல்‌ ஏறி ஏறக்குறைய 00 மைல்‌ பிரயாணம்‌ 
பண்ணி மக்கெதோனியாவிலுள்ள திர்ராக்கி 
யம்‌ (Dyrrhachium) என்னும்‌ துறைமுகத்‌ 
திலிறங்‌ ரோமர்கள்‌ மக்கதோனியாவில்‌ 
போட்ட ராஜபாதை மூலமாய்‌ நேயாப்பொலி 
என்னும்‌ துறைமுகத்துக்குப்‌ போய்‌ மறுபடி 
யும்‌ கப்பல்‌ ஏறிச்‌ சின்ன ஆசியாவுக்குப்‌ போ 
ய்ச்‌ சேருவார்கள்‌. பரி. பவுல்‌ பிலிப்பியிலி 
ருந்து தெசலோனிக்கேமட்டும்‌ அந்த ராஜ 
பாதை வழியாய்ப்‌ பிரயாணம்‌ பண்ணினான்‌. 
அப்‌ 16, மறுபடியும்‌ மக்கெேதோனியா தேச 
த்துக்குப்‌ போனான்‌. அப்‌ 20. அவன்‌ முத 
லாவது ரோமாபுரியில்‌ சிறையிருப்பிலிருநது 
விடுதலை யடைந்தபிறகு மூன்றாந்தரம்‌ மக்‌ 
கெதோனியா தேசத்துக்குப்‌ போனான்‌. 1 
தீமோ 1. 

மக்கேலோத்‌. Makheloth. 

இஸ்ரவேலர்‌ பாளையம்‌ இறங்கின இந்த 
இடம்‌ வேதசாஸ்திரிகளுக்குத்‌ தெரியாது. 
எண்‌ 3329, 

மக்தலா. Mகஜவகொக, கலிலெயாக்‌ கட 
வின்‌ மேற்குக்கரையில்‌ திபேரியாப்‌ பட்ட 
ணத்திற்கு வடக்கே மூன்றுமைல்‌ தூரத்தி 
லுள்ள ஒர்‌ ஊர்‌. இதிலிருந்துதான்‌ மகத 
லேனா மரியாள்‌ வந்தாள்‌. மத்‌ 15: 

மக்தலேனு. மரியாள்‌ 
காண்க, 

மக்தியேல்‌. 11௨ஏ01௫1. ஏதோம்‌ நாட்‌ 
டில்‌ உள்ள ஒரு பிரபு. ஆதி 368, 


Magdalene. 


( 687 ) 


னிடம்‌ வந்த காத்‌ கோத்திரத்தானாகிய 


வேத அகராதி மத்தேஷ்‌. 


மக்தேஷ்‌. Mகktesh. எருசலேம்‌ பட்‌ 
டணத்தின்‌ பாகங்களில்‌ செப்பனியா. இர்ச்‌. 
கதரிசி சொன்ன ஒரு பாசம்‌. செப்‌ 11, 
இத இன்னதென்று இட்டமாய்க்‌ குதிப்பது 
நம்மால்‌ கூடாது. எநசலேம்‌ காண்க. 
மக்நாத்பாய்‌. நாக௦௩௩க0வ1. அந்நிய. 
ஜாதிப்‌ பெண்ணை விவாசம்‌ பண்ணின ஒரு. 
வன்‌. எஸ்றா 1040, i 
மக்பன்னும்‌. Ma௦ஙறகறாகl. தாலிதி 
ஒரு. 


1 காளா 1215, | 
மகபியாஷ. Mகஜஓiash. இந்த ஊர்‌. 
இருந்த இடம்‌ நமக்குத்‌ தெரியாத. இதுவும்‌ 
மக்பீஷ என்பதும்‌ ஒனறாயிருக்கலாம்‌ எஸ்றா 
250 நெகே 10%, 
மக்பீஷ்‌. கஜு।கh. ம்க்பியாஷ்‌ காண்க, 
- மக்பேனு. Mக௦hஸசாக. யூதா கோத்‌ 
திரத்தின்‌ நாட்டில்‌ எக்லோன்‌ ஊருக்‌. 
குச்‌ சமீபத்திலுள்ள ஒரு ஊர்‌, இதுவும்‌ 
காபோனும்‌ ஒன்றாயிருக்கலாம்‌. யோசு 1640 
1 நாளா 24, ப 
மக்பேலா, Machpelah. எபிசோன்‌ 
ஊருக்குச்‌ சமீபமான ஒரு இடம்‌. இதில்‌ 
ஆபிசகாம்‌ தன்னையும்‌ தன்‌ குடும்பத்தையும்‌ 
அடக்கம்‌ பண்ணும்பொருட்டு ஒருபக்கத்‌ 
தில்‌ குகையோடு இருந்த ஒரு நிலத்தை வாங்‌ 
இனான்‌. ஆதி 2811, இதில்‌ ஆபிரகாம்‌, 
சாறாள்‌, ஈசாக்கு, ரெபேக்காள்‌, லேயாள்‌, 
யாக்கோபு என்பவர்கள்‌ அடக்கம்‌ பண்ணப்‌ 
பட்டார்கள்‌. ஆதி 259 4950 503, இப்‌ 
போது அந்தக்‌ குகசையைச்‌ சுற்றிலும்‌ 40 அடி 
உயரமுள்ள மதில்‌ கட்டப்பட்டிருக்கெது. 
இந்தத்‌ தேசம்‌ தற்காலத்தில்‌ மகமதியர்‌ வசத்‌ 
தில்‌ இருப்பதினால்‌ இதில்‌ . முன்காலத்தில்‌ 
இிறிஸ்தவர்கள்‌ கட்டின ஒரு தேவாலயத்சை 
மகமதியர்கள்‌ இப்பொழுது தங்களுக்கு மஸ்‌ 
ஜீத்தாச வைத்துக்கொண்டார்கள்‌. இந்தமஸ்‌ 
த்துக்குள்‌ ஈசாக்கின்‌ கல்லறையும்‌ செபெச்‌ 
காளின்‌ கல்லறையும்‌ இதன்‌ பக்கத்தில்‌ ஒரு 
மண்டபத்தில்‌ ஆபிரகாம்‌, சாறாள்‌ என்பவர்‌ 
களின்‌ கல்லறையும்‌, இந்த நிலத்தின்‌ மற்‌ 
றப்‌ பக்கங்களில்‌ மற்றக்‌ கல்லறைகளும்‌ கரண்‌ 
பிக்கப்பட்டிருக்றெது. ஆனால்‌ அவர்களின்‌ 
பிரேதம்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட குகை மஸ்‌ 
ஜீத்துக்குக்‌ ழே இருக்றெசாகச்‌ சொல்லப்‌ 
படுறது. ட A 
மக்லாள்‌ Mகhiah. செலோப்பியாத்‌ 
தின்‌ குமாரத்திகளில்‌ ஒருத்தி, எண்‌ 263 
யோசு 119. த்‌ 
மக்லோன்‌. ஈக. [இளைத்தப்போ 
நெது.] ரூத்தின்‌ முதல்‌ புருஷன்‌. ரூத்‌ (141), 


வன்‌. 


ப மக்னிதான்‌ 


ம்ம்ம்‌, Mahaneh-dan. “தாண்‌ 
கோத்நிரத்தாரின்‌ பாளையம்‌ என்று அர்த்‌. 
தங்கொண்ட மக்னிதான்‌, தாண்‌ கோத்திரத்‌ 
தார்‌ காட்டின்‌ எல்லைக்குள்‌ இருந்த ஒரு 
இடம்‌. நியா 1399 1819, 

மசேயா. Mகக5elah. மாசேயா காண்க 


மச்சம்‌. ஈh. ஆதி 12 | 26 98 எண்‌ 
115 1 இரா 45 யோபு 12 எசே 389 ஆப 
114. மீன்‌ காண்க. 


மச்சுப்‌ பாவுகிறது. “டவ beam”. கெசே 
315 சங்‌ 1045. உத்திரம்‌, வீடு காண்க. 

மஸ்கீல்‌. Machi! எபிரெய பதமாகிய 
மஸ்ஜில்‌ என்பதற்கு “தியானம்‌” அல்லது 
புத்தியடங்கெய சங்தேம்‌' அல்லது (சொல்ல 
லங்காரமுள்ள பாட்டு” என்று அர்த்தம்‌, 
சவ்‌ 32, 42-15, 52-55, '74-78.85, 89, 142. 

மஸ்ரேக்கா. Mashrekah. ஏதோமிய 
ராஜாவாகிய சமிலாவின ஊர்‌. : ஆதி 3636 
| நாளா 147 

மஞ்சம்‌. ஒப்‌. நீதி 76 ஏசா 57 எசே 
234 எபி 134. கட்டில்‌, படூக்கை காண்க. 

மடலுளள சேடி. Rசed்‌. ஏசா 197-ல்‌ 
“மடலுள்ள செடி” ஒருவிதமான நாணலைக்‌ 
குறிக்கும்‌, எடிப்தியர்கள்‌ அந்த காணவின்‌ 
பட்டைகளை எடுத்து நேர்த்தியான காதிதம்‌ 
செய்வார்கள்‌. வெதசாஸ்திரிகளில்‌ சிலர்‌ 
நினைக்றெபடி இந்த வசனத்தில்‌ “மடலுள்ள 
செடி? என்பதற்குப்‌ பதிலாக “செழிப்புள்ள 
நிலங்கள்‌? என்பது எபிரெய பதத்துக்குச்‌ 


சரியான மொழிபெயர்ப்பாயிருக்கும்‌. எழ 
த்து காண்க. 

மடல்‌. 71. “காதின்‌ மடல்‌. யாத்‌ 2990 
லேவி 524 1414, 


மடிந்துபோகறது. னாlsh. மத்‌ 655 மாற்‌ 
428 லூக்‌ 934, 

மட்டநூல்‌. Measuring line. 2 இசா 
2113, நூல்‌ காண்க. 

மட்டப்பலகை. (1௬௨. ஏசா 4415-ல்‌ 
:மட்டப்பலகை' என்று மொழி பெயர்க்கப்‌ 
பட்ட எபிரெய பதம்‌ ஒருவிதமான எழுத்‌ 
தாணி அல்லது ஒருமாதிரி சிவப்பு மண்‌ 
ணைக்‌ குறிக்கும்‌. 

மணமகன்‌. 8106. ஏசா 4918, கலி 
யாணம்‌, தடூம்பம்‌, மணவாட்டி காண்க. 

மணல்‌. காப்‌. பலெஸ்‌தீனா சேசத்தில்‌ 
சடலோசத்திலும்‌ வனாந்தரங்களிலும்‌ மணல்‌ 
ஏசாளமாயிருக்கும்‌. ஆதி 9211 உபா 8819 
எசே 529 339. எபெ்து தேசத்தில்‌ மணல்‌ 
அதிகமாய்‌ இருந்ததினால்சுழல்‌ காற்று அதைச்‌ 


வேத அகராதி 


மணவாட்டி 


கொண்டுமோய்ச்‌ செழிப்பான கேச நிலங்‌ 
களைப்‌ பாழாக்கி, அரே ஊர்களை ' மூடிப்‌ 
போட்டிருக்கிறது. யாத்‌ 219 

உவமையாய்‌ மணல்‌ குறித்ததாவது: 

“திரள்‌. ஆதி 3213 1149, 

கனம்‌. யோபு 65 நீதி 213 

உறுதியின்மை. 

மணவாட்டி. 8ரie. ஏசா 610 625 
எரே ௨2 134 169 2510 3311 யோவே 216 
யோவா 32 வெளி 1598 2199 2917, கலி 
யாணம்‌, தடூம்பம்‌, மணமகள்‌ காண்க. 

மணவாளன்‌. 


மத்‌ 755, 


Bridegroom. 

1. விவாக புருஷன்‌. சங்‌ 19 ஏசா 6110 
625 எசே 74 (09 2510 3311 யேோவே 216 
மத்‌ 251710 யோவா 29 32, கலியாணம்‌, 
தடூம்பம்‌ காண்க. 

11. உவமையாய்‌: மத்‌ 914 மாற்‌ 29 லூச்‌ 
524 வெளி 1828, 

மணி. 1. ஒல]. எபிரெயர்கள்‌ பலெஸ்‌ 
தீனா சேசச்துக்கு வருமுன்‌ அசிரியர்கள்‌ 
மணிகளை வார்ப்பாக வார்த்தார்கள்‌. பூர்வீகத்‌ 
தில்‌ பலெஸ்தீனா சேசச்திவிருந்த கேசேர்‌ 
ஊராரும்‌ சிறு மணிகளை உபயோஇத்து 
வந்தார்கள்‌. பிரதான ஆசாரியனுடைய 
உடைகளில்‌ சிறு பொன்மணிகள்‌ கட்டப்பட 
டிருந்தது. யாத்‌ 2653 3995. ரதங்களில்‌ கட்‌ 
டன குதிரைகளின்‌ ஜீனி முதலியவற்றில்‌ 
மணிகள்‌ தைக்கப்பட்டிருந்தது. ௪௧ 1490, 
இிரேக்கர்கள்‌ பாளயம்‌ இதங்கியிருக்‌ 
கும்போது மணியடிச்துப்‌ போர்ச்சேவகர்க 
ளுச்கு நேரத்தைக்‌ குறிப்பிவொர்கள்‌. இறிஸ்‌ 
தவர்கள்‌ தேவாலயங்களில்‌ மணிகளை முத 
லாவது உபயோகித்த காலச்சைப்பற்றி உறு 
தியாய்ச்சொல்ல முடியாது. சிலர்‌ நினைக்கிற 
படி பி. 500-ம்‌ ஹ்‌த்தக்குள்ளே கோலா 
என்னும்‌ கண்காணியர்‌ முதல்‌ முதல்‌ தேவா 
லயங்களில்‌ மணியடிக்றெ வழக்கத்தை ஏற்‌ 
படுத்தியிருக்கலாம்‌. அதேகாலத்தில்‌ ஆங்‌ 
இலேய தேசத்தில்‌ மணிகள்‌ உபயோகிக்கப்‌ 
பட்டது. மகமதியர்கள்‌ தங்கள்‌ ஆராதனை 
யில்‌ மணிகளை உபயோடக்சமாட்டார்கள்‌. 
ரோம சபையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ புது மணி 
களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்துப்‌ பெய 
ரிவொர்சள்‌. 

மணி. 2. Hour. புதிய ஏற்பாட்டில்‌ 
பகல்‌ காலம்‌ 12 மணியாக வகுக்சப்பட்டி 
மத்‌ 209-12 974 மாற்‌ 1589 லூக்‌ 


ருந்தது. ்‌ 
9344 அப்‌ 109, காலம்‌ காண்க. 

மணீ. 3. Seed. (கோதுமை மணி). 
யோவா 1224, 


( 688 ) 


மணி, கண்மணி 
4. மணி. கண்மணி. Apple of the eye’ 

உபா 3210 சங்‌ 175 நீதி 7£ ௪க 98 புல 218, 
6. மணி. இரத்தினம்‌ காண்க, 
மணியகாரன்‌. 0141௦8. 1 இரா 4, 


மணை. 84001. பிரசவிக்கும்‌ பெண்கள்‌ 
உட்காரும்‌ மணை. யாத்‌, 14, 


மண்‌. றம்‌. ஆதி 219919 யோபு 56 
ஏசா 294, தாள்‌, தூசி காண்க. 
மண்டபம்‌. ௦௦௩. இஸ்ரவேலர்‌ சா 


* லொமோனின்‌ தேவாலயத்துக்கும்‌ மாளி 
கைக்கும்‌ முன்‌ மண்டபங்களைக்‌ கட்டினார்‌ 
கள்‌. 1 இரா 6 7 621 2 நாளா 34. 

புதிய ஏற்பாட்டில்‌ பிரதான ஆசாரியரின்‌ 
மாளிகைக்கு முன இருந்த “மண்டபம்‌' தெரு 
வாசலிலிருந்து வீட்டுக்குள்ளிருக்கும்‌ முற்‌ 
றம்வரையில்‌ மேல்‌ கூசைபோட்டுள்ள 
இடத்தைக்‌ குறிக்கும்‌. பத்‌ 207 மாற்‌ 1468, 
“சாலொமோனுடைய மண்டபம்‌தேவாலயத்‌ 
தில்‌ தழெக்கோரத்திலுள்ள மதிலைச்சேர்ந்த 
தாழ்வாரத்தைக்‌ குறிக்கும்‌. யோவா 1093 
அப்‌ 310 52, தேவாலயம்‌ காண்க, 

மண்டலம்‌. 0௫௨0௦5. யோபு 9, 
நக்ஷத்தரம்‌ காண்க. 

மண்பாண்டம்‌. Earthen vessel, pit- 
cher, pot. பூர்வீக காலம்முதல்‌ பலெஸ்தி 
னாவில்‌ உள்ள பெண்கள்‌ பெரிய மண்பாண்‌ 
டங்களைக்‌ ணெற்றுக்குக்‌ கொண்டுபோய்ச்‌ 
தண்ணீர்‌ மொண்டுவருவார்கள்‌ அதி 2414 
புல 43. தனவான்களுடைய வீடுகளில்‌ அடி 
மைகள்‌ இந்த வேலையைச்‌ செய்வார்கள்‌. இஸ்‌ 
ரவேலர்‌ வனாந்தரத்தில்‌ பிரயாணம்பண்ணும்‌ 
காலத்திலும்‌, அதற்கு முந்தின காலங்களி 
லும்‌ கூடாரங்களில்‌ வாசம்பண்ணி அடிக்‌ 
கடி பிரயாணம்‌ பண்ணினதினால்‌ அவர்கள்‌ 
மண்பாண்டங்களை அவ்வளவாய்‌ உபயோ 
 இச்சவில்லை. ஆனால்‌ அவர்கள்‌ பலெஸ்தினா 
தேசச்தில்‌ குடியேறினபிறகு மண்பாண்‌ 
டங்களைப்‌ பலவிதமாய்‌ உபயோகித்துவ௩்‌ 
தார்கள்‌. லேவி 698 113 1450 2 சாமு 1728 
சங்‌ 29 ஏசா 2916 எரே 18: 191, தயவன்‌ 
காண்க. 


மண்வேட்டி. Mattock, Ploughshare. 
1 சாமு 130 ஏசா 7-ம்‌ வசனங்களில்‌ 
சொன்ன “மண்வெட்டி” சாதாரண ஏர்‌ 
பேர்க்கக்கூடாத நிலத்தை வெட்டுறெ 
நமது மண்‌ கொத்தியைப்போலிருந்‌ 
“தது. ஏசா 24 யோவே 3811-ம்‌ வசனங்களில்‌ 
“மண்வெட்டி என்பது எர்க்கொமுவைக்‌ 
குறிக்கும்‌. 
87 


வேத அகராதி 


மதகு. 


மதத. ராக! சல்‌ 18%, வாய்க்‌... 


கால்‌ காண்க. 


மதத. “Wn0க.” ஆதி 7 2 இரா 1? 


ஏசா 2415, இவைகளில்‌ “மதகு? என்னும்‌ பதம்‌ - 
உபயோ௫க்சப்பட்டிருச்கறது.*மதகு”என்று 
'மொழிபெயர்க்கப்பட்ட மூலபாஷையின்‌ . 


அத்‌ 2 


பதத்துக்குச்‌ சரியான அர்த்தம்‌ “ஜன்னல்‌” i 
என்பதுதான்‌. மல்‌? 311-ல்‌ இந்தப்‌ பதத்துச்‌ ட 


குப்‌ “பலகணிகள்‌” என்று சொல்லப்பட்டிருக்‌ 


கிறது. ஆங்கிலேய வேதாகமத்தில்‌ இந்தப்‌ 


பதத்துக்கு “]474%4010 என்று சொல்லப்‌ 


பட்டிருக்கறது. எபிரெயர்கள்‌ அபிப்பிரா 


யத்தின்படி. வானம்‌ பூயிக்குமேல்‌ ஒரு பெரிய 


கூடாரத்தைப்போல்‌ பரம்பி யிருக்றெது. 


வானத்துக்கு மேல்‌ வானலோகம்‌ இருக்கும்‌, 
வானத்தினூடே ஜன்னல்களும்‌ கதவுகளும்‌ 
உண்டு. அந்ச ஜன்னல்களின்‌ ்‌ 


லமாய . 


மழை பூமியின்மேல்‌ வருஷிக்கும்‌. வெளி 45. . 


மதபேதம்‌. A. V. Heresy. 8. V. Sect. 


அப்‌ 2414 1 சொரி 11! கலா 50 2பே2, 


மார்க்கபேதம்‌ காண்க, 


மதனும்‌, மத்தனுய்‌, மத்னும்‌, Mattenal, 
[யேகோவாவின்‌ ஈவு.] 


1, 2. அந்நிய பெண்களை விவாகம்‌ பண்‌ 
ணினவர்கள்‌. எஸ்றா 1053-37, 


3. ஒரு ஆசாரியன்‌. நெகே 1219, 


மதிகேடன்‌. ௦௦1. சங்‌ 53! நீதி 935 
பிர 105 மத்‌ 2317-19 லூச்‌ 1140 1290, மடன்‌ 
காண்க. 

மதீகேட, ஈ௦11. 2 சாமு 1313 சங்‌ 


385 நீதி 55 1715 பிர 75 மாற்‌ 79 2 தமோ 
39 2 பேது 918, (மதிகேடான காரியம்‌ 
யோசு 715. மடன்‌ காண்க. 


“மதிகெட்ட ஜனங்கள்‌.” உபா 326. 
“மதிகெட்டவன்‌.” 2 சாமு 393 சங்‌ 141, 
“மதிகெட்டவர்கள்‌. 2 சாமு 1815, 
மதிகெட்ட தீர்க்கதரிசி.” எசே 155, ' 
“மதிகெட்ட காரியம்‌.” ஆதி34” உபா 2911, 


மதிமயக்தகிறது. ஈ.V. Maketh fools. 


யோபு 1277, 


மத்மயங்ககிறது. ஒ. V. Be mad. உபா 
2834, 


மதியற்ற ஸ்தீரீ, Foolish woman. நீதி 95. | 


மதீயற்றவன்‌. ௦௦1, 1 சாமு 264, - 


மதியில்லாமல்‌. Foolishly. ஆதி 8128, 


மதியீனம்‌, மதியீனன்‌. 


Folly, Fool. 
யோபு 417 நீதி : 188 1215.23 | 416.24.33 1514 1699 


ரமா 


மதில்‌ 
17 (99 பிர 103 2 கொரி 111, மடன்‌ 
காண்க. 

மதில்‌. ுவ!. பலெஸ்தீனா தேசத்தார்‌ 
தங்கள்‌ ஊர்களைச்‌ சுற்றிலும்‌ மண்ணோடு 
சேர்த்த கற்களினால்‌ அல்லது செங்கல்லு 
களினால்‌ அதிச உயரமாயும்‌ கனமாயும்‌ 
மதில்சளைக்‌ கட்டுவது வழக்கம்‌. எருசலேம்‌ 
பட்டணத்தின்‌ மதில்கள்‌ விசேஷமானவை. 
சில சமயங்களில்‌ சத்துருக்கள்‌ இடறவில்லா 
மல்‌ பிரவேசிக்கக்கூடாதபடி இந்த மதிலைச்‌ 
சுற்றி வெளியே வேறு மதிலையும்‌ கட்டுவோர்‌ 
கள்‌. 

சில பட்டணஙகளுக்கு 30 அடி உயச 
மும்‌ 14 அடி கனமுமுள்ள மதில்கள்‌ இருக்‌ 
கும்‌. எருசலேமின்‌ மதில்கள்‌ இவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ பெரியவை. அ£ரியர்களும்‌ பாபி 
லோனியர்களும்‌ தங்கள்‌ ஊர்களைச்சுற்றி 
இவைகளைவிட மகா பெரிய மதில்களைக்‌ 
கட்டினார்கள்‌. உபா 38 2 சாமு 2015 1 இரா 
920% 215 யோசு 05 கெகே 1 28 315 43 
516 1257 யோபு 241! ௪ல்‌ 4819, சுவா காண்க. 


மது, மதுபானம்‌. Drunkenness. வே 
தாகமத்தில்‌ மதுபானத்தைப்பற்றிப்‌ பல 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்றெது. இது 
சண்டிக்கப்பட்டது. ஏசா 5 ரோம 1431, 
இதன்மூலமாய்‌ வரும்‌ ஈஷ்டச்சைப்பற்‌ 
றிய திருஷ்டாந்தங்கள்‌. நோவா. அதி 91! 
லோத்‌. ஆதி 1955. நாபால்‌. 1 சாமு 2586, 
ஏலா. 1 இரா 16. பேனாதாச்‌. 1 இரா 2015. 
இதின்‌ தண்டனை. 1 கொரி 610. திராட்ச 
ரசம்‌ குடிப்பதனால்‌ வெறிமயக்கம்‌ உண்டா 
கும்‌. ஆதி 93 199 | சாமு 13 சங்‌ 1075 
ஏசா 511 19149 ப0 287 எரே 239 எபே 518, 
ஆராதனையை நடத்துகிற ஆசாரியர்கள்‌ திரா 
ட்சரசத்தைக்‌ குடிக்கக்‌ கூடாது. லேவி 10. 
மதுபான விலக்கைப்பற்றிய புத்திமதிகள்‌. 
நீதி 201 2390, மற்றவர்களை மதுபானம்‌ 
பண்ண ஏவிவிடுவது மகா பாதகம்‌. 2 சாமு 
1113 ஆப 214, திராட்சரசமும்‌ சாராயமும்‌ 
அளவுக்கு மிஞ்சாமல்‌ குடிக்கலாம்‌ என்று 
சிலர்‌ நினைத்தாலும்‌, சாதாரண ஜனங்கள்‌ 
இவைகளைக்‌ கொஞ்சம்‌ சாப்பிட்டால்‌ அதி 
கம்‌ சாப்பிடவேண்டுமென்று ஆசைப்படுவார்‌ 
கள்‌ என்பது யாவருக்கும்‌ தெரியும்‌. ஆகை 
யால்‌ இறிஸ்‌தவர்கள்‌ தங்களுடைய சகோதரர்‌ 
களுக்கு இந்தவிஷயத்தில்‌ இடறலாயிராத 
படிக்குத்‌ தாங்கள்‌, கள்‌, சாராயம்‌, திராட்ச 
ரசம்‌ முதலியவற்றை ஞ்சித்தும்‌ சாப்பிடா 
மல்‌ இருப்பது அவசியம்‌. இதற்குப்‌ பரி, 
பவுல்‌ சொன்ன புத்திமதிகள்‌ இசைந்திருக்‌ 
இறத. 1 கொரி 819, தீராட்சாரசம்‌ காண்க. 


வேத அகராதி 


மதாம்‌ 


மதுரம்‌. Sweet. யாத்‌ 1525 நெகே glo 
உன்‌. பா 22 516 திதி 1624 சங்‌ 1910 11916 
வெளி 105. 

மத்தத்தா. Ma£tattah. அர்கியஜாதிப்‌ 
பெண்ணை விவாகம்‌ பண்ணின ஒருவன்‌. 
எஸ்றா 10%, 

மத்தத்தியா. Ma£tathias. [யேகோவா 
ஈர்திருக்கிறார்‌.] இயேசுவின்‌ முனபிதாக்க 
ளில்‌ இருவர்‌. லூச்‌ 385-6, 

மத்தனும்‌. நாக*₹கஈ௩வ!. மதனுய்‌ காண்க, 

மத்தனியா. Mகttவாiah [யேகோவா அரு 
ளின வரம்‌.) 

1. செதேக்கியா ராஜாவின்‌ முதல்‌ பெயர்‌, 
2 இரா 2417, 

2. ஒரு பாடசன்‌, 
111275, 


1 நாளா 915 நெகே 


3. ஒரு லேவியன்‌. இவனும்‌ முன்‌ 
சொன்ன பாடகனும்‌ ஒருவனாயிருக்கலாம்‌. 
2 காளா 2014, 

4, 5, 6, 7. அந்நியஜாதிப்‌ பெண்களை 


விவாகம்‌ பண்ணினவர்கள்‌. எஸ்றா 
1026.27.30.37. 


8. ஒரு லேவியன்‌. நெகே 1318, 


9. ஒரு பாடகன்‌, 1 நாளா 254, 


10 தேவாலயத்தைச்சுத்‌கரித்தவர்களில்‌ 
ஒருவன்‌. 2 நாளா 2918, 

11. மக்கபெயரின்‌ தகப்பன்‌. மக்கபேயர்‌ 
காண்க. 


மத்தித்தியா. Mattithiah. 

1. அநர்நியஜாதிப்‌ பெண்ணை விவாகம்‌ 
பண்ணின ஒருவன்‌. எஸ்றா 104, 

2, 8, 4. மூன்று லேவியர்கள்‌. 1 நாளா 
93 1279 165, 

5. எஸ்றா நியாயப்பிரமாணத்தை வாசக்‌ 
கும்பொழுது அவ்விடத்தில்‌ நின்றவர்களில்‌ 
ஒருவன்‌. நெகே 84, 

மத்தியஸ்தர்‌. Melator. தேவன்‌ ஒருவ 
சே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மக்தியஸ்த 
ரும்‌ ஒருவரே. எல்லாரையும்‌ மீட்கும்பொரு 
ளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனா 
இய கிறிஸ்து இயேசு அவரே. 1 தமோ 
25 எபி 65 915 1224 தலா 390, 

மத்தியஸ்தர்கள்‌ மனிதர்களுக்குள்ளே 
மூன்று வகைப்பட்டிருக்கிறார்கள்‌. எப்படி 
யெனில்‌, 

1. ஸ்தானுதிபதி. ஒருவன்‌ தனக்குப்‌ பதி 
லாக தான்‌ செய்யவேண்டியவைகளை எல்‌ 


( 690) 


மததியஸ்தா 


லாம்‌ செய்யும்படிக்கு எற்படுத்‌துறெவனுக்கு 
ஸ்தானாதிபதி என்று பெயர்‌, 

2. காரியக்காரன்‌. இன்னொருவனுக்காக 
அவனுடைய காரியத்தை ஈடத்திவருறெ 
வனுக்குக்‌ காரியக்காரன்‌ என்று பெயர்‌. 

3. பிணேயாளி. ஒருவன்‌ செய்த குற்றத்‌ 
தைத்‌ தான்‌ ஏற்றுக்கொண்டு, அதற்கு உத்தர 
வாதம்‌ பண்ணுடறெவனுக்குப்‌ பிணையாளி 


என்றும்‌ பொறுப்பாளி என்றும்‌ பெயர்‌, 


இம்மூன்று வகையாயும்‌ இயேசுகிறிஸ்து 
கடவுளுக்கும்‌ மனிதருக்கும்‌ மத்தியஸ்தரா 
யிருக்கிறார்‌. எப்படியென்றால்‌, அவர்‌ ஸ்தா 
னதிபதியாயத்‌ தேவசிச்தத்சை மனிதருக்கு 
அறிவித்திருக்கிறார்‌. யோவா 118. அதினால்‌ 
அவருக்கு “உடன்படிக்கையின்‌ தூதன்‌? என்‌ 
றும்‌ “அலோசனைக்‌ கர்த்தர்‌? என்றும்‌ சொல்‌ 
லப்பட்டி ருக்கிறது. மல்‌ 31 ஏசா 98. அன்றி 
யும்‌ அவர்‌ காரியக்காரராய்‌ மனிதருடைய 
காரியத்தைக்‌ கடவுளுக்கு முன்பாக ஈ௩டப்பிக்‌ 
திறார்‌. 1] யோவா 21 அன்றியும்‌, அவர்‌ மனி 
தருக்காகப்‌ பிணையாளி அல்லது பொறுப்பா 
ளியாய்த்‌ தம்முடைய நீதியினாலும்‌ மரணத்தி 
னாலும்‌ கடவுளோடே மனிதரை ஒப்புரவாக்‌ 
இக்‌ கடவுளுக்கும்‌ மனிதருக்கும்‌ ஏற்றவைக 
ளைச்‌ செய்துவருகிறார்‌. 


கடவுளுக்கும்‌ மணிதருக்கும்‌ மத்தியஸ்தரா 
னவர்‌ மனிதனாய்‌ இருக்கவேண்டும்‌, ஆனால்‌ 
பாவியாகிய மத்தியஸ்தன்‌ தேவனால்‌ ௮௩௫ 
கரிக்கப்படக்‌ கூடாசபடியால்‌, அவர்‌ பரி 
சுத்தராய்‌ இருக்கவேண்டும்‌. தவிர அள 
வுங்‌ குறைவுமுள்ளவன்‌ அளவில்லாத சேவ 
சமுகத்துக்கு முன்பாக உத்தரவாசஞ்‌ செய்‌ 
யவும்‌ அளவில்லாச தேவனுடைய கோபாக்‌ 
இனையைச்‌ சுமக்கவுங்‌ கூடாததினால்‌, அவர்‌ 
தேவத்துவழுள்ளவராய்‌ இருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்து இம்மூன்று இலட்சணங்க 
ளையும்‌ உடையவசாயிருந்தார்‌. 

மேலும்‌, கடவுளுக்கும்‌ மனிதருக்கும்‌ மத்‌ 
தியஸ்தரானவர்‌ சடவுளினுடைய நீதிக்குத்‌ 
திருத்திசெய்யவும்‌, மனிதர்களுக்காக வேண்‌ 
டுதல்பண்ணவும்‌, மனிதருடைய இருதயத்‌ 
திலுள்ள பாவத்தை நீக்கவும்‌, அந்த இருதயத்‌ 
திற்‌ பரிசுத்தத்தை யுண்டாக்கவும்‌ மனிதரோ 
டே ஐக்யெப்படவும்‌ வேண்டுவது நியாயமா 
கையால்‌, இயேசுிறிஸ்‌து இவைகளெல்லா 
வற்றையுஞ்‌ செய்து, விசுவாசத்தினாலே பாவி 
களைக்‌ கடவுளோடே ஒப்புரவாக்கிக்கொ 
ண்டு வருரிரோர்‌. 

மேற்சொல்வியவைகளினாலே, இயேசு 
இறிஸ்துவினுடைய தேவசுபாவம்‌ மனித 


வேத அகராதி .... மத்தியதரைகடல்‌ 


சுபாவமிசண்டும்‌ இந்த மத்தியஸ்தச்‌ தொ 
ழிலை நிறைவேற்றுதற்கு வேண்டியவைகள்‌ 
என்று விளங்குகிறது. அன்றியும்‌, அவரே 
அதற்கு ஏற்படுத்தப்பட்டு அதை நிறைவேற்‌ 
௮ூறைபடியால்‌, அவர்‌ ஒருவரே அல்லாமல்‌ 
வேறு மத்தியஸ்தரில்லை. | தமோ 95, 

இந்த மத்தியஸ்தத்‌ தொழிலினாலே தி 
ஸ்து தீர்க்கதரிசியாயெ குருவாயும்‌ ஷ்சாரி 
யராயும ராஜாவாயுமிருக்கிறார்‌. உபா 
1615: 18 ஏசா 614 சங்‌ 1104 ௪௧613 யோவா. 
14” அவர்‌ தீர்க்கசரியொடிய குருவாயிருர்து 
மக்குப்‌ போதிக்கிறார்‌. அசாரியராயிருந்து 
நமககாக பலி செலுத்தி வேண்டுதல்‌ செய்கி 
ரோ. ராஜாவாயிருந்து ஈம்மைச்‌ காத்து ஆண்டு 
வருகிருர்‌. அவர்‌ இம்மூன்று தொழில்களை 
யுஞ செய்யும்படிச்குத்‌ தேவ ஆவியினாலே 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்‌. அவர்‌ தேவ 
ஆவியால்‌ மரியாளிடச்தில்‌ உற்பவித்தபோ 
அம, ஞானஸ்நானம்‌ பெற்றபோதும்‌, மலை 
யிலே மறுரூபப்பட்டபோதும்‌, மரித்தோரி 
லிறாந்தெழுந்தபின்பு இறிஸ்துவும்‌ கர்த்தரு 
மானபோதும்‌, எல்லா காமங்களுக்கும்‌ மே 
லான நாமத்தை அடைந்தபோனும்‌, அவர்‌ 
அந்த அபிஷேகம்‌ பெற்றவரென்று விளங்‌ 
இற்று. மத்‌ 317 11” அப்‌ 226 பிலி 29, பூர்வீகத்‌ 
தில்‌ எண்ணெயினால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்‌ 
பட்ட தீர்கதரிசிகளும்‌ ஆசாரியர்களும்‌ ராஜாக்‌ 
களும்‌ இம்மூன்று தொழில்களையுஞ்செய்கற 
இறிஸ்துவுச்கு ௮டையாளங்களாயிருந்தார்‌ 
கள்‌. அவர்மாத்திரம்‌ இம்மூன்றையும்‌ பொ 
ருந்தியிருக்கிறா. இயேசுகிறிஸ்து, பாவ 
நீவாரணம்‌, நீதிமானுக்கப்படூதல்‌ காண்க. 


மத்தியதரைக்கடல்‌ Mediterranean 
86. பேநங்கடல்‌ காண்க. 

மத்தியா. Matthias. [யேகோவாவின்‌ 
ஈவு.] இயேசுவைக்‌ காட்டிக்கொடுத்த யூதா 
சுக்குப்‌ பதிலாக மற்ற அப்போஸ்தலர்கள்‌ 
மத்தியாவைத்‌ தங்களுடனே ஒரு அப்போஸ்‌ 
தலனாக தெரிந்துசொண்டார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ இவனைப்பற்றி வேறொன்றும்‌ 
சொல்லப்படுகிறதில்லை. அப்‌ 1553: அதி 
கிறிஸ்தவர்கள்‌ கைக்கொண்ட பாரம்பரியச்‌ 
இன்படி இவன்‌ இயேசு அனுப்பின எழுபது 
சீஷர்களில்‌ ஒருவன்‌; இவன்‌ எத்தியோப்‌ 
பியா தேசத்தில்‌ உள்ள நரமாமிசம்‌ இன்ற 
வர்களுக்குச்‌ சுவிசேஷத்தை அறிவித்து, 
சுவிசேஷறூலையும்‌ இயேசுவைப்பற்றிய 
பாரம்பரிய மாலையையும்‌ எழுஇனான்‌. 

மத்தேயு, நாஸ்‌. [யேகோவாவின்‌ 
ஈவு.] இயேசுவின்‌ 12 அப்போஸ்தலர்களைச்‌ 
சேர்ந்த மத்தேயுவின்‌ மறுமாமம்‌. லேவி, 


( 691) 


| மத்தேயு சுவிசேஷம்‌. 


இவன்‌ அல்பேயுவின்‌ மகனும்‌, விம்‌ 
நாட்டானும்‌, ஆயக்காரனுமாயிருந்தான. மத்‌ 
99 10 லூக்‌ 615, இயேசு இவனை அழைத்‌ 
தார்‌. மாற்‌ 214 லூச்‌ 597, கப்பர்கூம்‌ பட்ட 
ணத்தில்‌ காற்பங்கு தேசாதிபதியாயிரும்த 
எரோதுவுக்காக இவன்‌ அப்பட்டணத்துக்கு 
வருழெவர்களிடம்‌ தீர்வை வசூல்‌ செய்தான்‌. 
இவன்‌ இயேசுவுக்கு விருந்து செய்சதினால்‌ 
இவன்‌ 8சுவரியமுள்ளவன என்று நாம 
சொல்லக்கூடும்‌. ஒருவேளை இவனும்‌ ௮ல்‌ 
பேயுவின்‌ மகனாகிய யாக்கோபும்‌ சகோதரர்‌ 
களாயிருக்கலாம்‌. லூக்‌ 015 அப்‌ 109, இவன்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ முதலாம்‌ சுவிசேஷத்தை 
எழுதினான்‌. இல பாரம்பரியங்களின்படி 
இவன்‌ இரத்தசாக்தியாய்‌ மரித்தான்‌. 
மத்தேயு சுவிசேஷம்‌. The gospel 
according to Matthew. 

1. நூலின்‌ காரணம்‌. நாம்‌ நான்கு சுவி 
சேஷங்களையும்‌ தீர்ச்சமாய்‌ வாசித்து, கர்த்த 
சாய இயேசுகிறிஸ்தவைப்பற்றிய செய்தி 
களைக்‌ கவனிக்கும்போது, கைதேர்ந்த இத்தி 
ரக்காரர்‌ காலுபேர்‌ ஒருவருடைய கனமும்‌ 
அருளும்‌ நிறைந்த முகரூபத்தைப்‌ பார்த்து 
விட்டுத்‌ தங்கள்‌ தங்கள்‌ சித்திரசாலைக்குப்‌ 
போய்‌ ஈன்கு வரைந்த நான்கு சித்திரங்க 
ளைப்போல்‌ காணப்படும்‌. நடந்த சம்பவம்‌ 
ஒன்றையே கண்ட மாலுபேர்‌ அதை விவரிக்‌ 
இறபோது, உண்மையெல்லாம்‌ ஒரேவிதமாக 
இருந்தாலும்‌, தங்கள்‌ கல்விச்‌ சாமர்த்தியத்‌ 
தின்படியும்‌, பேச்சு வல்லபத்தின்படியும்‌ 
அவைகளை வெவ்வேறாய்த்‌ தெரிவிப்பார்க 
எல்லவா? அவ்வாறே சுவிசேஷத்தை எழு 
இன நாலுபேரும்‌ தாங்கள்‌ கண்ட காரியங்‌ 
களை வெவ்வேரறாய்‌ எழுதினதோடு பற்பல 
நோக்கங்களுடன்‌ எழுதினதினால்‌, சுவிசே 
ஷங்களில்‌ அங்கங்கே சிற்சில வித்தியாசங்‌ 
களைக்‌ காண்கிறோம்‌. உதாரணமாக பவு 
லுக்குத்‌ தோழனும்‌ உடன்‌ வேலைக்காரனுமா 
யெ லூக்கா ஆண்டவருடைய திவ்விய 
வசனங்களையும்‌, அருளிய செய்கைகளையும்‌ 
புறஜாதியாருக்குத்‌ தக்க போதனையாக எடுத்‌ 
துச்‌ கூறி, அவர்‌ ஆயச்காரருக்கும்‌ பாவிக 
ளுக்கும்‌ சிகேதென்‌ என்று காட்டுகிறான்‌. 
இப்பொழுது நாம்‌ கவனிக்சப்போூற சுவி 
சேஷத்தை எழுதினவன்‌ யூசனாகிய மத்‌ 
தேயு, இவன்‌ சன்‌ சொந்தத்‌ தேசத்தா 


ருக்கு இயேசு மெய்யான மேசியாவென்‌ 


௮ம்‌, தலைமுறை தலைமுறையாய்க்‌ கடவுள்‌ 
அற்புதங்களைச்‌ செய்து பிரமாணங்களைக்‌ 
கொடுத்தத்‌ தம்மை யூதருடைய சரித்‌ 
திரத்தில்‌ வெளிப்படுத்திவந்த ஆயத்தத்துக்கு 


- முடிவானவர்‌ என்றும்‌, தெளிவாம்ச்‌ செல்‌ 


வேத்‌ அகராதி 


மத்தேயு சுவிசேஷம்‌ 


லுறொன்‌. லூக்கா சுவிசேஷகன்‌. இவரை 
உலகமெங்குமுள்ள மனுஷரனைவருக்கும்‌ 
மித்திரனும்‌ மீட்பருமானவர்‌ என்று தெரி 
விக்கிறான்‌. மத்தேயுவோ இயேசுவுக்கும்‌ 
ஆதிகாலமுதல்‌ எல்லா தூற்றாண்டுகளிலு 
மிருந்த மனுஷரனைவருக்குமுள்ள சம்பந்‌ 
தத்தைக்‌ காட்டுகிறான்‌. நியாயப்பிரமாணத்‌ 
தையும்‌ திர்க்கதரிசனங்களையும்‌ நிறைவேற்‌ 
றுஇறவர்‌ என்று காட்டும்‌: நாற்பது ஒத்து 
வாக்கியங்களைப்‌ பழையயேற்பாட்டு ஆக 
மங்களிலிருந்து எடுத்துச்‌ சொல்லுறான்‌. 
தன்‌ சுவிசேஷத்தின்‌ தவக்கத்தில்‌ இயேசு 
அபிரகாயின்‌ சந்ததியும்‌ தாவீதின்‌ குமானு 
மானவர்‌? என்பதை ரூபிக்கிறான்‌. மத்‌ 11, 
லூக்கா சுவிசேஷகன்‌ பின்னும்‌ அவரு 
டைய வம்சவரிசையைவிவரிக்கையில்‌, ௮வர்‌ 
ஆதாமின்‌ குமாரன்‌ என்றும்‌, ஆதாம்‌ தேவ 
னால்‌ உண்டானவன்‌ என்றும்‌ சொல்லி 
ஆண்டவருடைய மெய்யான மனுஷத்து 
வத்தைமாத்திரம்‌ சாண்பிக்கிறான்‌. லூக்‌ 355. 
முதல்‌ முதலாக மச்தேயுவின்‌ சுவிசேஷம்‌ 
எழுதப்படாவிட்டாலும்‌, இத பழையேற்‌ 
பாட்டையும்‌ புதியேற்பாட்டையும்‌ இணைக்‌ 
இற கொக்கிபோலிருப்பதினாலும்‌, வெகு 
சீக்கிரத்தில்‌ ஆதி கிறிஸ்தவர்களுடைய மன 
தைக்‌ கவர்ந்து அவர்களால்‌ நன்குமதிக்கப்‌ 
பட்டதாலும்‌ மற்றச்‌ சுவிசேஷக்களுக்குமுன்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. பூர்வகாலமமுதல்‌ 
இத மிகப்‌ பிரசித்தமான சுவிசேஷம்‌. மற்ற 
சுவிசேஷ ஆகமங்களிலவிருந்து சங்கதிகளை 
ஒப்பனையாக எடுத்துச்‌ சொல்வதைப்பார்க்கி 
லும்‌ இந்தச்‌ சுலிசேஷச்திலிருந்தே பல சங்‌ 
கதிகளை உதாரணமாக அநேக கிரந்த கர்த்‌ 
தாக்கள்‌ உபயோகதிச்திருக்கிறார்கள்‌. 

2. க்ரந்த காத்தா வும்‌ பாஷையும்‌. 

இரண்டாம்‌ நூற்றாண்டு முதல்‌ இந்தச்‌ 
சுவிசேஷத்துக்கு “மத்தேயு பிரகாரம்‌ 
(‘According to Matthew’) என்பதுமாத்‌ 
திரம்‌ மேலெழுச்து. இசனால்‌ மத்தேயுசான்‌ 
இதை எழுதினான்‌ என்பதாக நிச்சயிக்கலா 
காது. ஆயினும்‌, மத்தேயு கிறிஸ்துவைப்‌ 
பற்றிச்‌ செய்த பிரசங்கங்களைக்‌ கேட்டு வே 
றொருவன்‌ அவைகளை இதிலடக்கி எழுதி 
யிருக்கலாம்‌; மத்தேயு சங்கதிகளைச்‌ சொல்‌ 
லச்‌ சொல்ல இன்னொருவன்‌ விகிதனாக 
இருந்து ௮வைகளை எழுதியுமிருக்கலாம்‌; 
அல்லது மத்தேயு கானே அவைகளை ஒன்‌ 
ரூய்த்‌ திரட்டி எழுதியிருக்கலாம்‌ என்பதே 
இதின்‌ திட்டமான அர்த்தம்‌. எப்படியிருந்‌ 
தாலும்‌ இந்தச்‌ சுவிசேஷத்தை எழுதினவன்‌ 
மத்தேயு என்று திருச்சபை மூப்பர்களும்‌ 
பொதுவாய்ச்‌ இறிஸ்தவ சபையாரனைவரும்‌ 


( 692) 


மத்தேயு சுவிசேஷம்‌ 


ஆதிகாலமுதல்‌ ஒத்துக்கொண்டிருக்கிறார்‌ 
கள்‌. மத்தேயு அப்போஸ்தனைப்பற்றிச்‌ 
சுவிசேஷங்களில்‌ கண்டிருக்கறவைகள்‌ 
மிகச்‌ சொற்பம்‌. இயேசு அவனை அழைத்‌ 
தீதைப்பற்றிய விவரத்தை வாசிக்கிறோம்‌. 
இவன்‌ பெயர்‌ சுவிசேஷ்கர்‌ அட்டவணையி 
லும்‌ அப்போஸ்தலருடைய பட்டியிலும்‌ வரு 
இறது. இவன்‌ புரிந்த செய்கைகளையும்‌ 
மொழிந்த வார்த்தைகளையும்பற்றிப்‌ புதியேற்‌ 
பாட்டில்‌ நாம்‌ ஒன்றும்‌ வாசிக்கறதில்லை, 
ஆனால்‌ மத்தேயு இந்தச்‌ சுவிசேஷத்தை எழு 
தினன என்பதற்கு ௮கச்சாட்சியுமுண்டு. 
தன்னை ஆயக்காரனாகிய லேவி என்று தெரி 
விக்றொன்‌. மத்‌ 105. மற்றக்‌ இரந்த கர்த்தாக்க 
ளோ ஆயக்காரவேலைகனவீனமானது என்று 
எண்ணி, இயேசுவானவர்‌ அழைத்த லேவி 
மத்தேயுதான்‌ என்பதை வெளியிடவில்லை. 
மேலும்‌, லேவி தன்‌ பழைய வேலையை 
விடுவதற்குமுன்‌ தன்‌ சிநேடிதருக்கு விருந்து 
செய்தான்‌ என்று மற்றச்‌ சுவிசேஷகர்‌ எழுதி 
யிருக்கிறார்கள்‌. மத்தேயுவோ, இந்தச்‌ சுவி 
சேஷத்தை எழுதினபோது தன்னைப்பற்றிய 
இந்தக்‌ கனமான சங்கதியை எழுதவில்லை. 
அன்றியும்‌, அப்போஸ்தலருடைய பேோர்ப்பட்‌ 
டியில்‌ தன பெயருக்கு முந்தி தோமாவின்‌ 
பெயரை வைத்து எழுதுகிறான்‌. மற்றவர்க 
ளோ, தோமாவின்‌ பெயருக்குமுன்‌ இவன்‌ 
பேரை வைத்து எழுதுகிறார்சள்‌. தன்னைப்‌ 
பற்றிக்‌ கனவீனமாள காரியத்தை எழுதி, 
கனமான சங்கதியை எழுதாமல்‌ விட்டிருக்‌ 
இறபடியால்‌ மத்தேயுதான்‌ இந்தச்‌ சுவிசே 
ஷத்தை எழுதினான்‌ எனச்‌ சொல்லத்தகும்‌. 

இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ துவக்கத்திலி 
ருந்த பாப்பையஸ்‌ (780188) என்னும்‌ வேத 
சாஸ்திரி மத்தேயு இந்தச்‌ சுவிசேஷத்தை 
“எபிரெய? பாஷையில்‌ எழுதினான்‌ என்று 
சொல்லுகிறான்‌. இப்படியாக அபபோஸ்த 
லன்‌ ஒருவன்‌ எழுதியிருப்பதைப்பற்றி ஆச்‌ 
சரியப்பட ஏதுவில்லை. யூசருக்குள்‌ வேலை 
செய்த அப்போஸ்தலர்‌ அரமேய என்னும்‌ 
எபிரெய) பாஷையில்‌ பேசவேண்டியதா 
யிருந்தது. ஆகையால்‌ தன்‌ சொந்த ஜனங்‌ 
களை ஆதாயப்படுத்தும்படியாக அவர்களில்‌ 
ஒருவன்‌ சுவிசேஷம்‌ எழுதினால்‌, திரேக்க 
பாஷையில்‌ எழுதாமல்‌ “எபிரெய' பாஷை 
யில்‌ எழுதுவது ஈல்லது. தற்கால வே 
தசாஸ்திரிகளில்‌ பலர்‌, மத்நேயு தன்‌ சுவி 
சேஷத்தை “எபிரெய பாஷையிலே எழு 
இ, வெகு சாதாரணமாக இயேசு பேசி 


வந்த அந்த அரமேய பாஷையில்‌ அவரது 


அருமைப்‌ பிரசங்கங்கள்‌, அமிர்த வசனங்‌ 
. கள்‌, உத்தமபோதனைகள்‌ யாவற்றையும்‌ கோர்‌ 


வேத அகராதி 


... மத்தேயு சுவிசேஷம்‌ 


வையாக சேர்த்திருக்க வேண்டுமென்றும்‌; 
நமக்குத்‌ தெரியாத இன்னொரு. ஆச்‌ 
யோன்‌ இப்படிச்‌ சேர்த்து எழுதப்பட்ட 
வைகளோடு முதல்‌ முதல்‌ எழுதப்பட்ட 
தென்று ௮ுமானிக்கப்படுறெ மாற்கு சுவி 


சேஷச்திலிருந்தும்‌, பாரம்பரியமாக சாதால்‌... 


கேட்வெந்த போதனைகளிவிருந்தும்‌, மற்றக்‌. 


இரர்தங்களிலிருர்தும்‌ இயேசுசுவாமியி . 
னுடைய ஜீவிய சரித்திரத்தின்‌ சங்கதிகளைத்‌ ' 
இரட்டி நாம்‌ இப்போது வழங்குகிற இந்தச்‌ : 


சுவிசேஷத்தை ரேக்கபாவையில்‌ இயற்றி 


னான்‌ என்றும்‌; மத்தேயு வெகுவாய்ச்‌ சேர்த்த 


இயேசு சுவாமியிலுடைய உன்னத பிசசங்‌ 
கங்களும்‌ அமிர்தவாசகங்களும்‌ இதில்‌ விசே 
ஷமாய அடக்கியிருக்திறபடியால்‌, இந்தக்‌ 
கிரேக்க பதிப்புக்கு மத்தேயுவின்‌ பேர்‌ வழவ்‌ 
னது என்றும்‌ நினைக்கிறார்கள்‌. இயேசு 
இிறிஸ்துவின்‌ “சங்கதிகளைககுறித்துச்‌ சரித்‌ 
திரம்‌ எழுத அநேகம்பேர்‌ எற்பட்டார்கள்‌? 
என்று லூக்கா 15-ல்‌ சொல்லப்பட்டிருக்இ 
றது. இறிஸ்‌தவானவருடைய பரிசுத்த ஜீவிய 
சரித்திரத்தை எழுதின சுவிசேஷகர்‌ ஆவி 
யானவரால்‌ ஏவப்பட்டு, தங்கள்‌ அனுபவத்‌ 
தில்‌ சண்டும்‌ கேட்டிருந்த சம்பவங்களை 
ஞாபகப்படுத்தும்‌ சக்தியையும்‌ சகாயத்தை 
யும்‌ அருளையும்‌ பெற்று, மற்றவர்கள்‌ இயற்‌ 
றிய சுருள்களிலடங்கிய சங்கதிகளையும்‌ சம்ப 
வங்களையும்‌ சேர்த்துத்‌ தங்கள்‌ சவிசேஷங்‌ 
களில்‌ எழுதியிருக்கலாம்‌ என்று நாம்‌ ஈம்புவ 
தற்கு ஏதுவுண்டு, 

3. காலம்‌. . 

இ.பி 70-ம்‌ ஆண்டில்‌ ரோம சேனாபதி 
யாகிய தத்து எருசலேமை அழிக்குமுன்‌, 
இந்தச்‌ சுவிசேஷம்‌ எழுதப்பட்டிருக்க 
தென்று நம்புவதற்கு யமில்லை. இயேசு 
வானவர்‌ பரிசுத்த நகரத்தையும்‌ சேவாலயத்‌ 
தையும்பற்றி மொழிந்த வார்த்தைகளைச்‌ சுவி 
சேஷகன்‌ எழுதம்போது ஈகரத்துக்கும்‌ தே 
வாலயச்துக்கும்‌ இயேசு சொன்ன அழிவு 
வந்தது என்று சொல்லாமல்‌, இவைகள்‌ அவ 
ருடைய காலத்தில்‌ எப்படி இருந்தனவோ, 
அப்படியே இருக்கின்றன என்று நனைத்து 
எழுதுகிறான்‌. மத்‌45 598 2415 2153, ஒரு கல்‌ 
வின்மேல ஒரு கல்‌ இராதபடி அழிவுவந்தபின்‌ 
இந்தச்‌ சுவீசேஷம்‌ எழுதபபட்டிருக்குமா 
இல்‌, அந்தப்‌ பயங்கரமான மாறுதலைப்பற்றி 
யும தெரிவிச்திருப்பானல்‌௨வா? மத்‌ 25ம்‌ 
வசனத்தைக்‌ கவனித்துப்‌ பார்ச்சையில்‌ ௪௬௪ 
லேமின்‌ அழிவு மிகவும்‌ சமீபத்தில்‌ இருந்ததாக 
சொல்லலாம்‌. அதலால்‌ சுவிசேஷகன்‌ “பா. 
ழாக்குகிற அருவருப்பு” என்பதின்‌ பேரை 
யம்‌ சொல்லச்‌ தணிமாமல்‌, வாசிக்கறவன்‌ 


( 693 ) அ 


மத்தேயு சுவிசேஷம்‌. 


சிந்திக்கக்கடவன்‌ என்று ஜாடையாய்‌ ௮தின 
- முடிவைக்குறித்துத்‌ தெரிவிக்கிறான்‌, எருச 
லேமின்‌ அழிவு அவ்வளவு சமீபத்திலிருப்‌ 
பது மீம்பத்தக்கதான படியால்‌ இந்தச்‌ சுவி 


சேஷம்‌ சபி. 00-ம்‌ வருஷம்‌ முதல்‌ இ- பி. 


70-ம்‌ வருஷத்துச்குள்ளாக எழுதப்பட்‌ 
டிருக்கவேண்டுமென்‌ ம நிச்சயிக்கலாம்‌. 


4. தன்மையும்‌ போதளடக்கழம்‌. 


நாம்‌ முன்‌ பார்த்தபடி இந்த ஆகமம்‌ 
பழைய ஏற்பாட்டு ஆகமங்களை அறிந்து, யூத 
ருடைய பழக்க வழக்கங்களையும்‌ நடையுடை 
களையும்‌ அறுசரித்துவந்த பூகனாலே யூக 
ஜனங்களுக்கென்று எழுதப்பட்டது. பிற்‌ 
காலத்தில்‌ எழும்பின பழைய ஏற்பாட்டுத்‌ 
தீர்க்கதரிரிகளில்‌ பலர்‌ பரிசுத்சமும்‌ மகத்து 
வமும்‌ வெற்றியுமுள்ள மேசியா பூலோகத்‌ 
திலே எழுந்தருளி, தமது மகிமை நிறைந்த 
ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்போடுறகாக பல 
முறை திட்டமான தீர்க்ககரிசனம்‌ உரைத்‌ 
திருந்தார்கள்‌. இந்தத்‌ திர்க்கதரிசனங்களை 
யூதர்கள்‌ ஆவலோடு ஏற்றுக்கொண்டபடியால்‌ 
அவர்களுடைய ஞாபகத்தில்‌ அவைகள்‌ பல 
மாய்‌ ஊன்றியிருந்தன அவர்கள்‌ அவை 
களைப்‌ பூரணமாய்‌ நம்பி, அந்த வல்லமை 
யுள்ள ராஜயத்தின்‌ வருசைக்காக ஏக்கமுற்‌ 
லுக்‌ காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. வெகு 
டம்பமும்‌ சண்ணியமுமாக ஒருவன்‌ அக்‌ 
காலத்தில்‌ வந்து தன்னை மேசியாவென்று 
அறிக்கையிட்டி ருபபானானால்‌, ஆயிரக்கணக்‌ 
கான யூதர்கள்‌ அவனை வழுப்பட்டு ஒருபபட 
அவனைப்‌ பின்பற்றியிருபபார்கள்‌. மத்தேயு 
இந்தப்பொதுவான கோரிக்கையைக்‌ கண்டி, 
இயேசுகிறிஸ்து ஸ்தாபித்த சபை யூதர்கள்‌ 
பல தூற்றாண்கெ ளாக எதிர்பார்த்துக்கொண்‌ 
டிருந்த கடவுளுடைய ராஜயமே என்று 
தெரிவிக்கிறான்‌. மத்தேயு காட்டுகிற மெய்‌ 
யான மேசியாவின்‌ ராஜ்யமானது, ஜாதி, 
தே.சம்‌ இவைகளின்‌ எல்லைகளைச்‌ சாண்டி 
எங்கும்‌ ஸ்தாபிக்கப்படும்‌. மேலும்‌ அது 
பூமிக்கடுத்ததாயிராமல்‌, தன்மையிலும்‌ முடி 
விலும்‌ பரலோகத்தை அடுத்ததாயிருக்கும்‌. 
தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறத்தக்கதாக இப்‌ 
படி நடந்தது என்று நமது ஆண்டவரைப்‌ 
பற்றிய சங்கதிகளைப்‌ பலதரம்‌ எழுதி, தீர்க்க 
தரிரிகள்‌ ஏற்கனவே இபடடிபபட்ட காரி 
யங்களை எதிர்கோக்கினார்கள்‌ என்பதைக்‌ 
காட்டுகிறான்‌. 

இந்சச்‌ சுவீசேஷத்தின்‌ போதனையெல்‌ 


லாம்‌ யூசமார்க்கக கொள்சைக்கும்‌ அபிட்பி 


ராயங்களுக்கும்‌ மேலானதெனச்‌ கீழ்க்கண்ட 
திருஷ்டாந்தங்களினால்‌ ௮றியலாம்‌. 


வேத அகராதி 


மத்தேயு சுவிசேஷம்‌ 


்‌ (1) ஒய்வுமாளானது மகா பரிசுத்தமும்‌ 
விசேஷித்ததுமாக இருந்தாலும்‌ இயேசு 
சுவாமி இந்த உயர்வான ஏற்பாட்டுக்கும்‌ 
ஆண்டவராயிருக்கிறார்‌, மத்‌ 12 8, 

(2) மோசேயின்‌ கற்பனையின்படி யூதர்‌ 
சைக்கொண்வெருறெ சுகாதாரமான அகார 
ஒழுங்கைச்‌ தீவிர்க்ிறநினால்‌ பாரம்பரியச்‌ 
சடங்குக்குப்‌ பின்னம்‌ உண்டாகுமேயொ 
ழிய இருதயத்தில்‌ தீட்டு ஏதும்‌ உண்டாகிற 
தில்லை. மத்‌ 1511-19, 

(3) நியாயப்பிரமாணிக்கனாகிய மோசே 
யைப்பார்க்கிலும்‌, அவன விதித்த சற்பனை 
களைக்காட்டிலும்‌, ஜகத்குருவாகய இயேசு 
சுவாமி மேலானவராயிருந்து மகத்தான கட்‌ 
டளைகளை அளித்திருக்கிறார்‌. மத்‌ 522-44, 

(4) கர்த்தராகிய இயேசுதிறிஸ்துவினு 
டைய சுவிசேஷம்‌ யூதருக்கு மாத்திரமல்ல, 
வலியோர்‌ எளியோரான பூவுலகத்தார்‌ 
யாவருக்கும்‌ பிரசங்கிக்கப்படவேண்டும்‌. மத்‌ 
5114 ஓயா. 

(5) இயேசுரட்சகர்‌, பாவபாரத்தினா 
லும்‌, கஷ்ட ஈஷ்டச்தினாலும்‌, மனவேதனை 
மினலும்‌ இளைப்படைந்திருக்கிற யாவரும்‌ 
தம்மை யண்டினால்‌, தாம்‌ அவர்களுக்கு 
இளைப்பாறுதல்‌ கொடுப்பதாக வாக்கருளுகி 
ரர்‌. அருமையும்‌ பெருமையும்‌, ஆறுதலும்‌ 
தேறுதலுமுள்ள இந்த வார்த்தைகள்‌ இரு 
பாநிதியாகிய இ மேய ௪ மீட்பரினிடச்தி 
னின்று புறப்பகிறதேயொழிய சுவிசேஷ 
கனுடைய வெறும்‌ வார்த்தைகள்‌ அல்ல. 
யூசருக்குமாசீதிரம்‌ அல்ல யாவருக்கும்‌ ௮௬ 
ளின இச்சு வாக்கு யூதமார்ச்சச்‌ கொள்கையா 
யிராமல்‌ அதற்கு மேலானதாயிருந்து கிறிஸ்‌ 
துமார்க்கசக்தின்‌ மேன்மையும்‌ சாரமுமாக 
இருக்கறது. 

சம்பவங்கள்‌ நிகழ்ந்த காலம்‌, இடம்‌ இவை 
களின்‌ திட்டவட்டமான குறிப்புகளை மத்‌ 
தேயு சுவிசேஷத்தில்‌ நாம்‌ காண்டுறதில்லை, 
ஒன்றுபோல்‌ தோன்றுகிற சம்பவங்களும்‌, 
ஒரேமாதிரியாய்க்‌ காணும்‌ போதனைகளும்‌, 
இந்தச்‌ சுவிசேஷத்தில்‌ அடக்கியிருக்றெது, 
மலைப்பிரசங்கக்‌ குறிப்பை லூக்கா சுவிசே 
ஷகன்‌ எழுதிய குறிப்போடு ஒத்துப்பார்ப்‌ 
பது நல்லது. 18-ம்‌ அதிகாரத்தில்‌ தே 
வனுடைய ராஜ்யத்தின்‌ தன்மையையும்‌, 
அதின்‌ பிரபலத்தையும்‌ காட்டுறெதும்‌, 
வெவ்வேறு சமயங்களில்‌ சொல்லப்பட 
டதுமான உவமைகளைக்‌ கோர்வையாகக்‌ 
கோர்த்துச்‌ சேர்த்து எழுதியிருக்கிறது. 23 
24, 25-ம்‌ அதிகாரங்களில்‌, யூதஜாதியாரின்‌ 
அழிவையும்‌, உலகத்தின்‌ முடிவையும்‌, 


( 694 ) 


மத்தேயு சுவிசேஷம்‌ 


இயேசு கர்த்தர்‌ பற்பல சமயங்களில்‌ பேசின 
சங்கதிகளையும்‌ ஒரே உபர்நியாசமாகத்திரட்டி 
எழுதியிருக்கிறது. வேறு சுவிசேஷங்களி 
லுள்ள ஆண்டவருடைய வசனங்கள்‌ பூம்‌ 
தோட்டங்களில்‌ தனித்தனியாய்க்‌ காணப்‌ 
படுகிற புஷ்பங்களைப்போன்றவை. இயேசு 
மீட்பருடைய விசேஷித்த போதனைகளைக்‌ 
காட்டும்படி. இந்தச்‌ சுவிசேஷத்தில்‌, அவர்‌ 
திருவாய்‌ மலர்ந்தருளிய இருவசனங்கள்‌ ஓர்‌ 
பூங்கொத்தாகச்‌ சேர்த்து எழுதப்பட்டிருக்‌ 
இறது. 

இந்தச்‌ சுவிசேஷத்தைப்‌ பகுத்தறிவது 
சற்றுக்‌ கஷ்டம்‌. ஆயினும்‌ இதை இரண்டு 
பாகமாகப்‌ பிரிக்கலாம்‌. அதி. 4 ''-ல்‌ கிறிஸ்‌ 
அவானவருடைய ஊழியத்தின்‌ துவக்கமும்‌, 
அதி. 1621-ல்‌ அவரது பாகெளின்‌ ஆரம்ப 
மும்‌ தென்படுகிறது. 4-ம்‌ அதிகாரம்முதல்‌ 
11 அதிகாரம்வரை அவருடைய பொதுவான 
ஊழியத்தைப்பற்றி வாசிக்கிறோம்‌. அவர்‌ 
இராமங்கள்தோறும்‌ சுற்றித்‌ திரிந்து, புண்‌ 
ணியக்‌ இரியைகளைப்‌ பலருக்குஞ்‌ செய்து, 
ஞானோபசேசச்தைத்‌ சம்மை யண்டினவர்க 
ளுக்குக்‌ கொடுத்து, தமது திருப்பணிவிடை 
யை விடாமுயற்சியோடு நிறைவேற்றிவர்‌ 
தார்‌. அவாது அன்பையும்‌ மன இரக்கத்தை 
யும்‌ உருக்கத்தையும்‌ சண்டு சிலர்‌ அவருக்‌ 
குச்‌ 2ஷரானார்கள்‌. அந்தச்‌ சஷேர்களுக்குப்‌ 
போதனையினாலும்‌ சாதனையினாலும்‌ தமது 
உன்னத ஊழியத்தின்‌ மேன்மையான போக்‌ 
கத்தை வெளிப்படுத்த அவர்கள்‌ அதை ஈன்‌ 
குணர்ந்து சன்மானத்தோடு அவரைப்‌ பற்‌ 
நிக்கொண்டபின்‌, தாம்‌ பல பாடுகள்பட்டு, 
மரணம்‌ ௮டையவேண்டுமென்பதாய்‌ அடிக்‌ 
கடி அவர்களுக்குச்‌ சொல்லிக்கொண்டே 
வந்தார்‌. பிந்தின அதிகாரங்களில்‌ அடங்கி 
யமிருக்கற போதனை, சரித்திரம்‌ முசலான 
வைகளில்‌ சிலுவையின்‌ சாயலும்‌ நிழலும்‌ 
விழுநறெதைப்‌ பார்க்கலாம்‌. அவர்‌ ஞானஸ்‌ 
நானம்பெற்ற தருணம்‌ (57) அவருடைய 
ஊழியத்தின்‌ துவக்கம்‌, அவர்‌ மறுரூபம்‌ 
அடைந்த சமயம்‌ (175) அவருடைய பாடு 
மரணம்‌ இவைகளுக்கு ஆரம்பமே. பிதா 
வாயே தேவன்‌ தமது அசரீரி வாக்கினால்‌ 
குமாரன்‌ தம்முடைய ஊழியத்தை நிறை 
வேற்றி முடிப்பதற்கு அங்கு நின்றவர்கள்‌ 
யாவரும்‌ அறியும்படி தமது ௮.நுமதியைச்‌ 
கொடுத்தார்‌. இதினால்‌ பிதாவாகிய தேவன்‌ 
தமது ஒரேபேறான குமாரனாகிய இயேசு 
செய்யும்படி இடைகட்டிக்கொண்ட புண்‌ 
ணியச்‌ இரியையின்பேரில்‌ பிரியங்கொண் 
டார்‌ எனப்‌ பார்க்கிறோம்‌. 


வேத அகராதி 


மத்மன்னா 


மத்தேயு தன்‌ சுவிசேஷத்தில்‌, இயேசு 
“மனுஷகுமாரன்‌? என்று 38 தரம்‌ சொல்லு 
இருன்‌. இநினால்‌ அவருடைய மனுஜிசத்‌ 
தையும்‌, இரண்டாம்‌ ஆதாமுச்குரிய விசே 
ஷித்த குணாகிசயத்சையும்‌ காணலாம்‌. இவன்‌ 
இன்னும்‌ மற்றச்‌ சுவிசேஷகரைப்‌ பார்க்கி 
லும்‌ பலதடவை அவர்‌ “தேவனுடைய 
குமாரன்‌ என்று சொல்வதனால்‌ அவரு 
டைய தெய்வீகத்தையும்‌ சர்வ வல்லமையை 
யும்‌ பார்க்கலாம்‌. இவ்விருவித தத்துவங்க 
ளும்‌, பிரிவினையும்‌ விசோதமின்றி, ஒரே 
திவ்விய சுபாவத்தில்‌ ௮டங்கியிருக்இன் றன. 
ஆதலால்‌, இந்த மனுஷகுமாரன்‌ சேவனா 
னவா; பூலோகத்தில்‌ நடைபெறும்‌ இவரது 
பரிசுத்த ஊழியம்‌ நமக்கு மீட்பு. 

மத்மன்னு. Mகப௱கறறகh.' தென்யூதா 
வில்‌ ஒரு ஊர்‌, யோசு 155! 

மத்மேனா. Maபmeonah. இது எருசலே 
முக்கு வடக்கெயிருந்த ஒரு சிறு ஊராயிருக்‌ 
கலாம்‌. ஏசா 1031, 

மத்மேன்‌. Mகப௱6. மோவாப்‌ தேசத்‌ 
திலுள்ள ஒரு ஊர்‌. எரே 489, 

மத்ரேத்‌, மாத்தீரேத்‌. Mகtred. ஏதோமின்‌ 
ராஜாவாகிய ஆகார்‌ அல்லது ஆசாத்‌ என்ப 
வனுடைய மாமியார்‌. ஆதி 3059 1 நாளா 
150. 

மத்னும்‌. நாகவம்‌. மதனுய்‌ காண்க, 

மந்திரம்‌. Mகார்‌ரக, “மந்திரம்‌? என்னும்‌ 
பதத்துக்கு அர்த்தங்கள்‌ ஆவன: 

1. திருவாக்கு. 

2. ஒரு தேவனுக்குச்‌ செய்த விண்ணப்‌ 
பம்‌, அல்லது சேம்‌. இதின்படி. சமஸ்‌இருத 
பாஷையில்‌ எழுதின ருக்‌, யஜஸ்‌, சாம, 
அதர்வ வேதங்களில்‌ சேர்ந்த பாட்டுகளுக்கு 
(மந்திரம? என்று பெயர்‌. 

3. வழக்கமாய்ச்‌ சூனியக்காரர்கள்‌ ஒருவ 
னுக்குத்‌ தமை உண்டுபண்ணும்படிச்‌ சொ 
ன்ன சில விசேஷித்த உருக்களுக்கு “மந்தி 
ரம்‌” என்று சொல்வார்கள்‌. இதினிமித்தம்‌ 
அவர்கள்‌ மந்திரக்காராகள்‌ என்று அழைக்‌ 
கப்பட்டார்கள்‌. தனியவித்தை காண்க, 

மந்திரவாதி. 807௦22. ஆது 418 உபா 
1611 ஏசா 18 அப்‌ 19 1, சூனியவித்தை 
காண்க. 

மந்திரி. Counsellor, Minister. எபிசெய 
பாஷையில்‌ ஆலோசனைக்காரன்‌, பிரதானி, 
மந்திரி முதவியவர்களைக்‌ குறிக்கும்படிச்‌ 
சொன்ன பதங்களின்‌ விசேஷித்த அர்த்தங்‌ 
களை நன்றாய்ச்‌ தெரிந்துகொள்வது அரிது. 


(695). 


மந்தை | 


ஏனென்றால்‌ அந்த ஆலோசனைக்காரர்‌ ராஜா 
வுக்குப்‌ பிரியமுள்ள .வர்களாய்‌ இருர்சால்‌ 
அவன்‌ அவர்களுக்கு மிகுந்ச அதிகாரத்தை 
யும்‌ உத்தியோகத்தையும்‌ கொடுப்பான்‌. மற்‌ 
தப்படி அவர்களுக்கு இந்தப்‌ பெயர்‌ இருந்த 
இனால்மாத்திரம்‌ அதிகாரமும்‌ உத்தியோக 
மும்‌ இல்லை. மேலும்‌ சமயாசமயத்தில்‌ ரா 
ஜாங்கவிஷயச்சில்‌ வழக்சமாய்ப்‌ பிரவேச 
யாத தீர்க்கதரிசிகள்‌ ல விசேஷித்த விஷயங்‌ 
களினியித்தம்‌ ராஜாக்களுக்கு ஆலோசனை 
சொல்லுவார்கள்‌. மந்திரி என்னும்‌ பதம்‌ தா 
னியேல்‌ சரித்திரத்தில்‌ பலதடவைச்‌ சொல்‌ 
வியிருந்தும்‌ அதில்‌ சொன்ன மந்திரி உத்தி 
யோகம்‌ இன்னதென்று சொல்வது ஈம்மால்‌ 
முடியாது. தானி 5* 431 67, 

மந்தை. Flock. ஆதி 44 29? 3040 1 சாமு 
173உன்‌.பா 4? சங்‌ 7720 767801 ஏசா 404 
615 எசே 313 ஆமோ 75 மத்‌ 20 லூக்‌ 
98 1933 அப்‌ 208 1 கொரி 9! 1 பேது 59. 
கிடை காண்க, 

மம்மோன்‌. Mammon. மம்மோன என்‌ 
பதற்கு அரமேய பாஷையில்‌, “வரவு “பொ 
ச்ஷெம்‌' 'உலகப்பொருள்‌? என்று அர்த்தம்‌. 
இத ஜனங்களுக்குப்‌ பெரும்பாலும்‌ சாதார 
ணமாய்த்‌ தெரிந்திருந்த பதம்‌ ஆன தினால்‌ 
பரி. மத்தேயுவும்‌, பரி. லூக்காவும்‌ இரேக்க 
பாஷையில்‌ எழுதின சங்கள்‌ சுவிசேஷங்க 
ளில்‌ இந்தப்‌ பதத்தை மொழிபெயர்ச்சா 
மல்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. வேதாகமத்‌ 
தைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்தவர்கள்‌ “மம்‌ 
மோன்‌? என்ற பதத்துக்குப்‌ பதிலாக உல 
கப்பொருள்‌? என்று சொல்லியிருக்கிறார்கள்‌. 
இலர்‌ நினைக்றெபடி பெனிக்கேயர்கள்‌ வணங்‌ 
இன ஒரு தேவதைக்கு மம்மோன்‌ என்று 
பெயர்‌. ஆனால்‌ இதற்குப்‌ போதுமான அதீ 
தாக்ஷியில்லை. மத்‌ 62 லூச்‌ 1091-18, 


மம்சே. Mamre. 


1. ஆதியாகமத்தில்‌ மம்ரே என்னும்‌ வார்த்‌ 
தை பல இடங்களில்‌ சொல்லப்பட்டிருக்‌ 
றது. இது எபிரோன்‌ பட்டணத்துக்கு 
வடக்கே இரண்டு மைல்‌ தூரத்திலுள்ள ஒரு 
இடம்‌. இதில்‌ கருவாலிமரங்கள்‌ யிச்சமாயி 
ருந்தது. ஆதி 1318 181, ஆபிரகாம்‌ வாங்கன 
மக்பேலா என்னும்‌ கெபி இதற்கு ௮ருகா 
மையில்‌ உள்ளது. ஆதி 2317 259 4950 5098, 
ஈசாக்கு இவ்விடத்தில்‌ மரித்தான்‌. ஆதி 
958, பூர்லீகத்தில்‌ மம்ரே எபிரோன்‌ பட்ட 
ணத்தைச்‌ குறித்தது என்று தோன்றுறெது. 
ஆதி 2315 3527, நாளதுமட்டும்‌ அந்தத்‌ தே 
சத்தார்‌ அவ்விடத்துக்கு யாத்திரை பண்ணு 
இவர்களுக்கு ஆபிரகாமின்‌ கருவாலி மரங்‌ 


வேத அகராதி 


மயக்கம்‌. 


களைச்‌ காட்டுவார்கள்‌. ஆனால்‌ இந்த மரங்கள்‌ 
ஆபிரசாயின்‌ கருவாலிமரங்கள்‌ என்று நிச்ச. 
யமாய்ச்‌ சொல்வதற்குப்‌ போதுமான அத்‌ 
தாக்தியில்லை. 

2. ஆபிரகாம்‌ லோத்தை ரட்சிக்கும்படி 
படையெடுத்தபோது அவனுக்கு உதவி செய்‌ 
தீவர்களில்‌ ஒருவன்‌. ஆதி 141434, 


மயக்கம்‌. Confusion. மத்‌ 132, 

மயக்கனவன்‌. Bewitched. சலா 3! 
சூனியவித்தை காண்க. 

மயிர Hair. லெவி 133 எண்‌ 65 நியா 


1629 2 சாமு 1426 2 இரா 1£ உன்‌. பா ? 
தானி 397 மத்‌ 84 536 |(20 லூச்‌ 798 127 2118 
1 கொரி 115 | திமோ2 1 பேது 3 வெளி 
114 98, கூந்தல, ரோமம்‌ காண்க, 

மயில்‌. Peacock. 

தற்காலத்தில்‌ “€தோகை' என்பது மயிலின்‌ 
விரிந்தவாலைக குறிக்கும்‌. ஆனால்‌ ஆதியில்‌ 
(தோகை என்பது மயிலைக்‌ குறித்தது. ரா 
ஜாக்கள்‌, நாளாகமம்‌ என்னும்‌ புத்தகங்களில்‌ 
அந்தத்‌ தமிழ்‌பதம்‌ எபிரெய பாஷையில்‌ 
சொல்லப்பட்டிருக்கறதினால்‌, சாலொ 
மோன்‌ ராஜாவின்‌ மாளிசைக்குக்‌ கொண்டு 
வரப்பட்ட மயில்சள்‌ தென்‌ இந்தியாவி 
விருந்து வந்ததென்றும்‌; எபிரெயர்கள்‌ தங 
கள்‌ பாஷையில்‌ இவைகளுக்குப்‌ பெயரில்‌ 
லாததினால்‌ அவர்கள்‌ இந்தத்‌ தமிழ்‌ பதத்தை 
வழங்கினார்கள்‌ என்றும்‌ காம்‌ ௮றியவேண்‌ 
டும்‌. 1 இசா 102 2 நாளா 94, 


மயினாுன்‌. A. V. Menam. ௬, V. Menna: 
பூர்வீக கைப்பிரதிகளை நாம்‌ வாசித்தால்‌ 
மயினான்‌ என்பதற்குப்‌ பதிலாக *மென்னா 


( 696) 


மரகதம்‌ 


என்று வாசிக்கவேண்டும்‌. மென்ன இயேசு 
வின்‌ முற்பிதாக்களில்‌ ஒருவன்‌. லூக்‌ 321, 

மரகதம்‌. ஐசாக்‌, யாத்‌ 9918 3911 
எசே 2116 2913 வெளி 43 9119, இரத்தனம்‌ 
காண்க. 

மாக்கால்‌, ஒல. மத்‌ 516 மாற 411 
லூச்‌ 5”. அளவு (பக்‌, 39) காண்க, 

மாணசாதனம்‌. Testament. எபி 916.17, 
சாதனம்‌ (பக்‌. 292) காண்க, 


மாணம்‌. Death. 


1. பழைய ஏற்பாடு. 

1. வேதாகமத்தில்‌ சொன்ன சரித்நரங்‌ 
களை நாம்‌ விசாரித்தால்‌ பூர்வீக காலம்முதல்‌ 
எபிரெயர்கள்‌, மனுஷர்கள்‌ எல்லாரும்‌ மா 
ணத்துச்குள்ளான வர்களாயிருந்தார்கள்‌ 
என்று அபிப்பிராயம்‌ கொண்டார்கள்‌ என்‌ 
பது தெரியவருறெது. ஆதியாகமச்தில்‌ ஆ 
தாம்‌ பாவம்‌ செய்யுமுன்‌ அதைக்குறித்து 
அறிக்திருந்தான்‌ என்று சொல்லப்பட்டிருக்‌ 
இறது, அதி 917.92 

2. எபிரெயர்கள்‌, மரணம்‌ என்பதனால்‌ 
சாவுமாத்திரம்‌ அல்ல; மரித்துப்போன வர்கள்‌ 
அடைந்த ஒரு நிலைமையையும்‌ குறித்தார்‌ 
கள்‌. மரித்துப்போனவர்கள்‌ மரணத்தின்‌ 
மூலமாய்‌ அடைந்த இந்த நிலைமையைப்பற்றி 
மூவகையான அபிப்பிராய) கொண்டார்‌ 
கள்‌ என்று சோன்றுறெது. இவை யென்ன 
வென்றால்‌: ்‌ 

3. (4) பல வசனங்களில்‌ மரித்துப்போன 
வர்கள்‌ மெளன நிலைமையிலிராமல்‌ பல காரி 
யஙகளை அறிந்து செரிந்து, அவைகளை மனு 
ஷருக்குத்‌ தெரிவிக்கக்கூடியவர்களா யிரார்‌ 
தார்கள்‌ என்று சொல்லியிருக்கிறது. தயிம்‌ 
வேதாகமத்தில்‌ “குறி சொல்லுகிறவர்கள்‌? 
என்பதற்குரிய மூலபாஷைப்‌ பதத்தின்‌ அர்த்‌ 
தம்‌ என்னவென்றால்‌ *சங்கதிகளைச்‌ தெ 
ரிர்துகொள்ளுகிறெவர்கள்‌? என்பதே. ஆன 
இனால்‌ இந்தப்‌ பதம்‌ குறி சொல்லுறெவர்களை 
அல்ல; சங்கதிகளைத்‌ தெரிந்துகொண்டு 
மனுஷருக்கு அவைகளைத்‌ தெரிவிக்கக்‌ 
கூடிய மரித்துப்போனவர்களின்‌ ஆவிச 
ளைக்‌ குறிக்கிறது. லேவி 198! 20£ ஏசா 
௩19 195, சவுல்‌ ராஜா குனியக்காரியைத்‌ 
தேடின சரித்திரமும்‌, ஏசாயாவின்‌ தீர்க்க 
தீரிசனசுதில்‌ சொன்ன நேபுகாத்நேச்சார்‌ 
பாதாளத்தில்‌ செட்த கலகமும்‌ மரித்தோ 
1 சாமு 28 ஏசா 10, மரித்துபபோனவர்‌ 
களுக்கு இக்சுவிஷயமாய்‌ அதிகாரமும்‌ திற 
மையும்‌ இருந்ததினால்‌ சில வசனங்களில்‌ 


88 (697) 


வேத அகராதி 


மரணம்‌: 


அவர்களுக்கு “தெய்வங்கள்‌? என்று பெயர்‌. 
1 சாமு 2813, 

(0) வேறு அநேகருடைய அபிப்பிராயத்‌ 

ன்படி மரணம்‌ என்பது மெளனநிலைமை 
அல்லது மரண நித்திரை என்பதைக்‌ குறிக்‌ 
கும்‌. அதில்‌ மரித்துப்போனவர்கள்‌ ஒன்றும்‌ 
தெரியாதவர்களாயும்‌, தாங்கள்‌ செய்த எல்லா 
விஷயங்களைப்பற்றியும்‌ ஞாபகம்‌ அற்றவர்‌. 
களாயும்‌, பேசாதவர்களாயும்‌ இருந்தார்கள்‌. 
சங 1359813917 (1517. இந்தப்‌ பூமி “ஜீவ 
னுள்ளோரின்‌ தேசம்‌, மரித்தவர்கள்‌ போன 
நிலைமையிலோ அவர்களுக்குப்‌ பூரணமாய்‌ 
ஜீவன்‌ இல்லை. சக்‌ 2713 1169, இந்த 
மெளன நிலைமையின்‌ விசேஷித்த பெயர்‌ 
£ஷெவோல்‌?. இதில்‌ பிரவேரித்தவன்‌ யா 
வையும்‌ அறியாமல்‌ போவான்‌ என்று நினைத்‌ 
அத்‌ துச்கப்பட்டவர்களுக்கு இதிலேதான்‌ 
இளைப்பாறுதல்‌ உண்டு என்று சொல்லு 
ரூர்கள்‌. யோபு 317 பிர 910, எபிரெயர்‌ 
கள்‌ ராஜாக்களின்‌ காலத்தில்‌ இந்த அபிப்‌ 
பிராயத்சைப்‌ பொதுவாய்‌ ஏற்றுக்கொண்‌ 
டார்கள்‌ என்று கோன்றுதிறது. ஷேவோல்‌ 
காண்க. ப 

(6) தீர்க்கதரிசிகள்‌ செய்த போதனையின்‌ 
மூலமாய்‌ மரணகிலை மெளனநிலையல்ல 
என்றும்‌; மரணம்‌ அடைந்தவர்கள்‌ கடவு 
ளின்‌ சர்கிதானத்திவிறாப்பார்கள்‌ என்றும்‌; 
கடவுள்‌ செய்ச உடன்படிக்கையினால்‌ பக்‌ 
தீர்கள்‌ இரட்சிப்பு அடைவார்கள்‌ எனறும்‌; 
தீமை செய்தவர்கள்‌ மரணத்தில்‌ தண்டனை 
அடைவார்கள்‌ என்றும்‌ பிற்காலங்களிலுள்ள 
யூதாகள்‌ நம்பி வந்தார்கள்‌. எரே 3155 
எசே 1618, இதின்படி எபிரெயர்கள்‌, மரித்‌ 
தவர்கள்‌ மரணநிலையில்‌ தாங்கள்‌ செய்த நன்‌ 
மைச்குப்‌ பலனையும்‌, தாங்கள்‌ செய்த திமைக்‌ 

சீ தண்டனையும்‌ அனுபவிக்கவேண்டும்‌ 
என்று உறுதியாய்‌ ஈம்பிவந்தார்கள்‌. உபா 
3015.19 நீதி 1422 1510. 

4. பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள மரணத்‌ 
தைப்பற்றிய உவமைகள்‌ லெ கவணிக்க 
வேண்டியது: 

மரண அறை. நீதி 77, 
சங்‌ 919, 


மரணத்தின்‌ கசப்பு. 1 சாமு 1522 பிர 786, 


மாணவாசல்‌, 


மசணக்கட்டு, சங 116, 
மரண இருள்‌ ௮ல்லது மரண அந்தகாரம்‌, 
யோபு 3: 102! 1299 சங்‌ 234 10711 ஏசா 98, 
மரணநிச்திரை சங 133, ப 
மரணச்சண்ணி, சங்‌ 16 நீதி 1314 147, 


ச்‌ 


மரணம்‌: 


17. தள்ளுபடி ஆகமம்‌. 

தள்ளுபடி. ஆகமத்தில்‌ நாம்‌ விசாரித்தால்‌ 
எறையிருப்பிலிருந்து வந்த யூதர்கள்‌ மா 
ணச்சைப்பற்றி ஒரே அபிப்பிராயங்கொண் 
டவர்கள்‌ அல்ல என்பது விளங்கும்‌. சா 
லொமோன்‌ ஞானம்‌ என்னும்‌ ஆகமத்தில்‌ 
முதல்‌ 5 அதிகாரங்களை நாம்‌ வாசித்தால்‌, 
பக்தியில்லாதவர்களுக்கு மரணத்திலிருந்து 
மீட்பு இல்லை என்றும்‌; நன்மை செய்றெவர்‌ 
கள்‌ அகாலமாய்‌ மரிப்பதைப்பற்றித்‌ திராத சந்‌ 
தேகம்‌ உண்டு என்றும்‌; நீதிமான்கள்‌ மர 
ணத்தில்‌ இளைப்பாறுதல்‌ அடைவார்கள்‌ என்‌ 
றும்‌; நீதிமான்கள்‌ நித்தியமாய்‌ ஜவித்துக்‌ 
கடவுளிடத்திலிருந்து ராஜ இரீடச்தைப்‌ 
பெறுவார்கள்‌ என்றும்‌ சொல்லப்பட்டிருக்‌ 
றது. இதை இயற்றினவன்‌ மரணத்தைப்‌ 
பற்றி ஈல்ல அறிவு உடையவனாயிருந்தான்‌ 
என்பது நிச்சயம்‌, இதற்கு மாறாக ராகு 
வின்‌ ஞான ஆகமம்‌ இதைப்பற்றி அவ்வளவு 
நம்பிக்கையோடு பேசாமல்‌, மரித்தவர்களைப்‌ 
பற்றித்‌ துச்கக்கொண்டாடுறெவர்கள்‌ அள 
வுக்கு மிஞ்சி தக்கங்கொண்டாடக்‌ கூடாது 
என்றும்‌; நான்‌ இன்றைக்குச்‌ செத்துப்போ 
வேன்‌, நீ நாளைக்குச்‌ செத்துப்போவாய்‌ என்‌ 
௮ம்‌; மசணத்தில்‌ இளைப்பாறுசல்‌ உண்டு 
என்றும்‌; மனுஷர்கள்‌ தங்கள்‌ வாழ்நாளெல்‌ 
லாம்‌ மரணநாளை எதிர்பார்த்து க்கொண்டு 
பயந்திறாப்பார்கள்‌ என்றும்‌; மரணம்‌ ஈமக்‌ 
குப்‌ பெரிய சத்துருவாயிருச்கிறான்‌ என்‌ 
அம்‌; தரித்திருக்கும்‌ விருத்தாப்பியருக்கும்‌ 
மாரணம்‌ சிநேகிதன்‌ என்றும்‌ சொல்லுறது, 
அதி. 38-40, 

II1. புதிய ஏற்பாடு, 

1. இயேசுவின்‌ போதனை. 

மரணத்தைப்பற்றி இயேசுநாதர்‌ அடிக்‌ 
கடி பேசவும்‌ இல்லை, அதைக்குறித்த பூரண 
போதனையை நமக்கு அருளவும்‌ இல்லை, 
ஆனால்‌ அவர்‌ அருளின வாக்கியங்களில்‌ 
பின்‌ வருவனவற்றை நாம்‌ கவனிச்சவேண்‌ 
டியது. 

(8) அவர்‌ மரணத்தின்‌ காரணம்‌, மரண 
அதன்‌ முதவியவற்றைப்பற்றி ரபிமார்களைப்‌ 
போலப்‌ பேசாமலும்‌, மனுஷர்களுக்கும்‌ 
மிருகங்களுக்கும்‌ உண்டாகிற சாவைப்பற்‌ 
நிய முகாந்தரங்களைச்‌ சொல்லாமலும்‌, கட 
வுள்‌ இவவுலகததுலுளளவாகளுக்கு ஈந்த 
இயற்கைப்‌ பிசமாணங்களின்படி மனுஷர்‌ 
சன்‌ இறர்துபோவார்கள என்று ஒத்துக்‌ 
கொள்ளுறொர்‌. மாற்‌ 9! யோவா 641, 
# 


வேத அகராதி 


மாணம்‌ 


(6) மரித்துப்போவது பயங்கரமான சாரி 
யம்‌ என்று அநேகர்‌ நினைத்தாலும்‌, இயேசு 
இிறிஸ்து அப்படிப்‌ போதிக்நெதில்லை, 
நாயீன்‌ விதவைக்கு இருந்த துச்சசத்தைக்‌ 
கண்டு பரிதபித்து அவள்‌ மகனை உயிர்த்‌ 
தெழப்பண்ணினார்‌. லூச்‌ 71, தேவனுடைய 
மகிமைக்காக லாசருவை உயிரோடெழுப்பி 
னார்‌. யோவா 114. எந்தச்‌ சமயத்திலாவது மர 
ணம்‌ கெடுதியரானகாரியம்‌ என்று அவர்‌ 
பேனெ தில்லை. சில வசனங்களில்‌ அவர்‌ தம்‌ 
மேல்‌ பக்திவைத்சவர்கள்‌ மாரணம்‌ அடை 
யார்சள்‌ என்றாலும்‌, மரணம்‌ தன்னில்தா 
னே தீமையானது என்று நினைக்காமலிருக்‌ 
தார்‌. மேலும்‌ தம்மோடு சிலுவையில்‌ மரிக்‌ 
சப்போகிற கள்ளனுச்கு அவர்‌ சொன்ன 


வாக்கின்படி மரண நிலைமை நல்ல கதி 


தான்‌ என்று காட்டினார்‌. லூக்‌ 238, 

(௦) பழைய ஏற்பாட்டு ஆகமங்களையும்‌, 
தள்ளுபடி. ஆகமங்களையும்‌ எழுதினவர்களைப்‌ 
போல இயேசு மரணநித்திரையைப்‌ பற்றிப்‌ 
பேசுகிறார்‌. மாற்‌ 599 யோவா 1111, இதன்‌ 
மூலமாய்‌ நாம்‌ மரித்தபிறகு சில காலமாக 
நிச்திரைபோன்ற இளைப்பாறும்‌ நிலையிவி 
ரூப்போம்‌ என்று நினைக்கிறதற்கு இட 
மூண்டு, என்றாலும்‌ அந்த நிலையில்‌ நாம்‌ 
இருக்கவேண்டிய சாலச்தைப்பற்றியும்‌ 
அந்த நிலையின்‌ விபரத்தைப்பற்றியும்‌ அவர்‌ 
போதிச்சவே இல்லை. 

(மீ) இயேசு மனுஷர்கள்‌ பாவச்தினாலே 
அடைந்த நிலைமையைக்‌ குறிக்கும்படி அத 
ற்கு “மரணம்‌” என்று பெயர்‌ சொன்னார்‌. 
யோவா 534831, இமையை விரும்பினவர்கள்‌ 
சரீர மரணத்தின்மூலமாய்‌ ஆவிக்கு ரியவித 
மான மரணத்தையும அடைவார்கள்‌. இதன 
படி ஆதிதிறிஸ்தவர்சள்‌ தீயோரின்‌ நிலைமை 
யைக்‌ குறிக்கும்படி மரணம்‌ என்பதைச்‌ 
சொல்லுவார்கள்‌. 

2. அப்போஸ்தலர்‌. 

இயேசுநிறிஸ்து மரணத்தைப்பற்றி எப்‌ 
படி விவரமான போதனை செய்யவில்லை 
யோ அப்படியே அப்போஸ்தலர்களும்‌ ௮ 
தைப்பற்றிய விவரத்தைச்‌ சொல்லவில்லை. 
ஆனால்‌ பின்வரும்‌ சங்கதிகளைக்‌ கவணிக்க 
லாம்‌. 

(6) யூச ரபிமார்கள்‌ ஆதாம்‌ பாவம்‌ செய்யு 
முன்‌ மரணத்துக்கு ஏதுவானவன்‌ அல்ல 
என்றும்‌, ௮வன்‌ செய்த பாவத்தினாலே 
தான்‌ மனுஷர்கள்‌ மரணத்துக்கு அடிமைக 
ளாய்ப்‌ போனார்கள்‌ என்றும்‌ போதித்தார்‌ 
கள்‌. இதின்படி இயேசுநாதர்‌ போதிக்கவே 
இல்லை. பரி. பவுல்‌ பாவத்தினால்‌ மரணம்‌ 


( 698) 


மாம 


உண்டானது என்றும்‌, அந்த மரணம்‌ ஆதாம்‌ 
செய்த பாவத்தினாலே இவ்வுலகத்தில்‌ பிரவே 
சித்தது என்றும்‌ நம்பினான்‌. ரோம 514, ' 

(0) பரி. பவுல்‌ முதலியவர்கள்‌ தியோர்‌ 
கள்‌ நடத்துகிற ஜீவனுக்கு மரணம்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. எபே 21 514 கொலோ 
213 1] தீமோ! யாக்‌ 115 யூதா 113 வெளி 3], 

(6) முன்‌ சொன்னதற்கு வித்தியாசமாய்ப்‌ 
பாவ மன்னிப்பைப்‌ பெற்றவர்கள்‌ தாங்கள்‌ 
முன்‌ நடந்த பாவமுள்ள ஜீவனுக்கு மரித்து 
அந்த மரணத்தின்‌ மூலமாய்‌ ஜீவனை யடைர்‌ 
இருக்கிறார்கள்‌ என்றும்‌ உவமையாய்ச்‌ சில 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
சோம 628 கொலோ 22 | பேது 44, 

(8) வேதசாஸ்திரிகள்‌ நித்திய மரணச்‌ 
சைப்பற்றிப்‌ பேசுகிறார்கள்‌. புதிய ஏற்‌ 
பாட்டிலோ, “கேடு! (மத்‌ 713) “நித்திய அழிவு? 
(2செச 110) “நித்திய அக்கினி? (மத்‌ 159) 
நித்திய ஆக்னை? (மத்‌ 251) (இரண்டாம்‌ 
மரணம” (வெளி 218) என்பவைகள்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்றெது. எந்த வசனத்திலும்‌ :நித்‌ 
திய மரணம்‌? என்று சொல்லப்படவே 
யில்லை. 

IV. இதனால்‌ கடவுள்‌ மரணச்தின்‌ கார 
ணங்களையும்‌, மரணத்தின்‌ மூலமாய்‌ நாம்‌ 
அடையவேண்டிய மாறுதல்‌, நிலைமை 
முதலியவற்றையும்‌ நமக்குச்‌ தெரிவிக்கமாட்‌ 
டார்‌ என்றும்‌, மனுஷன்‌ எதை விதைக்க 
ருனோஅதையே அறுப்பான்‌ (கலா 01) என்‌ 
௮ம்‌ தெரிந்துகொண்டு, தாழ்மையோடு கட 
வுள்‌ சத்தத்துக்கு இணங்கி, மரணத்தின்‌ 
மூலமாய்த்தான்‌ அவர்‌ ஈமக்கு ஈன்மை செய்‌ 
யப்போகிறார்‌ என்று நாம்‌ ஈம்பவேண்டியது. 

மரம்‌. Tree. 

விசேஷித்த மரங்களைப்பற்றி அறியவே 
ண்டுமானால்‌ ஈச்சம்‌, கநவாலி, பேரீச்சம்‌ 
முதலியவற்றைக்‌ காண்க. 

யுத்தகாலத்தில்‌ எபிரெயர்கள்‌ தங்கள்‌ சத்‌ 
துருவின்‌ தேசத்திலிருக்கும்‌ கனி கொடுக்கிற 
மரங்களை வெட்டக்கூடாது. உபா 209, 

உவமையாக ராஜாக்களையும்‌ சனவான்‌ 
களையும்‌ வல்லமையுடையவர்களையும்‌ குறிக்‌ 
கும்படி. “மரம்‌? என்னும்‌ பதம்‌ சொல்லப்பட 

இறத. சங்‌ 133795 ஏசா 29 தானி ப 
டிருச்றெது 
சக 111 மத்‌ 310 719, 

“ஜீவவிருகம்‌'. ஆதி 2. 

நன்மை இிமை அறியத்தக்க விருக்ஷம்‌.” 
ஆதி 29-17 வெளி 27 222, 

மரம்‌ என்பது சிலுவை மரத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌. அப்‌ 590 1099 1329, 


வேத அலாதி மர்த்தவ்களுக்ா மி 


மரித்தவர்களுக்காக ஜானஸ்நானம்‌.' 
கர்வம்‌ for உ: க கொரி 1699, 
ஞானஸ்நானம்‌ காண்க. ட... 

மரித்தோர்‌, மரிக்கிறவர்‌, மரித்தவர்‌. The 
Dead. ந 

1. தேகத்தை விட்டுப்‌ பிரிந்த ஆத்துமாக்‌ 
கள்‌, சங்‌ 868 11517 தீதி 218 918 பிர ஏ 95 
மத்‌ 103115 119 276 மாற்‌ 614 910 1296 தூச்‌ 
960 16% யோவா 121 அப்‌ 48 1996 1798 236 
ரோம 811 | கொரி 1512 | பேது 4 வெளி 
1419 2012, 

11. உவமையாய்‌: மத்‌ 892 9932 ரோம 613 
எபே 2! 514 கொலோ 238, 

மரியாள்‌. வார. எபிரெயர்கள்‌ “மீரி 
யாம்‌” என்றும்‌ இரேக்கர்கள்‌ “மரியாள்‌ என 
அம்‌ சொல்லுவார்கள்‌. மீரியாம்‌ காண்க. 

புதியஏற்பாட்டில்‌ மரியாள்‌ என்று அழைக்‌ 
கப்பட்டவர்கள்‌ ஆறு பெயர்‌ உண்டு. 

1. சின்ன யாக்கோபுக்தம்‌ யோசேக்தம்‌ 
தாயாகிய மரியால்‌. இவள்‌ கவிலேயா நாட்டி 
விருந்து இயேசுவுக்குப்‌ பணிவிடை செய்‌ 
யுமபடி வந்த ஸ்திரீகளில்‌ ஒருத்தி. இவள்‌ 
“மற்ற மரியாள்‌! என்றும்‌, “சின்ன யாக்கோ 
புக்கும்‌ யோசேக்கும்‌ தாயாகிய மரியாள்‌” 
என்றும்‌, “£யோசேயின்‌ தாயாகிய மரியாள்‌? 
என்றும்‌, யாக்கோபின்‌ தாயாகிய மரியாள்‌" 
என்றும்‌ சொல்லப்பட்டிருக்கிறாள்‌. மத்‌ 2761 
981 மாற்‌ 15404 161 லூச்‌ 2410, இவள்தான்‌ 
“இலேயோப்பா மரியாள்‌? என்று தோன்று 
இறது. யோவா 195, கீலோபா காண்க. 

இயேசுவை சிலுவையில்‌ ௮றையும்போது 
அவ்விடத்தில்‌ நின்றவர்களில்‌ இவள்‌ ஒருச்தி. 
மத்‌ 2755, இவள்‌ இயேசுவின்‌ தாயாகிய 
மரியாளுக்குச்‌ சகோதரியாய்‌ இருந்தாள்‌ 
என்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. யோவா 1985, 

2. லாசருவின்‌ சகோதரியாகிய மரியாள. 
இவள்‌ இயேசு அருளின போதகத்தைசக்‌ 
கேட்கும்படி. விருப்பங்கொண்டவள்‌. லூச்‌ 
0”. இறந்துபோன லாசருவை உயிரோடு 
எழுப்பும்படி இயேசு வந்தபோது இவள்‌ 
அவரைக்‌ கண்டு நமஸ்காரம்‌ செய்தாள்‌, 
யோவா 1155, அவர்‌ சிலுவையில்‌ அறை 
யப்பவெதற்கு முந்தின வாரத்தில்‌ பெத்தானி 
யாவில்‌ விருக்திலிருக்கும்போது இவள்‌ அவர்‌ 
பாதத்தில்‌ ஈளத தைலத்தைப்‌ பூனெவள்‌. : 
மத்‌ 267 மாற்‌ 142 யோவா 129, 

இவளும்‌ பரிசேயனுடைய வீட்டில்‌ இயே 
சுவின்‌ பாதத்தின்மீது பரிமளதைலம்‌ பூரன 
மரியாளும்‌ ஒருத்திதான்‌ என்று சிலர்‌ நினைக்‌ 
இரார்கள்‌. ஆனால்‌ சரித்திரங்களை நாம்‌ சேர்த்‌ 


( 699) 


மரியாள்‌ 


துப்‌ பார்த்தால்‌ லாசருவின்‌ சகோதரி 
வேறு, பரி. லூக்கா சொன்ன ஸ்திரீ வேறு 
என்றே நாம்‌ தீர்மானிச்சவேண்டும்‌. எனென்‌ 
ரால்‌: 

1. இடம்‌ வெவ்வேறு. லாசருவின்‌ சகோ 
தரி எருசலேமுக்குச்‌ சமீபத்திலிருந்த பெத்‌ 
தானியாவில்‌ தைலம்‌ பூசினாள்‌; மற்றவள்‌ 
கலிலேயாவில்‌ தைலம்‌ பூசினாள்‌. 

ii. இயேசுவுக்கு விருந்துசெய்த இருவ 
ருக்கும்‌ சீமோன்‌ என்று பெயர்‌ இருந்தாலும்‌ 
ஒருவன்‌ குஷ்டசோகி என்றும்‌ மற்றவன்‌ பரி 
சேயன்‌ என்றும சொல்லப்பட்டிருக்றெது. 
யூதர்களுக்குள்‌ “சீமோன்‌” என்ற பெயர்‌ தரித்‌ 
தவர்கள்‌ அநேகர்‌. 

111. லாசருவின்‌ சகோதரி பாவி என்று 
சொல்லப்படுகிறதில்‌லை. கலிலேயா ஸ்தி 
ரீயோ அவ்வூரில்‌ பொது மகள்தான என்று 
யாவரும்‌ அறிந்தார்கள்‌. 

iY. பெத்தானியாவில்‌ இயேசு அருளின 
போதகம்‌ வேறு, கலிலேயாவில்‌ அவர்‌ ௮ 
சின போதகம்‌ வேறு, 

9. கலிலேயாவில்‌ தைலம்‌ பூசினவளின்‌ 
பெயரைப்‌ பரி. லூக்கா சொல்லவேயில்லை, 

91. இவ்விதமாய்‌ விருந்துக்கு வந்தவர்கள்‌ 
பாதங்களில்‌ தைலம்‌ பூசுவது வழக்கமான 
காரியம்‌ ஆனதினால்‌ இரண்டு ஸ்திரீகளும்‌ 
வெவ்வேறு காலங்களில்‌ வேவ்வேறு இடங்‌ 
களில்‌ இப்படிச்‌ செய்திருக்கக்கூடியது ஆச்‌ 
சரியமில்லை. 

8. மகதலேனுள மரியாள. மக்சலா என்‌ 
னும்‌ ஊர்‌ கவிலேயாக்‌ கடலுக்கு வடமேற்கு 
ஒரத்தில்‌ இருக்றெது. இயேசு இவளிடத்‌ 
இலிருந்து ஏழு பிசாசுகளைத்‌ துரத்தினதி 
னால்‌ இவள்‌ பேய்‌ பிசாசு பிடித்தவள்‌ என்று 
நாம்‌ சொல்லக்கூடும்‌. மத்‌ 1599 லூக்‌ 6” 
மாற 165. 

ஆதி கிறிஸ்தவர்களில்‌ சிலர்‌ கைக்கொ 
ண்ட பாரம்பரியத்தினபடி இவளும்‌ பரி, 
லூக்கா சொன்ன பாவியாகிய ஸ்திரீயும்‌ ஒருத்‌ 
இதான்‌. ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ இதற்கு 
அத்தாகதிபில்லை. லூச்‌ 757, 

இயேசு கடைசியாக எருசலேமுக்குப்‌ 
பயணம்‌ பண்ணினபோது அவருக்குப்‌ 
பணிவிடை செய்யவந்த ஸ்திரீகளுடனே 
இவளும்‌ வந்து சிலுவையில்‌ அவர்‌ ௮றையப்‌ 
படுவதைக்‌ கண்டாள்‌. மத்‌ 215 யோவா 192, 
சீஷர்கள்‌ இயேசுவின்‌ பிரேதத்தை அடக்கம்‌ 
செய்யும்போது இவளும்‌ வந்தாள்‌. மாற்‌ 1547, 
இயேசு உயிர்த்தெழுக்தநாள்‌ அதிகாலையில்‌ 
இவள்‌ தணிமையாய்க்‌ சல்லமைக்குப்‌ போ 


வேத அகராதி 


மரியாள 


ள்‌. யோவா 201. இவள்‌ கல்லறையில்‌ . 
இயேசுவின்‌ சரீரத்தைக்‌ காணாமல்‌, ஓடிப்‌ 
போய்‌, பேதுருவுக்கும்‌ யோவானுக்கும்‌ “சத்‌ 
அருக்கள்‌ இயேசுவின்‌ பிரேதத்தை எடுத்துக்‌ 
கொண்டு போய்விட்டார்கள்‌” என்று அறி 
வித்தாள்‌. அவர்கள்‌ மூவரும்‌ சல்லறைக்குத்‌ 
திரும்பி வந்தபோது கல்லறைக்குக்‌ காவலா 
யிருந்த இரண்டு தேவதூதர்களை இவள்‌ பார்த்‌ 
தாள்‌. பிறகு இவள்‌ கல்லறையிலிருந்து 
திரும்பி இயேசுவைப்‌ பார்ச்தாள்‌. யோவா 
2011. இவ்விதமாய்ச்‌ சஷர்களில்‌ இவளே 
முகல்‌ முதல்‌ இயேசுவைக்‌ கண்டாள்‌. 
மாற்‌ 169, . 

4, இயேசுவின்‌ தாயாச்ய மரியாள. 

1. இவளுடைய சரித்திரம்‌. புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ இயேசுவின்‌ தாயாகிய மரியாளைக்‌ 
குறித்துச்‌ சில விஷயங்கள்மாத்திரம்‌ சொல்‌ 
லப்பட்டிருக்கறது. இவளுடைய சுகுணங்‌ 
களும்‌, கடவுளின்‌ பெயரில்‌ இவள்‌ வைத்த 
பக்தியும்‌, ஈம்பிக்கையும்‌, இயேசுவைப்‌ பெறு 
முன்‌ இவளிடத்தில்‌ காணப்பட்ட அறிபுதங்‌ 
களும்‌, மத்தேயு, லூக்கா இயற்றின சுவிசே 
ஷங்களின்‌ முதல்‌ அதிகாரங்களில்‌ விவர 
மாய்ச சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குப்‌ 
பிறகு புதிய ஏற்பாட்டில்‌ இவளுடைய 
பெயர்‌ சொல்லப்படும்‌ சந்தர்ப்பங்களாவன: 

4. எகிப்திலிருந்து இவள்‌ தனது புருஷ 
னோடு பாலகனாகிய இ3யசுவைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு நாசசேத்‌ ஊருக்குப்‌ போனாள்‌. 
மத்‌ 920.28. 

ம்‌. இவளும்‌ இவளுடைய புருஷனும்‌ 
பன்னிரண்டு வயதுக்கு வந்த இயேசுவை 
எருசலேம்‌ பட்டணச்திலிருந்த தேவாலயத்‌ 
துக்குக்‌ கூட்டிப்போனார்கள்‌. லூக்‌ 248, 


0. இஃயசு தமது ஊழியத்தை ஆரம்பித்த 
பிறகு அவர்‌ கானாஊரில்‌ முதலாம்‌ அற்புதத்‌ 
தைச்‌ செய்யும்போது இவள்‌ அங்கே இருக்‌ 
தாள்‌. யோவா 2], 

8. அவர்‌ தம்முடைய ஊழியச்சைச்‌ செய்‌ 
யும்பொருட்டு ஷபாத்தைக்‌ கவனிக்காமல்‌ 
போனபோது அவருடைய இனத்தார்‌ 
அவர்‌ மதிமயங்கி இருக்கிறார்‌ என்று சொன்‌ 
ஞர்கள்‌, இப்படிச்‌ சொல்லுமபோது இவ 
ருடைய தாயார்‌ அவ்விடத்தில்‌ இருந்தாள்‌. 
மாற்‌ 3141, இதினிமித்தம்‌ இயேசு ஆவிச்‌ 
குரியவிதமாய்த்‌ தமக்கிருக்கிற இனத்தாரைப்‌ 
பற்றிப்‌ பேசினார்‌. மத்‌ 127. 

6. அவர்‌ சிலுவையில்‌ தொக்னெபோது 
இவளைக்‌ காப்பாற்றிவரும்படி அவர்‌ பரி. யோ 
வானுக்குக்‌ கட்டளையிட்டார்‌, யோவா 1996, 


( 700 ) 


மரியாள்‌ 
4. 


ள்‌ இயேசு பரத்துக்கு ஏறிப்போனபிறகு 
இவள்‌ மற்றச்‌ சீஷர்களுடனேகூட ஜெபக்‌ 
கூட்டத்திலிருந்தாள்‌. அப்‌ 14, 

இவைகளை நாம பார்க்கையில்‌ இயேசு பால 
கனாய்‌ இருந்தகாலத்தில்‌ இவள்‌ அவரைப்‌ 
பற்றி அதிக சந்தோஷம்‌ அடைர்திருந்சா 
லும்‌ அவர்‌ தமது ஊழியத்தைச்‌ செய்யுங்‌ 
காலத்தில்‌ இவள்‌ சொல்லிமுடியாத துயரம்‌ 
அடை்திருந்தாள்‌ என்று அறில்றோம்‌. 

11. இவளைப்பற்றிய கீறிஸ்தவ சபைப்‌ 
பாரம்பரியங்கள்‌. தள்ளுபடி சுவிசேஷங்‌ 
களில்‌ இஃயேசுவின்‌ தாயாகிய மரிமாளைக்‌ 
குறித்து அநேக கதைகள்‌ உண்டு, இவள்‌ 
பன்னிரண்டு வயதுக்கு வருமட்டும்‌ தேவா 
லயத்துக்குப்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டவ 
ளாய்‌ இருந்தாள்‌ என்றும்‌; இவளுக்குத்‌ சேவ 
தூதர்கள்‌ பணிவிடை செய்துவந்தார்சள்‌ 
என்றும்‌; பன்னிரண்டாம்‌ வயதுக்கு வந்த 
பிறகு இவள்‌ விருத்தாப்பியனான யோசேப்‌ 
புக்கு நியமனம்‌ செய்யப்பட்டாள்‌ என்றும்‌; 
பெத்லெகேமில்‌ இவள்‌ இயேசுவைப்‌ பெறும்‌ 
போது அநேக அற்புதங்கள்‌ காணப்பட்டது 
என்றும்‌ பலவிதமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்‌ 
இறது. இதற்கும்‌ உண்மையுள்ள சுவிசேஷங்‌ 
களில்‌ சொல்லியிருக்இறவைகளுக்கும்‌ வித்தி 
யாசம்‌ இருக்கறது. உண்மையுள்ள சுவி 
சேஷ சரித்திரத்தின படி இவள்‌ இரக்கசாலி, 
பக்திநிறைந்தவள்‌, ,தாழ்மை பொருந்திய 
வள்‌, பொறுமையுடையவள்‌ தான, ஆனால 
மற்ற ஸ்திரீகளைப்போல இவளும்‌ ஒரு 
பெண்தான்‌. 

தள்ளுபடி சுவிசேஷங்களில்‌ சொன்ன 
வைகளை எழுதினவர்களும்‌, ஈம்பினவர்களும 
இவள்‌ வணங்கப்படச்தக்கவள்‌ எனறு நினை 
சுது இ-பி. 450-ம்‌ ிச்துக்குள்‌ இவளுக்குக்‌ 
“கடவுளைப்‌ பெற்றவள்‌" (7/,8040/08) என்‌ 
னும்‌ பட்டப்பெயரைக்‌ கொடுத்தார்கள்‌ 
இசன்மூலமாய்‌ அநேகர்‌ இவளுக்குச்‌ “கடவு 
ளின்‌ தாய்‌” என்னும்‌ பெயர்‌ கூறி இவளை 
வணங்குவது அவசியம்‌ என்று தீர்மானித்‌ 
தார்கள்‌. இசன்பிறகு இவள்‌ பாவம்‌ அற்ற 
வள்‌ என்றும்‌, மரணம்‌ அடைந்தபிறகு இவ 
ளுடைய சரீரம்‌ அற்புசவிதமாக _ பரத்துக்‌ 
குப்‌ போனது என்றும்‌ நம்பிவக்தாரகள்‌. ரோ 
மசபையார்‌ இவளைச்‌ சிறப்பிக்கும்படி ஈடத்‌ 
இன ஆராதனைகளை மாம்‌ விசாரித்தால்‌, ௮ச்‌ 
சபையில்‌ அநேகர்‌ இயேசுவை எப்படி மதிக்‌ 
இருர்களோ அப்படியே அவருடைய சாயா 
இய மரியாளையும்‌ மதிக்கிறார்கள்‌ என்பது 
விளங்கும்‌. 


வேத அகராதி 


.. மரியாள 
111. கன்னிகைப்பேறு. ட. * 
பரி. மத்தேயு, பரி. லூக்கா எழுதின 


 சுவிசேஷங்களை நாம்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌, 


இயேசுவின்‌ தாயாகிய மரியாள்‌ புருஷனை 
அறியாத கன்‌ னிகையாயீருந்து பரிசுத்த ஆவி 
யானவருடைய அருளினாலே அற்புதமான 
விதமாய்‌ இயேசுவைப்‌ பெற்றாள்‌ என்று அவர்‌ 
கள்‌ உறுதியாய்‌ நம்பி அதைத்‌ தெளிவாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌ என்று அறிவோம்‌. 
ஆதி சபையார்‌ தவக்கமுதல்‌ இந்தக்‌ கொள்‌ 
கையைக்‌ கைக்கொண்டுவந்தார்கள்‌. இலர்‌ 
இரத ௮திசயமான சம்பவத்தைப்பற்றி ஆக 
பனை சொல்லு இறதினால்‌ இர்த விஷயத்தை 
ஸ்தாபிக்கும்‌ காரணங்களைச்‌ சருச்சமாய்ச்‌ 
சொல்வது தகுதி. 

8. இரச அற்புதச்துக்கு ௮த்தாகதி குறை 
வாயிருக்கறது என்றால்‌, இவ்விதமான காரி 
யங்களுக்கு ஏராளமான அத்தாக்ஷி இருக்கக்‌ 
கூடியது எப்படி? மரியாளுக்கும்‌ யோசேப்‌ 
புக்கும்மாத் திரம்‌ சங்கதி முழுமையும்‌ தெரிந்‌ 
திருக்கும்‌. மற்றவர்களுக்குத்‌ தெரிந்திருச்‌ 
கமாட்டாது. பரி, மததேயு யோசேப்பு 
அ௮தைப்பற்றித்‌ தெரிவித்த வரலாறையும்‌, 
பரி. லூக்கா மரியாள்‌ தெரிவித்த விவரத்தை 
யும்‌ தஙகள்‌ சுவிசேஷங்களில்‌ சொல்லுகிறார்‌ 
கள்‌. இவைகளைத்தவிர நாம்‌ வேறொன்றை 
யும்‌ அறியமாட்டோம்‌. 

9. பரி. லூக்கா இ-பி. 80-ம்‌ த்துச்குள்‌ 
தனது சுவிசேஷத்தை எழுதினான்‌, இலர்‌ 
நினைக்கிறபடி இ-பி, 60-ம்‌ ஸ்ஷ்ச்துக்குள்‌ 
இதை எழுதியிருந்திருக்கலாம்‌, எப்படியா 
வது இவன்‌ அந்தச்‌ சுவிசேஷச்தில்‌ மற்றக்‌ 
காரியங்களையும்‌ திட்டநுட்பமாய்‌ விசாரித்த 
உண்மையானவைகளை எழுதியிருக்கிறான்‌ 
என்று வேதசாஸ்திரிகள்‌ ஒப்புக்கொண்டி 
ருக்க இந்தக்‌ காரியத்தை விசாரியாமல்‌ எழு 
தியிருப்பானா? 

௦. யூதர்கள்‌, கடவுள்‌ மானிட தேகத்தைத்‌ 
தரித்து அவதாரமாய்‌ வருவார்‌ என்னும்‌ 
கொள்கையை எந்தச்சமயத்திலும்‌ அங்‌ 
கரிக்சவேயில்லை. மேலும்‌ அவர்கள்‌ கன 
னிகை நிலைமையைச்‌ சறப்பிக்காமல்‌, குடும்ப 
ஸ்திரீயின்‌ நிலைமையைமாச்திரம்‌ புகழ்ந்தார்‌ 
கள்‌. ஆதலால்‌ யூதர்கள்‌ சன்னிகை கடவு 
ளைப்‌ பெற்றாள்‌ என்பதை எளிதில்‌ நம்பக்‌ 
கூடியவர்கள்‌ அல்ல. இந்தச்‌ சங்கதி உண்‌ 
மையானதாயிராவிட்டால்‌ அவர்கள்‌ அதை 
ஏற்றுக்கொண்டிருக்கமாட்டார்கள்‌, 

ம. அர்நிய ஜாதிகளுக்குள்‌ லெ மதஸ்தர்கள்‌ 
தெய்வங்களுக்குத்‌ தாய்மார்‌ சன்னிகைஸ்திரீ 
கள்‌ என்று சொன்னார்கள்‌. ஆதி ெறிஸ்ச 


( 701) 


மருக்கொழுந்து 


வர்கள்‌ இசைச்குறித்துச்‌ கேள்விப்பட்டு 
இயே*வின்‌ தாயாரும்‌ சன்னிகைப்பெண்‌ 
என்று சொல்லவந்ததாக சிலர்‌ நினைக்கிறார்‌ 
கள்‌. ஆனால்‌ இதற்குச்‌ சத்தமாய்‌ ௮,ததாக்ஷி 
யில்லை. 

6. ஆதி சபையார்‌ அங்கேரித்த இந்தக்‌ 
கொள்கை உண்மையானதாய்‌ இல்லாவிட்‌ 
டால்‌, இதற்கு காரணம்‌ எப்படி? 


ரீ. கடவுள்‌ இவ்வுலகத்திற்கு அவதாரமாய்‌ 


இறங்கி வரும்போது, அவர்‌ அற்புதவண்ண 
மாய்‌ மானிடதேகத்தை ஏற்றுக்கொண்டது 
ஆச்சரியப்படத்தக்க காரியமல்ல. 

ஆதலால்‌ இதெல்லாம்‌ பார்ச்துப்‌ பரி, 
லூக்கா சுவிசேஷத்தில்‌ சொன்னவிதமாய்க்‌ 
கன்னிகையான மரியாள்‌ இயேசுவுக்குத்‌ 
தாயாராய்‌ இருப்பதை நாம்‌ அங்சேரிக்க 
வேண்டியது. 

i. மரியாளின்‌ நித்திய கன்னி நீலை. 

பரி. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்‌ 
மரியாள்‌ இயேசுவைப்‌ பெறுமட்மெ புறா 
ஷனை அறியவில்லை என்று சொல்லப்பட்‌ 
பட்டிருக்கிறது. மத்‌ 1, இதற்குப்‌ பிறகு 
மங்களஸ்திரிபோல இவள்‌ புருஷனோடு 
வாழ்ந்து இயேசுவின்‌ சகோதார்‌ சகோதரி 
களைப்‌ பெற்றாள்‌ என்று தோன்றுதிறது. 
மத்‌ 135, ஆனால்‌ சிலர்‌ இவர்களை யோ 
சேப்பின்‌ முதல்தாரத்தின்‌ பிள்ளைகள்‌ என்‌ 
அம்‌; “சகோதரன்‌! “சகோதரி? என்னும்‌ பதங்‌ 
கள்‌ ஒரேவயிற்றில்‌ பிறந்த பிள்ளைகளையல்ல 
யோசேப்பின்‌ சகோதரனுக்கு அலலது 
மரியாளின்‌ சகோதரிக்குப்‌ பிறந்த பிள்ளைக 
ளைக்‌ குறிக்கலாம்‌ என்றும்‌ சொல்வி, மரியாள்‌ 
மரணமட்டும்‌ கன்ணிகையாகவே இருந்தாள்‌ 
என்று போதிக்கிறார்கள்‌. ரோம சபையாரும்‌ 
இரேக்க சபையாரும்‌ மரியாள்‌ இவ்விதமாய்‌ 
எப்போதும்‌ கன்னிகையாக இருந்தாள்‌ என்‌ 
னும்கொள்கையைஏற்றுக்கொள்ளுகிறார்கள்‌. 
ஆனால்‌ இதைப்பற்றிய சந்தேகத்தைத்‌ தீர்க்கக்‌ 
கூடிய போதுமான அுக்தாக்ஷியில்லை. எப்படி 
யாகிலும்‌ இதைக்குறித்து நாம்‌ சற்று யோசிக்‌ 
குங்கால்‌ இவ்விஷயம்‌ அவ்வளவு கவணிக்‌ 
கப்படத்தக்க விசேஷமல்ல என்றும்‌ சொல்‌ 
லலாம்‌. 

5, மாற்த என்று பேயாகோண்ட யோ 
வானுடைய தாயாகீய மரியாள்‌, அப 1292, 
இவளைப்பற்றி வேறொன்றும்‌ தெரியாது. 

6. சோமாபுரியிலுள்ள சபைக்கு வந்த 
மரியாள்‌. சோம 165. 

மநக்கொழந்து, 80௪. யூதர்கள்‌ உப 
யோகித்த ஒருவித மருந்துச்செடி. லூச்‌ 117, 


வேத அகராதி 


மருதமாம்‌ 
(சி 


மநதமரம்‌. 10௭8௦”. மருதமரம்‌ என்று 
மொழிபெயர்ச்கப்பட்ட எபிரெய பதம்கெட்‌ 
டுயான மரம்‌ ஒன்றைக்‌ குறிக்கும்‌. ஒருவேளை 
இது ஒருமாதிரிக்‌ கருவாலிமரமா யிருக்க 
லாம்‌. ஏசா 444, 

மநதோன்றிச்சேடி. கொற. எபி 
செயாகள்‌ உபயோகித்த மருதோன்றி ஈமக்‌ 
குத்‌ தெரிந்த மருதோன்றிபோல்‌ இருக்கும்‌. 
பெண்கள்‌ அதின்‌ பூக்களின்‌ வாசனைகளை 
விரும்பி அவைகளைத்‌ 'தங்கள்‌ கூந்தலில்‌ 
வைத்துச்கொள்வார்கள்‌. கைககங்களையும்‌, 
பாதங்களையும்‌, தலைமயிரையும்‌ வெக்கச்‌ செய்‌ 
யுமபடி அதன்‌ பாலை ௨உபயோ ப்பார்கள்‌. 
உன்‌. பா 144474, 

மந்த்துவச்சி, மநத்துவம்‌. Midwife. 

ஆதி 9511 3928 யாத்‌ 062, பிரசவம்‌ 
காண்க. 

மநந்து. Medicine. 

நீதி 1722 எசே 30) 4611 ஏசே 4715. ஓவு 
ழ்தம்‌, ஒளஷதம்‌ காண்க, 

மநமகள்‌. Daughter-in-law: 

ஆதி 1] 3901 லேவி 15D ஓம? ரூதி 16-22 
220 45 1 சாமு யி? எசே 22 மீகா 75 
மத்‌ 10% 1299, 

மரளுக்றது. 

பிலி 128, 

மரேசா, மரேஷா. MKaresha. 


R. V. ‘Affrighted.’ 


॥. யூதா கோச்திரத்தான்‌. 1 நாளா 42, 

2. யூதாநாட்டில்‌ மேற்குத்திசையிலுள்ள 
ஒரு ஊா. இதில்‌ ரெகொடெயாம ராஜா கோ 
ட்டை கட்டினான்‌. யோசு 154 2 நளா 113 
[பி 201 மிகா (4, மரேஷா கட்டப்பட்ட 
மலையில்‌ பூர்லீகத்தில்‌ வெட்டின பல கெபி 
கள்‌ இருபபதினால்‌ இதில்‌ மலைநாட்டு ஜனங 
கள்‌ பூவீககாலத்தில்‌ வசித்தார்கள்‌ என்பது 
தெரியவரும்‌. 


மரை, Hart. 


உன்‌. பா 217, கலைமான்‌, மான்‌ காண்க, 
மாசேனு, 1488௦௨. 
அகாஸ்வேரு என்னும்‌ ராஜாவின்‌ சமுகத்‌ 
தில்‌ பிரவேசிக்கச்‌ சிலாக்கியம்‌ பெற்றுக்கொ 
ண்ட ஏழு பிரபுக்களில்‌ ஒருவன்‌. எஸ்தர்‌ |”, 
மலடி, மலடு. Barren, Barrenness. 
ஆதி 1150 2521 யாத்‌ 236 உபா 714 நியா 
133 ] சாமு 28 யோபு 24 சங்‌ 1139 நீதி 
3016 உன்‌. பா 4£ லூக்‌ 17-86 9399 தலா 497: 


( 102 ) 


மலை 


மலை. Mountain. 

1. பலெஸ்‌தீனா சேசம்‌ பெரும்பாலும்‌ மலை 
நாடு. ஆனால்‌ அதில்‌ உயரமான மலைகள்‌ 
வெகு சொற்பம்‌. சில சமயங்களில்‌ னாய்‌, 
ஒரேப்‌, கர்மேல்‌ முதவிய மலைகளின்‌ பெயர்‌ 
கள்‌ அவைகளின்‌ செரத்தைத்தவிர அம்மலை 
கள்‌ உள்ள நாடுகளையும்‌ குறிக்கும்படி வழங்‌ 
கப்பட்டது. யூதேயாநாடு விசேஷித்த மலை 
நாடாயிருந்தது. எபிரெயர்கள்‌ இந்த மலைச்‌ 
சாரல்களிலுள்ள நிலங்களைப்‌ படிப்படியாக 
வெட்டி அவைகளில்‌ திராட்சை, ஒவிவமரம்‌, 
அத்திமரம்‌ முதலியவைகளை நாட்வொர்கள்‌. 
சீனுய்‌ முதலியவை காண்க. 

2. பூர்லீகத்தில்‌ ௮த்தேசத்திலிருந்த ஜாதி 
யார்‌ மலைகளிலிருந்த குகைகளிலும்‌, அவர்‌ 
கள்‌ தங்களுக்காக வெட்டின குகைகளிலும்‌ 
வாசம்பண்ணினார்கள்‌. ஆதி 36, மலைகள்‌ 
சில தேசங்களுக்கு எல்லைகளாயிருந்தது. 
எண்‌ 347. பெரிய ஜனக்கூட்டத்துக்குப்‌ பிர 
சங்கம்‌ பண்ணும்பொருட்டு யோசுவா, யோ 
தாம்‌, அபியா, இயேசு முதலியவர்கள்‌ குன்‌ 
றுகளைப்‌ பிரசங்கப்பீடங்களாகத்‌ செரிந்து 
கொண்டார்கள்‌. யோசு 80 நியா 97 2 நாளா 
134 மத்‌ 51, 

3. எபிரெயர்கள்‌ மலைச்சாரலில்‌ கல்லறை 
களை வெட்டி அவைகளில்‌ பிரேதங்களை 
அடக்கம்‌ பண்ணினார்கள்‌. சில சமயங்களில்‌ 
மலைகளிலுள்ள குகைகளை இதற்காகவே உப 
யோதிப்பார்கள்‌. 2 இரா 2316, பலர்‌ மலை 
நாடுகளில்‌ ஒளிர்துகொண்டார்கள்‌. ஆதி 
1413 மத்‌ 2416, போர்வீரர்கள்‌ மலைகளில்‌ 
பாளையம்‌ இறங்கனார்கள்‌, 1 சாமு 11. 
சாவலு.க்சாச மலைகளில்‌ கோட்டை கோபு 
ரங்களைக்‌ கட்டினார்கள்‌. எசே 40” மச 43 
சங்‌ 1252, மலைகளிலிருந்து மாம்‌ முதலிய 
வைகளை வெட்டிக்கொண்டு வருவார்கள்‌. 
9 காளா 218 நெகே 815 ஆகாய்‌ 15. மலைநாடு 
களில்‌ ஆடுமாடுகள்‌ முதலியவைகளுக்கு 
நல்ல மேய்ச்சல்‌ இருந்தது. சங்‌ 501, 

4. தீர்க்கதரிசிகளும்‌ சங்தேக்காரர்களும்‌ 
மலைகளையும்‌ பர்வதங்களையும்பற்றிச்‌ சொன்ன 
உவமைகளாவன 

நிலைகிற்றெ ராஜயம. 
119 தாணி 25. 

பெரிய இடையூறு. சக 47. 

மகா அற்புதமான காரியம்‌. சங்‌ 46”, 

பர்வதங்கள்‌ மெழுகுபோல உருகுகிறது 
கடவுளின்‌ வல்லமையைக்‌ குறிக்கும. சவ 
97. 

தேவநீதி மலைகளைப்போல நித்தியமாய 
மாறாமலிருக்கும்‌. சங்‌ 364, 


சங்‌ 307 ஏசா 22 


வேத அகராதி 1. 


அ 


தேவ இசச்சமும்‌, உடன்படிக்கையும்‌ மலை 
களைப்போல நிலையுள்ளதாயிருக்கும்‌. ஏசா. 
ததி ந்தது 50) 

கடவுள்‌ அளிக்கும்‌ பராமரிப்பு. சங்‌ 1211. 
1259, ததத 

கடவுள்‌ உண்டாக்‌ளெ மீட்பு மனுஷர்கள்‌ 
செய்யக்கூடிய தெல்லாவற்றிற்கும்‌ மேலா . 
னது என்பதைக்‌ குறிக்கும்பழ. மலைகளில்‌. 
ரட்சிப்பைச்‌ தேடுவது வீண்‌ என்று எசே 
மியா சொல்லுகருன்‌. எரே 813, 

எபிரெயர்கள்‌ தங்கள்‌ பாஷையில்‌ மலை 
யின்‌ சலை, காது, தோள்‌, இடுப்பு, தொடை, 
விலா என்பவற்றைச்‌ சொல்லி அவைகளி 
னால்‌ மலைகளின்‌ இகரம்‌, சாரல்‌ முதலியவை 
களைக்‌ காட்டுவார்கள்‌. 

5. பூர்வீகத்திலிருந்த கானான்‌ சேசச்தார்‌ 
இவ்விதமான பர்வதங்களிலும்‌, குன்றுகளி 
லும்‌ தங்கள்‌ தேவதைகள்‌ வசித்தார்கள்‌ என்று 
நம்பி, அவ்விடங்களில்‌ அவைகளுக்குப்‌ 
பூஜை செய்வது மெத்த சிரேஷ்டமானத 
என்று எண்ணி, அவ்விடங்களைப்‌ பரிசுத்த 
ஸ்தலங்களாக எற்படுச்திக்கொண்டார்தள்‌. 
எபிசெயர்களும்‌ கானான்‌ தேசத்தில்‌ பிரவே 
இத்தபிறகு மலைக்‌ குன்றுகளில்‌ யேகோவா 
வை வணங்கினதுமன்றி பலதடவைகளில்‌ 
பூர்வீகத்தார்‌ கும்பிட்ட தேவதைகளையும்‌ 
தொழுதுவந்தார்கள்‌. எபிரெயர்கள்‌ சிறை 
யிருப்புக்குப்‌ போகுமட்ட்‌ இவ்வித ஆரா 
தனை செய்துவந்தார்கள்‌. மேடை காண்க, 

6. சில மலைகள்‌ தேவச்செயலுக்கு அத்‌ 
தாக்கி. 

அரராத்மலை, மனுஷர்கள்‌ செய்த இீமைச்‌ 
குக்‌ கடவுள்‌ செய்த நீதி நியாயத்தைக்‌ குறிக்‌ 
கும. 

சினாய்மலை, நியாயப்பிரமாணத்தின்‌ சண்‌ 
டிப்பைக்‌ காட்டும்‌. 

கர்மேல்மலை, ஜனங்கள்‌ கடவுளைப்பற்றிச்‌ 
செய்யவேண்டிய தீர்மானத்தைக்‌ குறிக்கும்‌. 

சீயோன்‌, மோரியா, நேபோ முதலியவை 
கள்‌ கடவுளின்‌ வல்லமைக்கும்‌, உண்மைக்‌ 
தும்‌ உதாரணமாகச்‌ சொல்லப்படும்‌, 

மலைக்தகைகள்‌. C68. கானான்‌ தேசத்‌ 
திலுள்ள மலைகளில்‌ குகைகள்‌ ஏராளம்‌. 
இவைகளில்‌ சில இயற்கையில்‌ உண்டா 
னது. அநேகம்‌ பூர்வீகத்தார்‌ வெட்டினவை 
கள்‌. இந்தக்‌ குகைகளில்‌ ஒன்று 400 அடி 
நீளமும்‌, 80 அடி உயரமும்‌ ௮௧ வெட்டப்‌ 
பட்டிருக்கிறது. ஆனால்‌ இவ்விதமான 
குகையை வெட்டினதற்குச்‌ காரணங்களும்‌, 


( 708 ) 


மலோத்தி 


வெட்டின காலமும்‌, விதமும்‌ ஈமக்குத்‌ தெரி 
யாது. தகை காண்க. ப 

மலோத்தி. Mவிl௦th!. ஒரு லேவியன்‌. 
ஏமான்‌ இரக்கதரிசியின்‌ மகன்‌. | நாளா 
2548, 

மல்கம்‌. 14௨1௦௨. 

|. பென்யமீன்‌ கோத்நிரத்தலைவர்களில்‌ 
ஒருவன்‌. 1 நாளா $9, 

2. ஒரு தேவதை. செப்‌ 15. 

அல்லது இந்த பதத்தைப்‌ பொதுப்பெய 
ராக எடுச்துக்கொண்டால்‌ இது “அவர்களு 
டைய ராஜா! என்று அர்த்தங்கொள்‌ _1ம்‌. 

மல்கிசூவா. Malchi-Shia. [என்‌ ராஜா 
செல்வவந்தன்‌.] சவுல்‌ ராஜாவின்‌ மூன்றாம்‌ 
மகன்‌. ॥ சாமு 144 312, 

மல்கீஜா ராவ௦ஈ(/8௩. மல்கியா காண்க, 

மல்க்யா, மல்கிஜா. Malchlah, Mal- 
chijah. [யேகோவாவின்‌ தூதன்‌ .] 

1. ஒரு ஆசாரியன்‌. எரே 21! 31 1 நாளா 
919 நெகே 1129, 

2. யூசா ராஜவமசத்தைச்‌ சேர்ந்தவன்‌. 
எரேமியா தீர்க்கசரிசியை இறக்கிவிட்ட குழி 
இவனுடையது. எரே 385, 

3. ஒரு பாடகன்‌, | நாளா 040, 
4, ஒரு ஆசாரியன்‌. 1 நாளா 24, 

5, 6. அர்கியஜாதிப பெண்களை விவாகம்‌ 
பண்ணினவர்கள்‌. எஸ்றா 10%, 

7. அந்நியஜாதி: பெண்ணை விவாகம்‌ 
பண்ணி, மதிலைப்‌ பழுது பார்த்துக்‌ கட்டின 
வர்களில்‌ ஒருவன்‌. எஸ்றா 10! தெசே 311, 

8. குப்பைமேட்டு வாசலைப்‌ பழுதுபார்த்‌ 
தவன. நெகே 314, 

9. மதிலைப்‌ பழுதுபார்த்த ஒரு தட்டான்‌. 
கெகே 331, 

10. நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும்‌ 
போது எஸ்றாவின்‌ பக்கத்தில்‌ நின்றவர்க 
ளில்‌ ஒருவன்‌. நெகே 84, 

11, உடன்படிச்சைக்கு முத்திரை போட்‌ 
டவன்‌. நெகே 105, 

13. மதிலைப்‌ பிரதிஷ்டை செய்த ஆசாரி 
யர்களில்‌ ஒருவன்‌. ரெகே 1242, 

மல்க்யா தீர்க்கதரிசி. Malachi. 


மல்யொ? 


ட, இக்க்யோன: என்பதற்கு 
என்‌ தாதன்‌” அல்லது ;யேகோவாவின்‌ 
தூதன்‌” என்று அர்த்தம்‌. இது ஒரு திர்க்க 


சீரிசியின்‌ சொந்தப்‌ பெயராகவாவது அல்‌ 
லது தன்‌ ஊழியத்தைக்‌ குறிக்கும்படி அவன்‌ 
தனக்ட்ட்க்கொண்ட நாமதேயமாகவாவது 


வேத அகராதி 


மல்யொ இர்ச்கதரிரி 


இருக்கலாம்‌. எப்படியாவது இந்தத்‌ நிர்க்கத 
ரிசியின்‌ ஜீவிய சரித்திரத்தைப்பற்றி ஈமக்கு 


ஒன்றும்‌ தெரியாது. 


2. இதின்‌ காலம்‌: இதை இயற்றினவ 
னைப்பற்றி நமக்கு ஒன்றும்‌ தெரியாததினால்‌ 
இந்த ஆகமம்‌ இயற்றப்பட்ட காலத்தைக்‌ 
குறித்து வேதசாஸ்திரிகளுக்குச்‌ சந்தேகம்‌ 
இருக்கக்கூடியது ஆச்சரியமல்ல. இந்த 
தூலில்‌ நாம ஆராய்ந்து பார்த்தால்‌ பார்கே 
ராஜாக்கள்‌ பலெஸ்தினா தேசத்தில்‌ அரசாட்சி 
செய்த காலத்திலும்‌, எருசலேமில்‌ புதிதாய்க்‌ 
கட்டப்பட்ட தேவாலயத்தில்‌ மறுபடியும்‌ 
ஆராதனை செய்துவந்தகாலத்திலும்‌, ஆராத 
னையில்‌ சில சப்பறைகள்‌ ஏற்பட்டகாலத்‌ 
திலும்‌ இது இயற்றப்பட்டதாக தோன்று 
இறது. இதன்‌ ஆக்கியோன்‌ தேவாலயத்தில்‌ 
ஆராதனை நடத்‌ துறவர்கள்‌ செய்யும்‌ குற்றஙக 
ளைச்‌ கண்டித்து, ஜனங்கள்‌ பாபிலோனியா 
வில்‌ சிறையிருப்பிலிருந்தபோது வேதசாஸ்‌ 
திரிகள்‌ அதிக இட்டநட்பமாய்‌ விசாரித்து 
நூலாகச்‌ சேர்த்த நியாயப்பிரமாணத்தின படி 
கட்டாயமாய்‌ நடக்கவேண்டும்‌ என்றும்‌, 
ஜனங்களும்‌ ஆசாரியாகளும்‌ அந்நியஜாதிப்‌ 
பெண்களை விவாகம்‌ செய்‌ அ, அன்மார்க்கமா 
யும்‌ அவபக்தியாயும்‌ நடப்பது மகா பாவம்‌ 
என்றும்‌ சொன்னதினால்‌, இவன்‌ நெகே 
மியா இரண்டாம்தடவை எருசலேம்‌ பட்‌ 
டணத்துக்கு வந்தகாலத்தில்‌ தீர்க்கதரிசன த 
தைச்‌ சொன்னான்‌ என்று நினைக்கிறதற்கு 
இடமுண்டு. இவ்விஷயச்சைப்பற்றி நாம்‌ 
தீர்மானமாய்ச்‌ சொல்ல முடியாது. லெ வேத 
சாஸ்திரிகள்‌ இவன்‌ ஏறக்குறைய மு. 
4060-ம்‌ த்தில்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தான என்று சொன்னாலும்‌, இவன்‌ 
ஏறக்குறைய இ-மு. 430-ம்‌ ணுக்தில்‌ ஊழி 
யத்தைச்‌ செய்தான்‌ என்று நாம்‌ நினைக்க 
வேண்டியது, 

8. போநள அட்டவனை: 

1. 11, முகவுரை, 

1]. 12. யாக்கோபின்‌ காலம்‌ முதல்‌ யே 
கோவா இஸ்‌ ரவேலுக்குக்‌ காட்டின கேசம்‌, 

177. 16-29. இஸ்ரவேலர்‌ யேகோவாவை 
அ லக்ஷியம்‌ செய்ததும்‌, ஆசாரியர்கள்‌ பிரமா 
ணத்தினபடி. ஈடவாததும்‌. 

IV. 21018. தள்ளுதல்‌ ட்டுக்‌ கொடுத்த 
தையும்‌ அந்கியஜாதிப பெண்களை விவாகம்‌ 
பண்ணினதையும்‌ கண்டித்தல்‌. 


V. 217-38, யேகோவாவினுடைய நாள்‌. 
ஆசாரியர்கள்‌ யேகோவாவுக்குச்‌ செய்யவே 
ண்டிய ஈல்ல ஆராதனை. யேகோவா வந்து 


( 704) 


மல்சோம்‌ . 


பக்தியில்லாதவர்கள்‌ முதலிய பாவிகளை நியா 
யந்தீர்ப்பது. 

VI. 97715, தசமபாகம்‌ செலுத்தாதவர்களி 
னிமித்தம்‌ வறட்சியும்‌, வெட்டுக்ளெயுமாய 
தண்டனை. 

VII. 318-48 யேகோவாவின்‌ நாளில்‌ 
பாவிகளுக்குத்‌ தண்டனையும்‌, நீதிமான்களு 
க்கு மேன்மையும்‌ கிடைப்பது. எல்லாரும்‌ 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்படி நட 
க்கவேண்டியது. எலியாத்தீர்க்கசரிசி திரும்ப 
வந்து பாவமன்னிப்பைப்‌ பெறும்படி ஜனங்‌ 
களை நடத்தப்போவது. 

4. இதின்‌ போதனை: 

யேகோவா இஸ்ரவேல்‌ ஜனத்சை நேரி 
தீதுத்‌ தமது சொந்த ஜனமாக இவர்களைத்‌ செ 
ரிக்துகொண்டதினியித்தம்‌ இவர்கள்‌ அவர்‌ 
பெயரில்‌ நமபிக்கைவைத்து தேவாலயத்தில்‌ 
எப்போதும்‌ அவருக்குமாத்திரம்‌ ஆராதனை 
செய்யவேண்டும்‌. இவர்கள்‌ தங்கள்‌ சொந்த 
ஜாதியான மனைவிகளுக்குச்‌ தள்ளுதல்‌ சீட்டுக்‌ 
கொடுத்து, அந்நியஜாதிப்‌ பெண்களை விவா 
கம்பண்ணி, யேகோவாவின்‌ நியாயப்பிர 
மாணத்தை மீறிவந்திருக்கறார்கள்‌. யேகோ 
வா நியாயந்தீர்க்கறவரானதினால்‌ “யேகோ 
வாவின்‌ காள்‌” என்னும்‌ கியாயத்தீர்ப்புகா 
ளில்‌ அவர்‌ நீதிமான்களை ஆசீர்வதித்து அக்கி 
ரமக்காரரைச்‌ சண்டிப்பார்‌. மல்கியா தன 
க்கு முந்திவந்த தீர்க்கதரிசிகள்‌ நியாயப்பிர 
மாண ஆசாரத்தைச்‌ இறப்பித்தசைப்பார்க்கி 
லும்‌, அதின்படி ஈடப்பதை விசேஷமாய்ப்‌ 
பாராட்டுகிறான்‌. தீர்க்தரிசிகளில்‌ இவன 
மாத்திரம்‌ எலியா திரும்ப வருவசைச்குறித்‌ 
துப்‌ பேசுகிறான்‌. 

5, இந்த நூல்‌ மீகா, ஏசாயா, எரேமியா 
தீர்க்கதரிசிகள்‌ இயற்றின நூல்களைப்போல்‌ 
அவ்வளவு சிரேஷ்டமானதல்ல என்று தோ 
ன்றினாலும்‌, இதில்‌ யேகோவாவினுடைய 
நீதி நியாயத்தைப்பற்றி எபிரெயர்கள்மாத்தி 
ரம்‌ அல்ல, மனுஷர்கள்‌ எல்லாருமே கவ 
னிக்கவேண்டிய நல்ல போதனை இருப்பதி 
னால்‌ இறிஸ்தவசபையார்‌ எல்லாரும்‌ இதில்‌ 
பக்திவிர்த்திக்கு ஏதுவான பல புத்திமதிகள்‌ 
உண்டு என்று அறிந்து இதை ஏற்றுக்கொண்‌ 
டார்கள்‌. 

மல்கீராம்‌. Malchlram. [என்‌ ராஜூ 
உயர்த்தப்பட்டவர்‌.] யோயாக$€மின்‌ மகன்‌. 
] காளா 808, 

மல்தஸ்‌. Mக!hபக. பிரதான ஆசாரிய 
னுடைய வேலைக்காரன்‌. கெத்செமனே 
தோட்டத்தில்‌ பேதுரு இவன்‌ காதுமடலை 


வேத அகராதி 


ள்‌ 


வெட்டினான்‌. பரி. யோவான்மாத்திரம்‌ 
பிரதான ஆசாரியன்‌ வீட்டாருக்கு அறிமுக 
முள்ளவனாயிருந்ததினால்‌ இவனுடைய பெ. 
யரைக்‌ கேட்டு அறிந்து சொல்லுறான்‌. 
பரி. லூக்கா வைத்தியனாகையால்‌ இயேசு 
இவனுடைய காதை சொஸ்தப்படுத்தின 
விஷயச்சைச்‌ சொல்லுகிறான்‌. மத்‌ 9031 
மாத்‌ 144 லூக்‌ 295 யோவா 1800, 
மலலூக்‌, Mகlluch. 

1. ஏத்தானின்‌ முன்னோர்களில்‌ ஒருவன்‌, 
1 நாளா 644, 

2, 3. ௮ர்நியஜாஇப்‌ பெண்களை விவாகம்‌ 
செய்தவர்கள்‌. எஸ்றா 1059-99, 

4. உடன்படிக்கைக்கு முத்திரை போ 
ட்ட ஒருவன்‌. இவனும்‌ மெலிகுவும்‌ ஒரே 
ஆளாயிருக்கலாம்‌. நெகே 104 129-14, 

௦. உடன்படிக்கைக்கு முத்திரை போ 
ட்ட ஒருவன்‌. நெகே 1097, 

மழை. ஈவஈ. இந்தியாவில்‌ வருஷத்தின்‌ 
சில மாசங்களில்மாத்திரம்‌ மழை பெய்வது 
போல்‌ பலெஸ்தீனாதேசச்திலும்‌ மழை பெய்‌ 
யும்‌. “முன்மாரி நவம்பர்‌ மாதத்தில்‌ பயிர்‌ 
விசைக்குங்‌ காலத்தில்‌ பெய்யும்‌ மழையை 
யும்‌, “பின்மாரி? ஏப்பிரல்‌ மாதத்தில்‌ பயிர்‌ 
கள்‌ வளர்ந்து கதிர்விடும்போது பெய்யும்‌ 
மழையையும்‌ குறிக்கும்‌. முனமாரி பெய்த 
பின்‌ பின்மாரி பெய்யுமட்டும்‌ சமயா சமயங்‌ 
களில்‌ மழைபெய்யும்‌. உபா 1144 எஸ்றா 
10 உன்‌. பா 2! ஒதி 6 யோவே 23 
ஆமோ 47, 

மழை மேற்கில்‌ மத்தியதரைக்‌ கடலிலிரு 
ந்து வரும்‌. 1 இரா 184 ஹூக்‌ 1254, பின்மாரி 
பெய்தபிறகு அக்டோபர்‌ மாதம்மட்டும்‌ 
மழை பெய்யாது. மேமாசச்தில்‌ வாற்கோ 
துமை அறுப்பு, ஆகஸ்டு செப்டெம்பர்‌ 
மாதங்களில்‌ அத்தி, ஒலிவம்‌, திராட்சைக்‌ 


கனிகள்‌ அறுப்பு. அறுப்புக்காலத்தில்‌ 
மழை பெய்வது அபூர்வம்‌. 1 சாமு 1216 
நீதி 201, | 


உஷ்ணகாலத்தில்‌ மழை பெய்யாததினா 
லும்‌, பயிர்‌ பச்சைகளுக்கும்‌ ஜனங்களுக்கும்‌ 
தண்ணீரில்லாமல்‌ கஷ்டம்‌ உண்டானதினா 
லும்‌, மழை பெய்யும்போது நல்ல செழிப்பு 
உண்டாயிருப்பதினாலும்‌, ஆவிக்குரிய ஆர்‌ 
வாதங்களைக்‌ குறிக்கும்படி, மழை உவமை 
யாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்கறெது. உபா 393 
யோபு 292 ஏசா 4144 ஒட 65 1012, 

சில சமயங்களில்‌ புசல்காற்றடி.த.து அடை 
மழை பெய்தபொழுது பயிர்களுக்கு ஈஷ்ட 
முண்டாவதினால்‌ சிலவசனங்களில்‌ அது 


2 ( 705) 


ப டது 


டைய சோபாச்னெெக்கு. உங்மை 
ள்‌ ச சொல்லியிருச்றெது, நீதி 283 சங்‌ 115 
எசே 3899, 

மளிகைக்காரர்‌. 112௦ல்‌. வியாபாரி 
சன்‌, கெகே 94, 

மறக்கீறது. Forget. 

1. ஞாபகப்பிசகு. ஆதி 2745 யோபு 11* 

பிர 810 மத்‌ 1015 எபி 125, 
.. *, எபிசெயர்கள்‌ கடவுளை மறக்றெது என்‌ 
பதினால்‌ அவருடைய சத்தத்தையும்‌ கட்டளை 
யையும்‌ மீறுகிறசைச்‌ குறித்தார்கள்‌. உபா 
49 629 819 9013 சங்‌ 1039-22 ஏசா 170 எசே 
99 1615 ஒடி 46, 

3. பழைய ஏற்பாட்டில்‌ “கடவுள்‌ மனுஷ 
ர்களை மறக்கிறார்‌' என்று சொல்லியிருப்பது 
கடவுள்‌ மனுஷர்கள்‌ தாங்கள்‌ செய்த தமை 
யின்‌ பலனை உண்ணும்படி இடம்‌ கொடுக்‌ 
இறதையும்‌ மனுஷர்களுச்குச்‌ துன்பத்தை 
அ.றுபவிக்க இடங்கொடுப்பதையும்‌ குறிக்‌ 


கும்‌, சங்‌ 1011 429 ஏசா 4914 ஓரி 4 லூக்‌ 
12 எபி 610, 
இறிஸ்தவர்கள்‌ எப்பொழுதும்‌ பிறர்‌ 


செய்த குற்றங்களைப்பற்றி மனஸ்தாபப்படா 
மல்‌ அவைகளை மறக்கவேண்டும்‌, எபே 49, 


மறதி. Forgetfulness. உபா 2515 சங்‌ 
8813, “மறதியின்‌ பூமி என்பது (ஷெவோல்‌” 
என்னும்‌ பாதாளத்தைக்‌ குறிக்கும்‌. 
ஷேவோல்‌ காண்க. 


மறுஜேன்ம காலம்‌. Restoration. “மறு 
ஜென்ம காலம்‌” “புதிய வானம்‌ புதிய பூமி” 
ஏன்பவைகளினால்‌ புதிய ஏற்பாட்டை எழு 
இனவர்களும்‌ ஆதி கிறிஸ்‌ சவர்களும்‌ தற்கால 
தீதில்‌ தீமையினால்‌ அசுசியான இவ்வுலகத்‌ 
இற்கு உண்டாகப்‌ போகும்‌ ஈன்மை நிறைந்த 
காலத்தைக்‌ குறிக்ளொர்கள்‌. மத்‌ 1928 அப்‌ 
391 எபே 110 2 பேது 319 வெளி 212-5, அக்கா 
லத்தில்‌ தீமை எல்லாம்‌ ஒழிந்துபோம்‌. பிலி 
210, இயேசுகிறிஸ்து அப்போது இவ்வுல 
கத்திற்கு வந்து யாவருக்கும்‌ நியாயத்தீர்ப்‌ 
பைச்‌ செய்து தம்முடைய ராஜயத்திற்குள்‌ 
யாவரையும்‌, யாவையும்‌ சேர்த்து அண்டு 
கொள்வார்‌. 1 கொரி 15 பிலி 210, இவ்‌ 
வுலகத்தில்‌ பாவம்‌, திமை, பொல்லாப்பு, 
துன்மார்க்கம்‌ என்பவை முழுவதும்‌ அகன்று 
போய்‌ அப்புறம்‌ ஒருபொழுதும்‌ இருக்கவே 
மாட்டா எனத்‌ தோன்றுகிறது என்றும்‌ கட 
வுள்‌ இவ்விதமாய்‌ கன்மையினாலே திமையை 
"வெல்ல விரும்புகிறார்‌ என்றும்‌ இந்த வசனங்‌ 
களினால்‌ சாம்‌ தெளிவாய்‌ ௮றிர்துகொள்‌ 


வேத அகராதி மறுஜென்மம்‌, மறுபிறப்பு 


எக்க.மெ என்று வேதசாஸ்திரிகள்‌ பக்‌ 
நினைக்கிறார்கள்‌. 


மறுஜென்மம்‌, மறுபிறப்பு, Regenera- 
(1௦1. மறுஜென்மமாவது என்ன? பாவத்தி 
னால்‌ சடவுளிடச்திலிருந்து பிரிச்சப்பட்ட 
பாவசுபாவமுள்ள ஆத்துமத்தில்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ செய்யும்‌ மாறுதல்‌. இதனால்‌ 
பாவி இயேசுடிநிஸ்தவுக்குள்‌ புதிதாய்‌ உயிர்‌ 
பபிக்கப்பட்டு, ஈன்மையானவற்றை விரும்பி, 
பரிசுத்த ஜீவியத்துக்குள்‌ பிரவேசித்து, படிப்‌ 
படியாய்‌ இயேசுவின்‌ சாயலை அணிந்து, 
கடைசியாய்‌ அவரைப்போல்‌ ௮௪, பூரண 
பரிசுத்தச்தை அடைவான்‌. இந்த மாறுத 
லின்‌ தன்மையைச்‌ காட்டும்படி வேதாகமத்‌ 
தில்‌ பல உவமைகள்‌ உண்டு, அவையா 
வன: 

மறுபடியும்‌ பிறப்பது; ஆவியினால்‌ பிறப்‌ 


பது. யோவா 337, 


புதுச்சிருஷ்டி ஆறது. 2 கொரி 517, 
மரணத்திலிருர்து உயிர்ப்பிக்கப்படுற து. 
எபே 91, 


மனம்‌ 


ண்‌ புதிதா மறுரூபமடைகிறது. 
ராம 125, 


உள்ளத்தில்‌ கிறிஸ்து உருவாகுகிறது. 
கலா 419, 

டக்‌ பங்கு பெறுகிறது. 
2 பேது 14, 


பரிசுத்த ஆவியானவர்‌ இந்த டக 
நடப்பிக்கஇறார்‌. யோவா 113 35 எபே 28, 


சுவிசேஷ சச்தியத்தினால்‌ மறுஜென்மம்‌ 
அடைவோம்‌, 1 கொரி 4) யாக்‌ 118 | பேது 
1. 


மறுஜென்மம்‌ அடைந்தவன்‌ தேவசாயலைத்‌ 
தரித்து எப்போதும்‌ கடவுளையும்‌ பிறரையும்‌ 
நேரித்துக்கொண்டிருப்பான்‌ என்று வேதாக 
மச்தில்‌ போதிக்கப்படுகிற த. 


நீதிமானாக்சப்படுதல்‌ என்பதும்‌ மறுஜென்‌ 
மம்‌ அடைதல்‌ என்பதும்‌ பாவிகளுக்குக்‌ கட 
வுளின்‌ அருளால்‌ உண்டாகும்‌ மாறுதலைக்‌ 
குறிக்கும்‌. வேதசாஸ்திரிகளின்‌ அபிப்பிரா 
யத்தின்படி நீதிமானாக்கப்படுதல்‌ என்பது 
பரம நியாயாதிபதியாயெ கடவுள்‌ நமது 
மத்தியஸ்தராயெ இேயேசு கிறிஸ்‌ துவின்‌ 
பாடுகளினிமித்தம்‌ நாம்‌ நியாயப்பிரமா 
ணத்துக்கு விரோதமாய்ச்‌ செய்த பாவங்களை 
மன்னித்து, குற்றவாளிகளாகிய ஈம்மைக்‌ 
குற்றம்‌ செய்யாத கீதிமான்களைப்போல்‌ பா 
விப்பசைச்‌ குறிக்கும்‌, 


( 706) 


மறுதலிக்றெது 


மறுஜென்மம்‌ என்பது தியசுபாவமுடைய 
நம்மில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ ஈற்சபாவத்தை 
உண்டாக்குகறெசைக்‌ குறிக்கும்‌. 

மறுஜென்மம்‌ அடைந்த இறிஸ்தவன்‌ இனி 
எப்பொழுதும்‌ பாவம்‌ செய்யாமவிருப்பான்‌ 
என்று சொல்ல முடியாது. ஆனால்‌ அவன்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ அருளினால்‌ தினந்தோ 
௮ம்‌ கழுவப்பட்டுப்‌ படிப்படியாய்ப்‌ பரிசுத்தத்‌ 
தை அடைகிறான்‌. 1 தீமோ 35, பூரண பரி 
சுத்தத்தை இவ்வுலகத்தில்‌ அடைவது அரிது 
என்றாலும்‌, ஒருவன்‌ இயேசுவின்பேரில்‌ 
முழுபக்தி வைப்பானானால்‌ அவன்‌ பரி 
சுத்த ஆவியானவருடைய கிருபையினால்‌ 
பூரண பரிசுத்தத்தை அடைவது கூடாதகாரி 
யம்‌ என்று யார்‌ சொல்லத்‌ தணிவான? கட 
வுள்‌ பாவசுபாவமுள்ள மனுஷனிடத்தில்‌ 
புதுச்‌ சுபாவத்தை உண்டுபண்ணினால்‌, 
அவர்‌ துவக்னெ அற்புதமான வேலையை 
இவ்வுலகத்தில்‌ முடிப்பது அவரால்‌ கூடாத 
காரியம்‌ அல்ல. எபே 380421 | தெச 5% 
! யோவா பீ 39, 

மறுதலிக்கிறது. 7௦ deny. 

|, உள்ள சங்கதியை இல்லாசசாகச்‌ சொ 
ல்லுநறது. ஆதி 1815, யோவா 190, 

2. (1) கடவுளை மறுதலிப்பது என்பது 
கடவுளுக்கு விரோதமாய்‌ நடக்கிறது. யோபு 
3198 நீதி 309. 

(11) இறிஸ்துவை மறுதலிப்பது: 

௩. பேதுருவின்‌ குற்றம்‌. மத்‌ 265-75 மாற்‌ 
1430-73 லூக்‌ 2234-1 யோவா 1328 199, 

ம்‌. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாசவர்க 
ளின்‌ குற்றம்‌. மத்‌ 105 லூச்‌ 129 அப்‌ 81 
2 தமோ 21 2 பேது 21 ] யோவா 253 
வெளி 39. 


மறுமனையாட்டி. Cie. பூர்வீக 
காலத்தில்‌ எபிரெயர்களுக்குள்‌ விவாகம்‌ செ 
ய்துகொண்ட மனைவிகளைத்தவிர தனவான்‌ 
கள்‌ வேறு ஸ்திரீகளையும்‌ மனையாட்டிகளாக 
தங்கள்‌ வீடுகளில்‌ வைத்துக்கொள்வார்‌ 
கள்‌. இவர்கள்‌ சொந்த மனைவிகளைவிட 
குறைந்த சலாக்கியமுள்ளவர்களா யிருந்தார்‌ 
கள்‌. மனைவிகளின்‌ பிள்ளைகளுக்கிருந்த 
சுதந்தரம்‌, மறுமனையாட்டிகளின்‌ பிள்ளை 
களுக்கு இல்லை. ஆனால்‌ தகப்பன்மார்‌ இந 
தப்‌ பிள்ளைகளுக்குச்‌ சில சமயங்களில்‌ புத்‌ 
இரசுவிசாரத்தைக்‌ கொடுப்பார்கள்‌. மோசே 
யின்‌ நியாயப்பிரமாணத்தில்‌ மறுமனையாட்‌ 
டிகளை வைக்கும்‌ வழக்கத்துக்கு இடம்‌ இரும்‌ 
தாலும்‌, இது ஒரு பொது ஏற்பாடாயிராத 
படிக்கும்‌, இதினால்‌ மனைவிகளுக்கு 


யாதொரு அநியாயம்‌ ூவாதபடிக்கும்‌ . 
பிரமாணம்‌ இருந்தது. ஒரு புருஷன்‌ ஒரே. 
மனைவியை மாத்திரம்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்று இயேசுகிறிஸ்து போதித்ததினால்‌, 
இறிஸ்தவசபையார்‌ மறுமனையாட்டி.. வைப்‌ 
பது விபசாரத்துக்கொத்த ஒரு பாவம்‌ என்று. 
திர்மானித்து வந்தார்கள்‌. ஆதி 1630 21174. 
25190 யாத்‌ 2179 உபா 9110-௩ மத்‌. 198. 
1 கொரி 7], ஸ்‌ 
மறுமை, “World to come.’ மத்‌ 193. 
மாற்‌ 1030 லூச்‌ 1820 எபே 1%, ப 
மறுநபமாததல்‌. *ஈ8ஈ௨811எயாக(1௦ஈ, ஈமது 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து மறுரூபம்‌ 
அடைந்த விஷயம்‌ மகா அழற்புதமானதால்‌ 
நாம்‌ அதின்‌ வர்த்தமானங்களில்‌ சிலவற்றை 
அறியாமல்போவது உதெமன்று. இயேசு 
தாமே இதற்குத்‌ “தரிசனம்‌? என்று பெயர்‌ 
சொல்லுநிறார்‌. மத்‌ 175. இதைக்குறித்து 
மூன்று சுவிசேஷகர்களும்‌, பரி. பேதருவும்‌ 
எழுதினதினால்‌ இது இயேசுவின்‌ விய 


. சரித்திரத்தில்‌ முக்கியமானவைசளில்‌ ஒன்று. 


என்று நாம்‌ சொல்லக்கூடும்‌, மத்‌ 17113 
மாற்‌ 9133 வூசு 92836 2 பேத 126-18, பரி, 
யோவானும்‌ இதைக்‌ குறித்துப்‌ பேசுகிறான்‌ 
என்று தோன்றுறெது. யோவா 188-86, 
இது காணப்பட்ட மலை எர்மோன்‌ மலையாய்‌ 
இருக்கலாம்‌, இது நேரிட்ட காலம்‌ இருட்‌ 
டான காலம்‌. லூக்‌ 99, அதேசமயத்தில்‌ 
இயேசு ஜெபம்‌ பண்ணிச்கொண்டிருந்தார்‌. 


இதனால்‌ வெளிப்படுகிற சத்தியத்தைப்‌ 
பற்றி மூன்று காரியங்களை நாம்‌ கவனிக்க 
வேண்டும்‌. 

1. இதில்‌ சொன்ன மேன்மையான பிச 
காசம்‌ இயேசுவின்‌ சாயலிலிருந்து வெளிப்‌ 
பட்டது. லூக்‌ 929, 


2. பேதுரு இயேசுகிறிஸ்துவை மேசியா 
என்று அறிக்கையிமெபொழுத, இயேசு 
பேதுருவுக்கும்‌, மற்ற சீஷர்களுச்கும்‌ தாம்‌ 
அடையப்போ இற மாணத்தைப்பற்றித்‌ தெரி 
வித்திருந்தார்‌. ஏறச்குறைய ஒரு வாரத்திற்‌ 
குப்பின்‌ அவர்‌ மறுரூபமானார்‌. லூக்‌ 98, 
அந்த வாரத்துக்குள்‌ இயேசுவும்‌ அவருடைய ' 
சீஷர்களும்‌ அவர்‌ அடையும்‌ மரணத்தைப்‌ 
பற்றி அதிகமாய்‌ யோரித்துக்கொண்டிருப்‌ 
பார்கள்‌. ஆதலால்‌ அவர்‌ மறுருபமாகுதல்‌ 
இயேசுவுக்கு அவருடைய ிஷர்களுக்கும்‌ 
உதவியாயிருந்தது. இதில்‌ இயேசு மோசே 
யையும்‌ எலியாவையும்‌ தரிசித்து, அசரீரிவா 
க்கைக்‌ கேட்டு, பரிசுத்தவான்கள்‌ தமது ஊழி 
யத்தை அதிபிரியத்தோட பார்ப்பதையும்‌, 


(. 101 ! i 


மறைறெது, மறைக்றேது வேத அகராதி 


அவ்ஜழியத்தைக்‌ கடவுள்‌ அங்கேரிப்பதை 
வ அறியவந்தார்‌. 

சீஷர்கள்‌ இதனால்‌ சிலுவையில்‌ வெட்க 
மும்‌, கெடுதியும்‌, அபஜெயமும்‌ இல்லை என்‌ 
லும்‌, இயேசு நித்திய மகிமையில்‌ பிரவேசிப்‌ 
பார்‌ என்றும்‌, நோய்‌, கஸ்தி, பாடு முதலிய 
வற்றினால்‌ துன்பப்பட்டவர்கள்‌ பரமபாக்இி 
யத்தை அடைவார்கள்‌ என்றும்‌ அறிந்தார்கள்‌. 

இதனியித்தம்‌ இறிஸ்தவர்கள்‌ பழைய சுபா 
வத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, புதிய சுபா 
வத்தை அடையுமபோது அவர்கள்‌ மறுரூப 
மாக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌ என்று 
பரி. பவுல்‌ சொல்லுகிறான்‌. ரோம 122. 

மறைகிறது, மறைக்கீறது. Hie. ஆதி 
1518 சங்‌ 895 55! நீதி 2102290 ஏசா 4515 
ஆப 34 யோவா 859 1226, 

மறைவிடம்‌. “Hiding place,’ ‘Secret 
place.’ உபா 3228 சங்‌ 327 119114 உன்‌. பா 
214 ஏசா 9817 எரே 2334 லூச்‌ 1188, 

மறைவு. H॥ப்ாஜ. சங 91) ஏசா 2805, 


மனசு, மனது. KM. வேதாகமத்தில்‌ 
தத்துவசாஸ்திரம்‌ இல்லை என்று நாம்‌ சொல்‌ 
லக்கூடும்‌. ஆதலால்‌ இதில்‌ மனிசனுடைய 
தன்மையைப்பற்றி யாதொரு விவரமும்‌ 
இல்லை என்று நாம்‌ அறிவது ஆச்சரியமல்ல. 
ஆனால்‌ எபிரெயர்கள்‌ மனுஷன்‌ இரு பிரிவு 
டையவனாயிருக்றொன்‌ என்று பகுத்தறிந்து, 
உடல்‌ அல்லது மாமிசம்‌ வேறு; ஆத்துமா 
அல்லது ஆவி வேறு எனறு ஈம்பினதாக 
தோன்றுகிறது. உடல்‌ அல்லது மாமிசம்‌ 
என்னும்போது அவர்கள்‌ ஈமது சரீரத்தையும்‌, 
அதற்குள்ள இயற்கையான குணாதிசயங்களை 
யும்‌ ஆசை இச்சைகளையும்‌ குறித்தார்கள்‌. 
ஆத்துமா அல்லது ஆவி என்னும்போது, 
மனுஷன்‌ தன்னையும்‌ கடவுளையும்‌ அறிந்து 
கடவுளிடத்திவிரும்‌,து தான நன்மைகளைப்‌ 
பெற்றுக்கொண்டிருக்கிறான்‌ என்பசை அறி 
இற மனுஷனுடைய உத்தம சுபாவத்தைக்‌ 
குறித்தார்கள்‌. ஆத்துமா என்பது மனுஷன்‌ 
சுதந்தரவாளியாய்‌ இருக்கிறான்‌ என்றும்‌, 
ஆவி என்பது மனுஷன்‌ தேவனால்‌ சிருஷ்‌ 
க்கப்பட்டுக்‌ காப்பாற்றப்படுதிரான்‌ என்‌ 
லும்‌ குறிக்கிறது. 

தமிழ வேதாகமத்தில்‌ “மனது' என்பது, 
ஆத்துமா, உயீர்‌, ஜீவன்‌, விவேசமுள்ள 
பகுத்தறிவு, தீர்மானம்செய்கிற சிர்சை இவை 
களைக்‌ குறிக்கும்‌. உபா 2865 1 நாளா 259 
எசே 2317 அப்‌ 14 ரோம 7 122 2 கொரி 
$4 13 எபே 2? எபி 510 | பேத 1132 பேது 
41, 


மனச்சாட்சி 


“ச்தை' என்பது “மனச! என்பதைக்‌ 
குறிக்கும்படி பல வசனங்களில்‌ சொல்லி 
யிருக்கிறது. ரோம 18 97 1134 1] கொரி 26 
1 பே 4!, 

வழக்கமாய்‌ எபிரெயர்கள்‌ ஆவி, ஜீவன்‌, 
இருசயம்‌, உள்ளம்‌, மனது என்பவைகளை 
விசதியாசம்‌ இல்லாமல்‌ உபயோகித்தார்கள்‌. 
ஆத்துமா, இநதயம்‌, சித்தம்‌, காண்க, 

மனச்சாட்சி. Conscience. புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ மனச்சாட்சியைப்பற்றி 30 தரம்‌ 
சொல்லப்பட்டிருக்கறது 

மனச்சாட்சி நன்மை தீமையைப்‌ பகுத்தறி 
யும்‌ குணம்‌. சோம 21576, மனச்சாட்சியானது 
நம்முடைய மனதிலிருந்துண்டாகும்‌ ஆசை 
இச்சை முதலிய எண்ணங்களையும்‌, நாம்‌ 
செய்யும்‌ வினைகளையும்‌ நியாயந்தீர்த்து ஈலமா 
னதைச்‌ நறெப்பிச்து, தீமைகளைக்‌ கண்டிக்கும்‌. 
இவ்விதமாய்‌ நாம்‌ நம்மில்தானே நம்மைத்‌ 
தீர்ப்பு செய்கிறவர்களாயிருப்போம்‌. யோவா 
8 அப்‌ 231 2416 ரோம 93 2 கொரி ப 
1] திமோ 1518 39 2 தீமோ 18 எபி 99 109-22 
1318 1 பேது 376-41, 

மனச்சாட்சி நாம்‌ செய்யப்போடிற ஒரு 
வினையினால்‌ நாம்‌ அடையவேண்டிய லாப 
நஷ்டத்தை லக்ஷியம்‌ செய்யாமல்‌, அந்த 
வினையின்‌ தன்மையையும்‌, அதைச்‌ செய்ய 
நம்மை ஏவும்‌ ஆசை இச்சை நோக்கம்‌ முத 
லியனவற்றையும்‌ கவனித்துச்‌ தீர்ப்புச்செய்‌ 
யும்‌. நாம செய்யவேண்டிய கருமங்களினால்‌ 
லெள கெலிதமான தீராதகெடுதி ஈமக்கு உண்‌ 
டானாலும்‌, மனச்சாட்சி “இதுதான நியாயம்‌, 
இசைத்தான்‌ செய்யவேண்டி” என்று உறுதி 
கூறி, நாம்‌ எப்பொழுதும்‌ நியாயத்தைமாத்‌ 


திரமே செய்ய எவிக்கொண்டிருக்கும்‌. அப்‌ 
419 ரோம 135 | கொரி 511031, இதனி 


மித்தம்‌ இரத்தசாக்ூஷிகள்‌ இயேசுகிறிஸ்‌ துவை 
அறிக்கையிவெதினால்‌ மரணம்‌ அடைந்த 
போதிலும்‌, இவர்கள்‌ அப்படிச்‌ செய்வது 
அவசியம்‌ என்று இவர்களுடைய மனச்சா 
ட்சி திட்டம்‌ செய்திருக்கும்‌, மனச்சாட்சி 
ஈமக்குள்‌ இருக்கும்‌ உண்மையுள்ள அகப்பிர 
மாணம்‌ என்று சொல்லியும்‌, இலர்‌ மார்க்க 
விஷயத்தில்‌ சப்பு எண்ணங்களை ஏற்றுக்‌ 
கொண்டு மனச்சாட்சியின்‌ கட்டாயத்தினால்‌ 
தாங்கள்‌ நீதியாய்‌ ஈடப்பதாக எண்ணி, சம 
யா சமயக்களில்‌ பெரிய பாவங்களைச்‌ செய்து 
வந்திருக்கிறார்கள்‌. திருஷ்டாந்தமாக: கிறி 
ஸ்தவர்களில்‌ எக்தனையோபெயர்‌ தங்களைப்‌ 
போலத்‌ திரியேகத்துவம்‌ முதலிய கொள்கை 
களை ஏற்றுக்கொள்ளாத இறிஸ்தவர்கள்‌ பாவி 
கள்‌ என்றும்‌, தாங்கள்‌ அந்தப்‌ பாவிகளைச்‌ 


(109) 


மனச்சாட்ட 


தீண்டிச்சவேண்டும்‌ என்றும்‌ தீர்மானித்த, 
அவர்களை டபத்திரவப்படுத்தி வந்திருக்கிறார்‌ 
கள்‌. இதுபோல பரி. பவுல்‌ தான்‌ யூதமார்க்‌ 
கத்திலிருந்கபோது இறிஸ்தவர்களைத்‌ துன்‌ 
பப்படுத்தினான்‌. அப்‌ 26 1 கொரி 150 
பிலி 3. சில கிறிஸ்தவர்கள்‌ ஞானவிஷயச்‌ 
தில்‌ குறைந்த அறிவுள்ளவர்களாயிருந்த, தங்‌ 
கள்‌ மனச்சாட்சியில்‌ குற்றமில்லாத லெ 
விஷயங்களைக்‌ குற்றமென்று எண்ணும்‌ 
போது மற்ற இறிஸ்தவர்கள்‌ இவர்களுக்கு 
இடறலாயிராதபடிக்கு எச்சரிக்கையாய்‌ ஈட 
ந்தகொள்ளவேண்டும்‌. அப்‌ 269 ரோம |! 
! கொரி ௩7-0019 1028. மனச்சாட்சியின்‌ தீர்மா 
னத்துக்குக்‌ இழப்படியாமை ஆத்தும ஈஷ்டத்‌ 
தக்கும்‌,சன்மார்க்கத்தைப்பற்றிய மயச்கத்துக்‌ 
கும்‌, இருதயகடினத்துக்கும்‌ காரணம்‌. மத்‌ 
62 | திமோ 42 இத்‌ 115 யாக்‌ 417: 

மனச்சாட்சி விசேஷமாய்‌ நாம்‌ செய்யக்‌ 
கூடிய தீர்மானங்களைமாத்திரம்‌ கவனிக்கு 
மேயொழிய நமக்குச்‌ சாதாரணமாய்‌ நேரி 
டும்‌ விஷயங்களைப்பற்றித்‌ திர்ப்புச்செய்திற 
தில்லை. அதாவது மனச்சாட்சி ஒருவனுக்கு 
நேரிடப்போஜெ வியாதியைப்பற்றி ஒன்றும்‌ 
எண்ணுடறஇல்லை. ஆனால்‌ ஒருவன்‌ தன்‌ 
னைக்‌ காப்பாற்றிக்கொள்ளும்படி வியாதிப்‌ 
பட்ட வேறு ஒருவனிடம்‌ போகாமலும்‌, அவ 
னுக்கு உதவிசெய்யாமலும்‌ இருந்தால்‌ அவனு 
டைய மனச்சாட்சி உடனே அவனிடமிருக்‌ 
கும்‌ தற்சிரேகத்தைக்‌ கண்டித்து, அவன 
வியாதிப்படுவதா யிரூந்சபோதிலும்‌ எப்படி 
யாவது வியாதியஸ்தனுக்குச்‌ சகாயம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று உற்சாகமாய்ச்‌ சொல்லும்‌. 
நன்மையைச்‌ செய்யவும்‌, தீமையை வெறுக்க 
வும்‌ இடம்‌ இருக்கும்போது மனச்சாட்டி 
அவ்விஷயங்களைப்பற்றிக்‌ கவனிக்கும்‌. 

ஒரு பிராதைப்பற்றிய சங்கதி முழுவதும்‌ 
புத்தியுள்ள ஒரு நியாயாதிபதிக்குத்‌ தெரிந்தி 
ருக்குமானால்‌ எல்லாரும்‌ ௮ங்கேரிக்கச்‌ தக்க 
தாக நியாயத்தீர்ப்பு எப்படிச்செய்வானே, 
அப்படியே மனச்சாட்சிக்கு ஒரு விஷயத்‌ 
தைப்பற்றிய உண்மையெல்லாம்‌ தெரிக்திருக்‌ 
தால்‌ அது எல்லாரும்‌ அ௮ங்கேரிக்கவேண்டி௰ 
நிர்மானம்‌ செய்யும்‌. இவ்வித காரணத்தினால்‌ 
தான்‌ எல்லாரும்‌ கபட்டுத்தனத்தையும்‌, பொ 
ருமையையும்‌ கண்டிக்கிறார்கள்‌. இதின்படி 
நாம்‌ எல்லாரும்‌ நமது ஆண்டவர்‌ போதித்த 
படி இருதய சுத்தத்சையும்‌, பொறுமையையும, 
இரக்கத்தையும்‌ நீதி நியாயத்தின்மேல்‌ உள்ள 
விருப்பத்தையும்‌ சிறப்பிக்கறோம்‌. லூச்‌ 15 
பிலி 24. மேலும்‌ பலதடவைகளில்‌ மனச்சா 
ட்சி சந்தேசமின்றி தீர்ப்புகளை உடனே 
செய்யும்‌. இதின்படி நாம்‌ இறிஸ்துமார்ச்கம்‌ 


வேத அகராதி 


ட மனச்சாட்சி 


போதிக்கற அரேச விஷயங்களை நல்ல 
வைதான்‌ என்று சந்தேகமில்லாமலும்‌, தாம 
தீமில்லாமலும்‌ ஒப்புக்கொள்ளுகிறோம்‌. மத்‌ 
543 கொலோ 42, ப 

இயேசுகிறிஸ்து எல்லா நீதி கியாயத்‌ 
துக்கும்‌ காரணசர்த்சர்‌ என்று அறிந்து 
இருபபதனால்‌ நமது மனச்சாட்சி நாம்‌ எப்‌ 
பொழுதும்‌ அவருடைய கட்டளையின்படி 
நடக்கவேண்டுமெனறு நம்மைக்‌ கட்டாயப்‌ 
படுச்தும. மத்‌ 1097 லூச்‌ 149 யோவா 1594, 
இதனிமித்தமே இயேசு தமது முதல்‌ ஷேர்‌ 
களை அழைத்தபோது “எனக்குப்‌ பின்‌ 
செல்லுங்கள்‌? என்று அதிகாரத்துடனே 
சொன்னார்‌. 

நாம மனச்சாட்சி செய்யும்‌ தீர்மானங்களுச்‌ 
குக்‌ இழ்படியாமவிருந்தால்‌ ஈமக்குத்‌ இருபதி 
கரம்‌ இல்லை. யோபு 4:6 ஏசா ௦ மாற்‌ 620 
லூக்‌ 58 அப்‌ 2428, 

மனச்சாட்சியின்‌ தன்டையைப்பற்றிக்‌ கவ 
னிக்கவேண்டிய சிலவற்றைச்‌ சொல்லு 
வோம்‌. 

1. கல்வியினாலாவது, படி.ப்பினாலாவது 
அல்ல; மனச்சாட்சி கடவுள்‌ கொடுத்த இயற்‌ 
சைச்‌ சுபாவச்தினால்‌ நீதி நியாயத்தை அறி 
யும்‌. 

2, மற்றவர்களுக்குத்‌ தீமை செய்யும்படிக்‌ 
கான நோக்கங்களை மனச்சாட்சி உடனே 
கண்டிக்கும்‌. 

8. விரும்பினாலும்‌ விரும்பாவிட்டாலும்‌, 
நாம்‌ விசாரணைசெய்தால்‌ மனச்சாட்சி நமக்கு 
நம்மைக்குறித்து நியாயத்தீர்ப்புச்‌ செய்யும்‌, 

4. நம்முடைய மனதில்‌ இருவிசமான 
எண்ணங்கள்‌ உண்டானால்‌ மனச்சாட்சி அப்‌ 
போதைக்கபபோது (மேன்மையானது இது; 
இழிவானது இது? என்று சரந்சேகயின்றிக் கற்‌ 
பிக்கும்‌. 

5. ஒரு சங்கதி நியாயமானதானால்‌ மனச்‌ 
சாட்சி தானாகவே அதை அறிந்து, அந்த 
விஷயத்தில்‌ நாம்‌ செய்யவேண்டியது இன்‌ 
னதென்று நமக்குச்‌ சொல்லும்‌, 

6. மனச்சாட்சியின்‌ பிரமாணச்தின்படி 
நாம்‌ செய்யாவிட்டால்‌ நம்மைக்‌ குறைவுள்ள 
வர்களாகவும்‌, குற்றவாளிகளாகவும்‌ அறிந்து 
கொள்வோம்‌. 

7. மனச்சாட்சியின அதிகாரத்தை, நாம்‌ 
சிலகாலம்‌ மறந்துபோனாலும்‌ அதின்‌ கட்ட 
ளைகளை நாம்‌ தள்ளக்கூடாதவர்களா யிறாப்‌ 
போம்‌. 

இல்லறம்‌, வியாபாரம்‌, சபை, உலகம்‌ 
இவைகளுக்கடுத்த விஷயங்களிலும்‌, இன்‌ 


( 709 ) 


மனஸ்தாபம்‌ 


னும்‌ பற்பல 
'யங்களையும்‌ அறிந்திருப்பது அரிது ஆனதால்‌, 
நாம்‌ கிறைவேற்றவேண்டிய கடமைகளைப்‌ 
பற்றிச்‌ சில சமயங்களில்‌ நமக்குச்‌ சந்தேகம்‌ 
உண்டாவது ஆச்சரியமல்ல, ஆனால்‌ நாம்‌ 
பொறுமையோடும்‌, புத்தியோடும்‌ விசாரித்‌ 
தால்‌ நாம்‌ செய்யவேண்டிய கடமையை நமது 
மனச்சாட்சி நமக்குத்‌ தெரிவிக்கும்‌. இதனி 
மித்தம்‌ இறிஸ்‌ தவர்கள்‌ இவ்விஷயங்களில்‌ சா 
ங்கள்‌ செலுத்தவேண்டிய கடமை இன்னதெ 
ன்பதைப்பற்றி ஜாக்‌திரதையாய்‌ இருக்கவே 
ண்டும்‌ என்று பரி. பவுல்‌ வேண்டிக்கொண் 
டான்‌. பிலி 11? கொலோ 14. 


மனச்சாட்சியின்‌ கட்டளைப்படி நடக்க 
நாம்‌ உத்தரவாதிகளாயிருப்பதின்‌ காரணம்‌ 
என்னவென்றால்‌ ௮து கடவுளினுடைய வாச்‌ 
காய்‌ இருப்பதுதான்‌. சன்மார்க்கச்தைப்பற்‌ 
திய தப்பறையான கொள்கைகள்‌ நம்மை 
வஞ்சியாவிட்டால மனச்சாட்சியிடும்‌ கட்ட 
ளைகள்‌ அவருடைய கட்டளைகளே. அவ 
ருக்குமாத்திரமே நீதி நியாயத்துக்கடுத்த 
விஷயங்களில்‌ சர்வ அதிசாரம்‌ உண்டு. முத 
லில்‌ இசைப்‌ பார்த்து, மனச்சாட்சி கொடுத்த 
கட்டளையின்படி நடப்பது கஷ்டம்தான்‌ 
என்று நாம்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌ மனச்சா 
ட்சி கொடுக்கும்‌ கட்டளைகளின்படி. நடக்கக்‌ 
கடவுள்தாமே உதவிபுரிவார்‌. பிலி 27. 


மனச்சாட்டு நம்மில்‌ இருக்கும்‌ அகோர 


குணங்களை ஈமக்கு எடுத்துக்‌ காட்டுகிறதினால்‌, 
வனாந்தரத்தில்‌ யோவான்ஸ்கானன்‌ பிரசங்‌ 
சம்‌ பண்ணினதுபோல மனச்சாட்சி மனர்இ 
ரும்புதலுக்கு நம்மைத்‌ தூண்டி, சுவிசேஷத்‌ 
தை முன்னறிவிக்கிற தூதனும்‌, கடவுளின்‌ 
இரக்கத்துக்கு ஈம்மை அழைக்கிற ஸ்தானாப 
தியுமாய்‌ இருக்றெது. 

மனஸ்தாபம்‌. Repentance. மனஸ்தாபம்‌ 
என்று மொழிபெயர்ச்கப்பட்ட. மூலபாஷை 
யின்‌ பதம்‌ பல வசனங்களில்‌ மனர்திரும்பு 
தலை அல்லது குணப்படுதலைப்‌ பொதுவாய்க்‌ 
குறிக்கிறது. தணப்படூதல்‌ காண்க. 

வேறு வசனங்களில்‌ மனஸ்தாபம்‌ என்‌ 
பது பாவத்தின்‌ இயற்கையையும்‌, நாம்‌ செ 
ய்த பாவங்களின்‌ தன்மையையும்‌ உணர்ந்து 
அவைகளைப்பற்றி நாம்‌ அடையும்‌ மனச்சஞ்ச 
லத்தையும்‌, அவைகளைவிட்டு விலகவேண்டிய 
விருப்பத்தையும்‌ குறிக்கும்‌. இந்தத்‌ துயரம்‌ 
குணப்படுதலுக்கு முதலாம்‌ படி. ஏனென்‌ 
றால்‌ இப்படித்‌ திக்கமடைந்து பாவச்திலி 
ருந்து சக்ழிப்பை மிகுந்த கருத்தோடு நாடிச்‌ 
சேவோம்‌. 2 கொரி 115. 


வேத அகராதி 


விஷயங்களிலும்‌ எல்லாக்‌ காரி 


மனந்திரும்புதல்‌ 


இந்த மனஸ்தாபத்துக்குப்‌ புதிய ஏற்பாட்‌ 
டில்‌ உள்ள இருஷ்டாந்தங்களாவன: லூக்‌ 
1317 ரோம 617. இதின்‌ உண்மை இதின்‌ 
கனிகளினால்‌ தெரியும்‌. மத்‌ ஃ லூச்‌ 645, 

மனந்திரும்புதல்‌. Conversion, தணப்‌ 
படூதல்‌ காண்க. 


மனப்பூரீவம்‌. Willingness. பிலே 14 


1 பேது 83 எபி 1026, 
மன மேட்டிமை. Pride of heart. 2 காளா 
3215, 


மனுகாத்‌. சவாகஙகth. ஒரு ஊர்‌. இது 
இருந்த இடம்‌ தெரியாது. 1 நாளா 65, 

மனுசே. Manassenh. 

1. யோசேப்பின்‌ ழத்தமகன்‌. ஒன்பட்ட 
ணத்து ஆசாரியனுடைய குமாரத்தியாயெ 
ஆஸ்காத்‌ இவன்‌ தாயார்‌, எப்பிராயீமும்‌ இவ 
னும்‌ ஒரே தாய்வயிற்றுப்‌ பிள்ளைகள்‌. ஆதி 
யாகமத்தை இயற்றினவன்‌ மனாசே என்பது 
க்கு “மறதி” என்று அர்த்தம்‌ சொல்லுறான்‌. 
ஏனென்றால்‌ இவனைப்‌ பெறும்பொழுது யோ 
சேப்பு தனக்குக்‌ கடவுள்‌ இந்தப்‌ புத்திரபாக்‌ 
இயெத்தைக்‌ கொடுத்ததினால்தான முற்காலங்‌ 
களில்‌ தனக்குண்டாயிருந்த துன்பம்‌ எல்லாம்‌ 
மறந்துபோக வேண்டியதாயிருந்தது என்ட 
ரான்‌. ஆதி 415. யாக்கோபு எகிப்துக்கு 
வந்தபோது இவனுக்குப்‌ புத்திர சுதந்தரத்‌ 
தைக்‌ கொடுத்தான்‌. ஆதி 4614, 

2. மனுசே கோத்தீமம்‌. இஸ்ரவேலர்‌ 
வனாந்தரததில்‌ பிரயாணம்‌ பண்ணினபொ 
முது எப்பிராயீம்‌, பென்யமீன்‌, மனாசே 
என்னும்‌ கோத்திரங்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்‌ 
இன்‌ இடது பக்கத்தில்‌ 'எப்பிராமீமின்‌ பா 
ஊையம்‌” ஆனார்கள்‌. எண்‌ 224, இஸ்ரவேலர்‌ 
கானான்‌ தேசத்தில்‌ பிரவேிக்கும்பொழுது 
இந்தக்கோத்திரத்தில்‌ ஒரு பாதிக்குச்‌ கலிமீல 
யா கடலுக்குக்‌ இழக்கலுள்ள வடகானானில்‌ 
ஒரு பெரியபாகமும, மற்றப்பாதிக்கு மத்திய 
தரைக்‌ கடலுக்கும்‌ யோர்தான்‌ ஈதிக்கும 
இடையிலும்‌, தாண்‌, எப்பிசாயீம்‌ கோத்தி 
ரங்களுக்கு வடக்கில்‌ இன்னொரு பாகமும்‌ 
ஏற்படுத்தப்பட்டது. எண்‌ 82 யோசு 
17 அதி. மனாசேகோத்திசம்‌ இவ்விதமாய்ப 
பரிசுத்தபூமியில்‌ பெரிய பங்கைப்‌ பெற்றிருச்‌ 
தபோதிலும்‌, அதில்‌ ௮கேக பாகங்கள்‌ அவ்‌ 
வளவு செழிப்புள்ளவையா யிராததினால்‌, 
இந்தக்‌ கோத்திரம்‌ அவ்வளவு செல்வம்‌ 
பொருர்தி இருக்கவில்லை என்று நாம்‌ சொல்‌ 
லலாம்‌. மனாசே கோத்திரத்தார்‌ கானான்‌ தே 
சத்தில்‌ தங்கள்‌ பாகங்களைப்‌ பெறும்பொழுது 
மாரும்‌ இவனுடைய பேரப்பிள்ளையாகிய 


(710) 


மனாசே 


யாவீரும்‌ இலேயாத்‌ காட்டில்‌ அந்தக்‌ கோத்த 
ரத்தை வெகு பராக்ரெமத்துடன்‌ ஈடத்திவர்‌ 
தார்கள்‌. எண்‌ 3241 தியா 103 உபா 313. இவர்‌ 
கள்‌ யோர்தான்‌ நதிக்கு மேற்கிலிருந்த தங்‌ 
கள்‌ நாட்டில்‌ உள்ள கானாணியர்களைச்‌ ஒக்க 
சத்தில்‌ தரத்தவில்லை. நியா 127. இவர்கள்‌ 
சிசெராவுடன்‌ யுத்தம்‌ பண்ணினார்கள்‌. நியா 
514, இதியோன்‌, யாவீர்‌ என்னும்‌ மியாயாதி 
பதிகள்‌ இக்கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, 
நியா 615 10, ஒருவேளை யெப்தா என்னும்‌ 
நியாயா திபதியும்‌ இந்தக்‌ கோத்திரத்தைச்‌ சே 
ர்ந்தவனா யிருக்கலாம்‌. நியா 111, சவுல்‌ 
மரித்தவுடன்‌ இவர்கள்‌ முதலில்‌ தாவீதின்‌ 
பக்ஷத்தில்‌ சேரவில்லை. 2 சாமு 29. பிறகு 
சீகெத்தில்‌ இவர்கள்‌ தாவீதினிடம்‌ சேர்ந்து 
எபிரோனிலே அவனுக்குப்‌ பட்டாபிஷே 
கம செய்தார்கள்‌. 1 நாளா 1919, ரிய ரா 
ஜாவாயெ ஆசகேல்‌ இவர்களுக்கு விரோத 
மாய்ப்‌ படையெடுத்தான்‌. 2 இரா 1022, 
அசிரியர்கள்‌ இவர்களில்‌ ௮கேகசைச்‌ றை 
யிருப்புக்குக்‌ கொண்டுபோனார்கள்‌. 1 காளா 
555, இவர்களில்‌ அநேகர்‌ பலெஸ்‌தினாவுக்குச்‌ 
இரும்பிவந்தார்கள்‌ என்று தோன்றுறெது. 
இவர்கள்‌ சன்மார்க்கவிஷயத்தில்‌ அதிக வை 
ராக்கெயமுள்ளவர்களா யிருந்தார்கள்‌. 2 நாளா 
159 30! 314 34 எசே 483. பிந்தினகாலங்‌ 
களில்‌ இந்தக்‌ கோத்திரச்தைப்பற்றிய விசே 
ஷம்‌ ஒன்றும்‌ இல்லை. 

8. யூதாவின்‌ ராஜாவாகிய மனு சே. 
இவன்‌ எசேக்கயொவின்‌ மகன்‌, இவன்‌ 
இடமு, 696-541 வரையில்‌ 55 ஸஹ்‌ங்களாக 
அரசாட்சி செய்துவந்தான்‌. யூதாவின்‌ ரா 
ஜாக்களில்‌ இவன்‌ அதிககாலம்‌ ௮ சசாட்9ி 
செய்தவன்‌. 2 இரா 211, இவன்‌ தன தகப்‌ 
பன்‌ எசேக்கயொ சன்மார்க்கவிஷயமாய்ச்‌ 
செய்த சீர்திருத்தத்தை எல்லாம்‌ நீக்கி, 
பாகால்‌ முதலியபொய்த்தேவதைகளை வணங 
கும்படி. பீடங்களைச்‌ கட்டி, வானராக்கினி 
முதலிய ஈகூத்தங்களுக்குப்‌ பூஜைசெய்‌ தூ, 
பில்லிசூனியம்‌ முதலிய தந்திரங்களைப்‌ பாரா 
ட்டி, தன்‌ மகனை ஈரபலியாகச்‌ செலுத்தி, 
நிர்க்கதரிரிகள்‌ உரைத்த சத்தியத்தை நம்பின 
வர்களை உபசத்திரவப்படுத்தி, உடன்படிக்‌ 
சைப்‌ பெட்டியையும்‌, ஓய்வுநாளையும்‌ அல 
கியம்‌ செய்துவந்தான்‌. எசா 562 51 5813 
நி எரே 950718 2 இரா 217 2116 2317 244 
செப்‌ 149 நாளா 3316 353, இவன சரித்தி 
ரத்தை எழுதினவர்கள்‌ இவன்‌ செய்த தன்‌ 
மார்க்கத்தினிமித்தம்‌ யூதா ராஜ்யத்தின்மேல்‌ 
யேகோவாவின்‌ கோபாக்னை பூரணமாய்‌ 
வந்தது என்று எண்ணினார்கள்‌. 


(71) 


வேத அகராதி ..! மனுமீன்‌ 


காளாகமத்தை எழுதினவன்‌, . அரிய. 
ராஜா இவன்‌ சேசச்தின்மேல்‌ வர்து இவனை 
ஜெயித்து இவனை பாபிலோனியாவுக்குச்‌ 
கொண்டுபோனான்‌ என்றும்‌, அவ்விடத்தில்‌. 
இவன்‌ தான்‌ செய்த துன்மார்க்க இரியைக 
ளைப்பற்றி மன ஸ்தாபப்பட்ட தினால்‌, யேகோ 
வா இவனை மறுபடியும்‌ இவனது சேசத்திற்‌ 
குக்‌ கொண்டுவர்சார்‌ என்றும்‌; அதுமுதல்‌ 
இவன்‌ பயபக்தியுடனே ஈடந்துவந்தான்‌ 
என்றும்‌; இவன்‌ எருசலேம்‌ பட்டணத்துக்கு . 
வெளிப்புறத்தில்‌ ஒரு மதிலைக்‌ கட்டினான்‌. 
என்றும்‌; ஜனங்களோ மேடைகளில்‌ யேசோ 

வாவுக்குப்‌ பலி செலுத்தினார்கள்‌ என்றும்‌ 

தெரிவிக்கிறான்‌. சிறையிருப்பில்‌ இவன்‌ தள்‌ 

ளுபடி ௮கமத்தில்‌ சேர்க்கப்பட்ட “மனாசே 

யின்‌ ஜெபத்தை' உரைத்தான்‌ என்று ஆதி 

இறிஸ்தவர்களில்‌ லர்‌ நம்பிவர்சாலும்‌, அது 

பிற்காலக்தில்‌ பயபக்திக்கு ஏதுவாக எழு 

தப்பட்ட ஒரு இரேக்க புஸ்தகம்‌ என்று நாம்‌ 

நினைக்கவேண்டியது. ? நாளா 3318, பாதக்‌ 

காண்க. 


4. தாண்‌ கோச்திரம்‌ லாயீஷில்‌ விச்செகா 
சாதனை ஈடத்திவந்தகாலத்தில்‌ அவ்வாரா 
தினையை ஈடக்தின யோனத்தானுடைய பாட்‌ 
டன, நியா 1630, 

5. அந்நிய பெண்களை விவாகம்‌ பண்‌ 
ணின இருவர்‌. எஸ்றா 1030-33, 


மனுமீன்‌. Maறகசn, [சேற்றுநறெவன்‌,] 
அந்தியோகு பட்டணத்திவிருர்த இர்ச்ச சரி 
களில்‌ ஒருவன்‌. இவன்‌ ஏரோது அர்திப்பா 
சாஜாவோடுகூட வளர்க்கப்பட்டவன்‌ ஆன 
தால்‌ இவன அந்தியோகு பட்டணத்தி 
லுள்ள ஒரு கனவானாயிருக்கலாம்‌. அப்‌ 138. 

மனுஷதமாரன்‌. 8௦௩ ௦8 க. தானி 
7 1-ல்‌ “மனுஷகுமாரன்‌” என்று வரும்‌ சட்ச 
கரைக்குறிச்துச்‌ சொல்லப்பட்டிருசக்றெது. 

தமிழ்‌ வேதாகமத்சை மொழிபெயர்த்தவர்‌ 
கள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ மேயொவைக்‌ குறிக்‌ 
கும்படி “மனுப்புத்திரன்‌” என்றல்ல “மனுஷ 
குமாரன்‌ என்றே எழுதியிருக்கறோர்கள்‌. 
மனுஷகுமாரன்‌ என்பது மேர்யொவைக்‌ 
குறிக்கும்‌. யோவா 1234, இயேசு தம்மை 
“மனுஷகுமாரன்‌! என்று 40 தரம்‌ வழக்கு 
இருர்‌. மத்‌ 268 யோவா 18 314 இதோடு. 
வெளி 113 1414 காண்க. புதிய ஏற்பாட்டில்‌ 
கறிஸ்துவைக்குறித்து 80 தரம்‌ “மனுஷ 
குமாரன்‌! என்பது உபயோகிக்கப்பட்ட 
ருக்கிறது. இதனால்‌ குறித்தவையாவன; 

அவருடைய தாழ்மை. மத்‌ 80, 
அவருடைய மானிடத்தன்மை. ரேர்ம 88, 


பனுஷன்‌ 


அவர்‌ மிமையில்‌ உண்மையான மனுஷ்‌ 


ஓயிறாக்கரோர்‌. லூச்‌ 22 அப்‌ ட 
அவர்‌ மனுஷர்களின்மேல்‌ இரக்கசாலி. 
எபி 419, 


அவர்‌ நியாயாதிபதியாய்‌ இருக்கவேண்‌ 
டும்‌. மத்‌ 2521 யோவா 596 வெளி 5. இயே 


சுகிறிஸ்துவின்‌ தத்துவம்‌ (பக்கம்‌ 120) 
காண்க. 
மனுஷன்‌. 48. 


1. வேதாகமம்‌ மனுஷனுடைய தன்மை 
யைப்பற்றிப்‌ பேசும்பொழுது சன்மார்க்கத்‌ 
துக்குரிய விஷயங்களைமாச்திரம்‌ கவனித்து 
அதையே தெரிந்துகொண்டு, மனுஷனு 
டைய மேலான அந்தஸ்தையும்‌ அவன்‌ 
அடைந்த இழிவான நிலைமையையும்‌ குறித்‌ 
துச்‌ சொல்லுறது. 

௩. மனுஷன்‌ கடவுளினுடைய தர்மானத்‌ 
இனாலும்‌, செயலினலும்‌ இருஷ்டிச்சப்‌ பட்‌ 
டவனும்‌, கடவுளினுடைய சாயலாய்‌ உண்‌ 
டாச்கப்பட்டு, மற்றப்‌ பிராணிகள்‌ எல்லாவற்‌ 
றின்மேலும்‌ அதிகாரம்பெற்று, கடவுளோ 
டே ஜெபச்தில்‌ பேசக்கூடியவனுமாயிரு£த 
இனால்‌ இவனுடைய மேலான நிலைமை வெ 
ளிப்படுறெது. ஆதி 1, 2,3 அதி. சங்‌ 8. 

b. ஆதியாகமத்தில்‌ சொல்லியிருக்கும்‌ 
இவன்‌ செய்த பாவமும்‌, இவன்‌ அடைந்த 
பாவ சுபாவமும்‌ இவனுக்கு உண்டான இழி 
வான நிலைமைக்குக்‌ காரணங்களும்‌ அடை 
யாளங்களுமாய இருக்கின்றன. ஆதி 3 அதி. 
சங்‌ 51. புதிய ஏற்பாட்டில்‌ இர்தப்‌ பாவ 
சுபாவம்‌ பல வசனங்களில்‌ குறிக்கபபட்டி 
ருக்கிறது. ரோம 52 77, 


2. பழைய ஏற்பாட்டில்‌ மனுஷன்‌ மர 
ணத்துக்கு ஏதுவானவனும்‌, வியாதியினால்‌ 
கொறுக்கப்பட்டவனும்‌ பெலயீன முள்ளவ 
னும்‌, சாம்பலும்‌ தீ£சியமானவனுமா யிருக்க 
ரான்‌ என்று சொல்லப்பட்டிருக்றெது. ஆதி 
17 வ 1597, ஆனாலும்‌ தேவனுடைய சாய 
லாய்‌ உண்டாக்கப்பட்டதினாலே இவன 
புதீதி, மன ச்சாட்‌சி, அன்பு, சுயாதீனம்‌ என்‌ 
பவைகளை உடையவனாயிருக்கிறான்‌. இவை 
யெல்லாம்‌ ஆதாமில்‌ தோன்றியது. ஆதி 219% 
39. கடவுளின்‌ ஆவி மனுஷனுடைம ஜீவனு 
க்கும்‌, புத்திக்கும்‌, ஞானத்துக்கும, பசாச்செ 
மத்திக்கும்‌; திறமைக்கும்‌ ஊற்று, கடவுள்‌ 
மனுஷூனைவிட்டு விலடவிடவில்லை. நீதி 
ஓட, இர்க்கதரிசிகள்‌ இயற்றின நூல்களி 
லும்‌, சங்தேங்களிலும்‌ இதற்குப்‌ பல திருஷ்‌ 
டாந்தங்கள்‌ உண்டு. 


வேத அகராதி 


மனுப்புத்திரன்‌ 


3. புதிய ஏற்பாட்டில்‌ மனுஷனுடைபி 
பாவ சுபாவத்தைப்பற்றிப்‌ பல வசன ங்களில்‌ 
விவரமாய்ச்‌ சொல்லப்பட்டிருக்றெது. ரோம 
539 07 1 கொரி! கலா 519 எபே 5” கொ 
லோ 55. மனுஷர்கள்‌ தேவபுத்திர சுதந்தரத்‌ 
தை அடையக்கூடியவர்களான தினால்‌ இவர்‌ 
கள்‌ தேவனுடைய சந்நிதானத்தில்‌ உத்தம 
மேன்மையை அடையலாம்‌ என்பது ஆதி 
இறிஸ்தவர்களின்‌ காலம்முதல்‌ கிறிஸ்தவ 
சபையின்‌ ஈம்பிச்கை. லூக்‌ 3” அப்‌ 11 
| கொரி 11. பரி. பவுலின்‌ போதகத்தின்‌ 
படி புறஜாதிகளும்‌ தங்கள்‌ மனதில்‌ தேவனு 
டைய பிரமாணத்தைக்‌ கொண்டிருப்பதினால்‌ 
அவர்களிடத்திலும்‌ கடவுள்‌ இருபை பாராட்‌ 
டுறெவராயிருக்கிறார்‌. ரோம 215. இயேசு 
கடவுள்‌ நமக்குப்‌ பரமபிதாவாயிருக்றொர்‌ 
என்றும்‌; அவர்‌ அருளும்‌ பராமரிப்பு யாவ 
ருக்கும்‌ உண்டென்றும்‌; ரட்ப்பு யாவருக்‌ 
கும்‌ பரிபூரணமாயிறாக்கிறதென்றும்‌ சொ 
ல்லி, தேவனுடைய பார்வையில்‌ மனுஷர்கள்‌ 
அவருக்கு மெத்த அருமையானவர்களாயிருக்‌ 
றார்கள்‌ என்று போதிக்திறார்‌. மத்‌ 105 
1626 லூச்‌ 100 15 அதி. இவர்களில்‌ கடவு 
ளின்‌ பெயரில்‌ பக்திவைக்கிறவர்கள்‌ அவரு 
டைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌. மத்‌ 5 
யோவா |“. 

ப. தீர்க்கதரிசிகள்‌, ஆதி இறிஸ்தவர்கள்‌ 
முதலானவர்கள்‌ மனுஷனுடைய வன்‌ 
இவ்வுலகத்தில்‌ முடிந்தபிறகு மறுமையில்‌ 
இன்னும்‌ சேரும்‌ என்றும்‌ அவன்‌ இவ்வு 
லகத்தில்‌ செய்த நன்மை திமையைப்பற்றிய 
நியாயத்தீர்பபை அடையவேண்டுமென்றும்‌ 
போதித்து மனுஷன தேவகட்டளைகளின்‌ 
படி. நடக்க உச்தரவாதியாயிருக்கிறான்‌ என்‌ 
றும்‌, மனுஷனுடைய உயிருக்கும்‌ கடவுளின்‌ 
நித்திய ஜீவனுக்கும்‌ சம்பந்தம்‌ உண்டு என்‌ 
றும்‌ கூறி, இதிலும்‌ விசேஷமாய்‌ இஃன்‌ 
சிலாக்கியம்‌ பெற்றவனாயிருக்கிறான்‌ என்று 
நினைத்தார்கள்‌. 

மனுப்புந்தரன்‌. Son of Man: தமிழ்‌ 
வேதாகமத்தில்‌ பழைய ஏற்பாட்டில்‌ சொல்‌ 
லியிருக்கும்‌ 'மனுபுத்திரன்‌" என்னும்‌ பதம்‌ 
பொதுவாய்‌ மனுஷர்களையும்‌; விசேஷமாய்‌ 
அவர்களுக்குரிய பெலயீனத்தையும்‌, தாழ்ந்த 
நிலைமையையும்‌ குறிக்கும்‌. எண்‌ 23! யோபு 
956 சங்‌ 1444 1405 எசே 9! 31 தானி 51 மி. 

மனைவி. Wife. 

1. பெண்சாதி. ஆதி 294 961 399 யாத்‌ 
ஓழு? லேவி 18840 207 2114 எண்‌ 509-00 
உபா 591 207 2111 22 ஓத! 258 2750 எஸ்றா 
9 10 அதி நீதி 56 69 (83 19131431 அதி 


(712 ) 


மனோரம்மியம்‌ 


பிர 99 எசே 1658 ஒள 22 மோ 717 மல்‌ 21 
| கொரி 51 7 அதி எபே 553 கொலோ 
318 1 தீமோ 32-1 இத்து 16, 
3. திருச்சபை. வெளி 197 20 2917, 
தடூம்பம்‌ காண்க. 

மஜோம்மீயம்‌. Contentment. 


(1) எபிசெயருடைய அபிப்பிராயம்‌: நீதி 
1517 17% 


(11) ஆதி நறிஸ்தவர்களுடைய அபிப்பிரா 
யம்‌. 2 கொரி 129 பிலி 4! 1 தபோ 66: 
எபி 135, 


மனோவா. Manoah. சம்சோனின தகப்‌ 
பன்‌. இவன்‌ தாண்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 
வன. யேகோவாவை வணங்னெவன்‌. இம்‌ 
சோன்‌ பெலிஸ்தியர்களோடு செய்த சம்பந்‌ 
தத்தை இவன்‌ அருவருச்சான்‌. இவனுக்குச்‌ 
சேவதூதன்‌ தரிசனம்‌ அதி பிள்ளைபெறாத 
இவன பெண்சாதி கர்ப்பந்தரித்து யேகோ 
வாவின்‌ ஊழியத்சைச்‌ செய்யும்‌ மகனைப்‌ 
பெறுவாள்‌ என்றுகெரிவிச்தான்‌. நியா 132-2 
1691, 

மன்றட்டூ. ஈஷா. ஜெபம்‌ காண்க. 

மன்னு. ஊக. “மன்னா என்பதின்‌ 
அர்ச்தம்‌ இட்டமாய்த்‌ தெரியாது. இஸ்ர 
வேலர்‌ வனாந்தரத்தில்‌ சாப்பிட்ட ஒருவித 
மான ஆகாரம்‌. அது வெள்ளையாயும்‌ கொச்‌ 
துமல்லிபோலச்‌ சிறியகாயும்‌ இருந்தது. யாத்‌ 
1614 எண்‌ 1 17. இஸ்ரவேலர்‌ அதைச்‌ சமை 
த்து அல்லது அரைத்து அப்பமாசச்‌ சுட்டுச்‌ 
சாப்பிவொர்கள்‌. அதின்‌ ௬ தேன்‌ ௮ல்‌ 
லது ஒலிவ எண்ணெய்போல்‌ இருந்தது. 
யாத்‌ 1031 எண்‌ 11£. இது இரவில்‌ உண்டா 
கும்‌. விடி.யற்காலத்தில்‌ இஸ்ரவேலர்‌ அசைப்‌ 
பொறுக்கிக்கொள்ளவும்‌ அதேநாளுக்குள்ளே 
அதைச்‌ சாப்பிடவும்‌ வேண்டும்‌. அப 
படியில்லாமல்‌ அடுத்த நாளைக்காக எடுத்து 
வைத்தால்‌ அது ஈாற்றமெடதெதுப்‌ போகும்‌. 
இதெல்லாம்‌ பார்த்து இது இன்னதென்று 
திட்டமாய்‌ நாம்‌ சொல்வது முடியாது. இது 
சனாதேசத்தில்‌ விளையும்‌ ஒரு மரத்தின்‌ பால்‌ 
என்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. இது பிச்தோ 
லாகு என்பசைப்‌ போன்றது என்று சொல்‌ 
லியிருப்பது இதற்கு அத்தாட்ி. எண்‌ 117, 
அனால்‌ தற்காலத்தில்‌ சிலர்‌ இது ஒருவித 
மான காளான்‌ என்று சொல்லுகிரறாகள்‌. 


1914-ம்‌ ஒத்து சூன்‌ மத்திய Th 
Expository Times என்னும்‌ பத்திரிகை 
யில்‌ 7. 7. 10/6/42020% என்பவா தான்‌ 
ஆப்பிரிக்காவில்‌ இவ்வித சாளானைப பார்த்த 


வேத அகராதி 


ப... மன்னா 


தாகத்‌ தெரிவிக்கிறார்‌. அவர்‌ இருந்த தேசத்‌ 
தில்‌ சில மாதங்களில்‌ மழை பெய்யாமல்‌ 
காடுகள்‌ இிப்பற்றி எரிந்துபோம்‌. பிறகு 
மழைத்தூறல்‌ விழும்போது இப்படி எரிந்து 
போன இடங்களிலெல்லாம்‌ இர்தச்‌ சாளான்‌ 
முளைச்திருக்கும்‌. இது ஒரு காலணா அவ்‌ 
வளவு பெரியதாயிருக்கும்‌. ஜனங்கள்‌ காலை 
தோறும்‌ சூரியன்‌ உதயமாகுமுன . கூடை 
களைக்‌ கொண்டுபோய்‌ அவைகளை எதெதுப்‌ 
பாதியைச்‌ சாப்பிட்டு பாதியை வீடுகளுக்குக்‌ 
சொண்டுபோய்ச்‌ சமையல்‌ செய்வார்கள்‌. 
இவ்விதமான காளான்‌ சுமார்‌ இரண்டு மாதம்‌ 
காலைதோறும்‌ அதிகமாய்‌ இடைத்துக்கொண்‌ 
டிருக்கும்‌ மத்தியானத்துக்குமுன்‌ வெயி 
வில்‌ உலர்ந்துபோம்‌. இப்படிச்‌ சேகரித்த 
காளானை உடனே சமைக்காமல்‌ சிலகேரம்‌ 
வைச்துவிட்டால்‌ அது புழுத்து நாற்றமெடுக்‌ 
கும்‌. பத்திரிகைக்கு எழுதின வர்‌ இதுகொஞ்‌ 
சம்‌ தித்திப்பாயிருந்தது என்றும்‌, ஜனங்‌ 
கள்‌ அதிகாலையில்‌ இவைகள்‌ விரியுமுன்‌ 
இவைகளை எடுத்துக்‌ காடியிற்‌ போட்டு ஊறு 
காயாக்கனால்‌ கெட்டுப்போகாம லிருக்குமெ 
ன்றும்‌ எழுதுகிறார்‌. 1914-ம்‌ இ” ரேரிட்ட 
இச்சம்பவம்‌ அதற்கு முந்தின காலங்களில்‌ 
இஸ்ரவேலர்‌ னாய்‌ வனாந்தரத்திவிருந்தபோ 
த நேரிட்டிறாக்கக்கூடாது என்று எப்படிச்‌ 
சொல்லத்‌ துணியலாம்‌. ஆனால்‌ இது வழக்‌ 
சமாய்‌ அல்ல; அபூர்வமாய்‌ ஈடந்த விஷயமா 
னதாலும்‌, இஸ்ரவேலர்‌ இதற்குழுந்தி அதைக்‌ 
கண்டிராததினாலும்‌, வனாந்கரத்திலிருந்த 
இவர்களுக்கு இது விசேஷித்த போஜனமா 
யிருந்ததினாலும்‌, இவர்கள்‌ இது யேகோவா 
தங்களுக்கு அற்புதமான விதமாய்ச்‌ செய்த 
உதவி என்று நினைத்தது நியாயம்தான்‌. இந்த 
நோக்கத்துடன்‌ இவர்கள்‌ ஆசரிப்புக்‌ கூடா 
ரத்திலிருந்த உடன்படிக்கைப்‌ பெட்டிக்குச்‌ 
சமீபத்தில்‌ அதை வைப்பார்கள்‌. யாத்‌ 169, 


மன்னா என்பது சில வசனங்களில்‌ யே 


. கோவாவின்‌ இரக்கத்துக்கு அடையாளமாக 


சொல்லப்பட்டிருக்றெது. நெகே 90 சங்‌ 
7624 10540, 


இயேசுகிறிஸ்து ஜீவஅ௮ப்பத்சைச்‌ குறித்து 
இதை உவமையாய்ச்‌ சொன்னபோது, 
இஸ்ரவேலர்‌ வனாந்தரத்தில்‌ சாப்பிட்ட மன்‌ 
னாவைவிட ஜீவ அப்பம்‌ மேன்மையானசென்‌ 
பதைத்‌ தெரிவிக்றொர்‌. யோவா 62 4955, 
பரி. பவுல்‌ இதற்கு ஞானபோஜனம்‌ என்‌ 
னும்‌ பெயர்‌ சொல்லுறார்‌. 1 கொரி 10, 
உபந்திரவப்பட்டவர்களுக்கு இயேசுகறிஸ்‌ 
து அருளும்‌ உதவிக்கு £மறைவான மன்னா” 
க வெளி 17, = 


90 ( 718 ) 


மன்னிப்பு 


மன்னிப்பு. Forgiveness. 


1. பழைய ஏற்பாடு. பழைய எற்பாட்‌ 
டூல்‌ கடவுள்‌ மனுஷர்களுக்கு அருளின மன்‌ 
ணிப்பையும்‌, மனுஷர்கள்‌ தாங்கள்‌ சவணிக்க 
வேண்டிய மன்னிப்பையும்‌ குறிக்கும்படி 

ன்று பதங்கள்‌ உண்டு, ஆதி 501 யாத்‌ 
34 | சாமு 9598 சந்‌ 805 நெகே 917, எபிசெ 
யர்கள்‌ கடவுள்‌ மனுஷர்கள்‌ செய்த பாவங்‌ 
களை அவர்களுக்கு மன்னிக்றொர்‌ எனது 
ஆதிகாலம்‌ (தல்‌ நம்பினார்கள்‌. ஆதி 4 
பாவமன்னிப்பு அருளும்படி சடவளுக்கு 

அதிகாரமும்‌ பிரியமும்‌ உண்டு என்று ௩ம்பி 
னார்கள்‌. இசைப்‌ பெறும்படிக்கு மனுஷர்‌ 
கள்‌ தாங்கள்‌ செய்த குற்றங்களைக்‌ குறித்து 
மனஸ்தாபப்பட்டு, தங்களைத்‌ தாழ்த்தி, திரு 
ம்ப நன்மைசெய்யப்‌ பிரயாசப்படவேண்டும்‌. 
"யோசு 24 | இரா 8% 2 இரா 914 ? நாளா 
714 சங்‌ 103 எரே 305. 

நியாயப்பிரமாணத்தின்பிரசாரம்‌ பாவமன 
னிப்பை அடையவேண்மொனால்‌ குற்றம்‌ 
செய்தவன்‌ தான்‌ மீறின கட்டளைகளை நிறை 
வேற்றுவதற்கு, தான்‌ அநியாயம்‌ செய்த ஒரு 
வனுக்குத்‌ திரும்ப கியாயம்‌ செய்தபின்‌, குற்‌ 
றநிவாரணபலியைச்‌ செலுத்தவேண்டும்‌. 
லேவி 6? மத்‌534காண்க, இதணியித்தம்‌ கியா 
யத்தை விரும்புற கடவுளிடத்தில்‌ மன்னிப்‌ 
புக்காக நாம்‌ வருமுன்‌ நம்மால்‌ கூடியமட்டும்‌ 
நியாயமான வற்றைச்‌ செய்யவேண்டும்‌ என்‌ 
லும்‌, நியாயப்பிரமாணம்‌ நாம்‌ அர்தமன்னிப்பு 
பெறும்வழியைக்‌ காட்டினதினால்‌ அது “நம்‌ 
மைக்‌ கிறிஸ்துவிடத்தில்‌ வ ழி£டத்துறெ வாத்‌ 
இயாய்‌ இருக்கறது? என்றும்‌ பரி. பவுல்‌ 
சொல்லுஇருன்‌. கலா 344, 

திர்க்கதரிசிகளும்‌ நாம்‌ இவ்விதமாய்‌ மனந்‌ 
திரும்பி, பாவமன்னிப்பைத்‌ தேடவேண்‌ 
டும்‌ என்று அடிக்கடி சொல்லுரறோர்கள்‌. 
ஏசா 4 442 எசே 331! எசே 1811 3518 ஓஒ 11. 
அவர்கள்‌ மனுஷர்கள்‌ இப்படிக்‌ கடவுளைத்‌ 


தேடினால்‌ ௮ வரும இவர்களைத்‌ தேடி இவர்‌ ' 


கள்‌ செய்த எல்லாச்‌ குற்றங்களையும்‌ பூரண 
மாய்‌ மன்னிப்பார்‌ எனறு பதித்தாள்‌: 
சங்‌ 859 ஏசா 557 எரே 1317, 


2 புதிய ஏற்பாட. இயேசுவின்‌ காலத்‌ 
தில்‌ யூதர்கள்‌ எல்லாரும்‌ பாவங்களை மன்‌ 
னிக்சக்‌ கடவுளுக்கு மாத்திரமே அதிகாரம்‌ 
உண்டென்று எண்ணினார்கள்‌. மாற்‌ 27 லூக்‌ 
55, இயேசுவும்‌ அப்படியே போதித்தார்‌. மத்‌ 
614 மாற்‌ 119 லூக்‌ 23%, அவர்‌ தமது பிதாவி 
னிடச்திவிறார்து இர்த அதிகாரத்தைப்‌ பெற்‌ 
ரர்‌. மத்‌ 9£ மாற்‌ 210 லூச்‌ 526 748, அவர்‌ 
பிதாவுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மச்தியஸ்தராய்‌ 


வேத அகராதி 


மன்னிட்‌ ன்‌ 


இருக்ெதினால்‌ பாவ மன்னிப்பு அவருக்‌ 
குள்‌ அல்லது அவர்‌ மூலமாய்‌ ஈமக்கு அரு 
எப்பட்டது. எபே 42 கொலோ 23 வெளி 
15, திர்க்கதரிரிகள்‌ போதித்ததுபோல அப்‌ 
போஸ்தலர்களும்‌ நாம்‌ பாவ மன்னிப்பைப்‌ 
பெற வேண்மொனால்‌ நாம்‌ செய்த பாவத்‌ 
இன்‌ அகோரத்தை உணர்ந்து அதை அறிக்‌ 
கையிட்டு நம்மால்‌ இயன்றமட்டும்‌ பாவத்தை 
விட்டு விலகி நடக்கவேண்டும்‌ என்று போ 
தித்தார்கள்‌. அப்‌ 1918 ரோம 1010 | யோ 
வா |”, 


புதிய ஏற்பாட்டில்‌ மனுஷர்கள்‌ சேவசா 
யலை அடையுமபடி கடவுள்‌ தங்களுக்கு மன்‌ 
னிக்கறெதுபோல்‌ தாங்களும்‌ தங்களுக்கு 
விரோதமாய்க்‌ குற்றம்‌ செய்றெவர்களுக்கு 
மனனிக்கவேண்டும்‌ என்று கற்பிக்கப்பட்‌ 
டது. இவ்விதமாய்‌ மன்னிப்பது இறிஸ்‌ 
தீவர்களுடைய விசேஷித்த லக்ஷணங்களில்‌ 
ஒன்று, மத்‌ 612 122-88 மாற 1155 லூக்‌ 1॥4 
174. அப்போஸ்தலர்களும்‌ அப்படியே போ 
தித்தார்கள்‌. சொலோ 313 1 யோவா 11, 
எபிரெயர்களுக்கு எழுதின நிரு-த்தின்‌ 
அலாசிரியன பாவ மன்னிப்புஈ்காக இயேசு 
செலுத்தின பரம பலிக்கும்‌ கியாயப்பிரமா 
ணத்தின்படி ஏற்பட்ட பலிகளுக்கும்‌ உள்ள 
ஒற்றுமையைப்பற்றிச்‌ சொல்லுகிறான்‌, எபி 
9”? 108, மனுஷர்களுக்குப்‌ பாவமன்னிப்பு 
என்னும்‌ உத்தம வரத்தைக்‌ கொடுக்குமபடிக்‌ 
கே இயேசு இவ்வுலக ச்தில்‌ இறங்கி ஜிவித்துச்‌ 


சிலுவையில்‌ மரணமடைந்தார்‌. 


சில வசனங்களில்‌ அப்போஸ்தலர்களுக்‌ 
குப்‌ பாவங்களை மன்னிக்கும்‌ அதிகாரம்‌ 
இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 
மத 1619 யோவா 2028, இறிஸ்தவ சபைக்‌ 
கும்‌ அந்த அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டது. 
மத்‌ 1818, அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவினி 
டத்திலிருந்து பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றதி 
னாலும்‌ திருச்சபையில்‌ பரிசுத்த ஆவியா 
னவர்‌ வாசம்செய்து தமது ஊழியச்சைச்‌ 
செய்றெதினாலும்‌ அவர்களுக்கும்‌ இதற்கும்‌ 
இந்த அதிகாரம்‌ உண்டு. அதாவது தற்கா 
ட திருச்சபையைச்‌ சேர்ந்து, பரி 
ச ஆவியைப்‌ பூரணமாய்ப பெற்று, இரு 
பையில்‌ தேர்ச்சி அடைந்தவர்கள்‌ ஏகோ 
பித்து ஒருவன்‌ செய்த சமயாசாரத்தைப்பற்றி 
அதின்‌ விவரம்‌ முழுமையும்‌ விசாரித்துத்‌ தீர்‌ 
மானம்‌ செய்ய ரேரிமெபொழுது பரிசுத்த 
ஆவியின்‌ உதவியைப்‌ பெறுவார்கள்‌ என்று 
நாம்‌ நினைக்கவேண்டும்‌. திருச்சபை சில 
சமயங்களில்‌ ஒருவன்‌ செய்த கருமத்தின்‌ 
விவரங்களைப்பற்றி விசாரியாமல்‌, தேவசித்‌ 


(714) 


மா, மாவு 


ததை அல்ல, சபையார்கள்‌ விரும்பினதை 
ஸ்தாபிக்கும்படி பிரயாசப்பட்டு அகங்காரம்‌ 
கொண்டுதன்னுடைய மேன்மையைக்‌ கருதி 
அ௮ம்மனுஷன்‌ செய்த வினையைப்பற்றித்‌ இர்‌ 
ப்புச்‌ செய்யும்பொழுது எத்தனையோ சடவை 
அத கடவுளுக்கு விரோதமாயும்‌ மனு 
வர்களுக்கு இடறலாயும்‌ தீர்ப்புச்‌ செய்தி 
ருக்கிறது என்று அறிந்து, திருச்சபை கடவு 
ளுக்கும்‌ மனுஷர்களுக்கும்‌ இடையில்‌ நின்று 
நியாயம்‌ செய்ய உத்தரவாதியாயிருப்பதால்‌ 
இந்த அதிகாரத்தை மிகுந்த காழ்மையோடும்‌ 
இரக்கத்தோடும்‌ செலுத்தவேண்டி இருக்‌ 
இறத. 

மன்னிக்கக்கூடாத பாவம்‌ உண்டு என்று 
இயேசுநாதர்‌ சொன்னார்‌. அதாவது ஒரு 
மனுஷன்‌ வேண்டுமென்று கடவுளின்‌ நியா 
யப்பிரமாணத்தை மீறி பரிசுத்த ஆவியை 
இகழ்ச்சி செய்த தன்னை முற்றிலும்‌ கெடுத்‌ 
துக்‌ கொள்வதுதான்‌. மத்‌ 1231 மாற்‌ 599 
லூக்‌ 1210, இயேசுகிறிஸ்து இதைக்குறி 
த்து மக்கு விவரமாய்ப்‌ போதிக்கவில்லை. 
இதற்கு மன்னிப்பு இல்லாமையைப்பற்றி 
விவரமாய்‌ இயேசு நமக்குச்‌ சொல்லாதிருர்‌ 
தும்‌ கடவுள்‌ எவ்விஷயச்திலும்‌ நியாயத்தின்‌ 
படியும்‌ இரக்கத்தின படியும்‌ எல்லாவற்றை 
யும்‌ செய்து அவர்‌ தம்முடைய ஈற்சிச்தத்தை 
நிறைவேற்றுவார்‌. 

தேவதூஷணம்‌ காண்ச. 


மா. 

மா, மாவு. Flour. 

அப்பம்‌ செய்வசற்கு எபிரெயர்கள்‌ வழக்‌ 
கமாய்க்‌ கோதுமை மாவையும்‌ வாற்கோது 
மை மாவையும்‌ உபயோடிச்தார்கள்‌. தானி 
யங்களைத்‌ தூற்றிப்‌ பதர்களைப்‌ பறக்கடித்து, 
புடைத்து இரண்டு கற்களின்‌ இடையில்‌ 
அதைத்‌ தேய்த்த பிறகு நமக்குத்‌ தெரிந்த 
உலக்சையால்‌ குத்தி, யந்திரத்தில்‌ அரைத்து 
மாவாக்குவார்கள்‌. மூன்று கரம்‌ மாவு என 


பது சொல்லப்பட்டிருக்றெது. முதல்தரம்‌ 


உதிர்த்த தானியம்‌. லேவி 31”, இரண்டாவது 
பொதுவாய்‌ மாவு என்பது. | இரா 4” 
1710. மூன்றாவது மெல்லிய மாவு என்பது. 
ஆதி 156 1 இரா 479, 

மாகலா. Mகhlah. மாருடைய மகளின்‌ 
புத்திரன்‌. 1 நாளா 715, 

மாகா. Maacah. 

1. நாகோரின்‌ மகன்‌. ஆதி 2254, 

2. காத்‌ ராஜாவாகிய ஆன்‌ தகப்பன்‌. 
1 இரா 99, ஒருவேளை இவனும்‌ மாயோ 
கும்‌ ஒருவனாயிருக்கலாம்‌. 1 சாமு 277. 


வேத அகராதி . 


3. தாவீதின்‌ போர்வீரரில்‌ ஒருவன்‌. 
1 காளா 1143, ப ல 

4. சிமியோன்‌ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த 
ஒருவன்‌. | நாளா 2715, பட ஒல 

மாகாணம்‌. A, V. Chapmen. 2 காளா. 
914, | 

மாகாத்‌. Maath, Mahath. 

1. இயேசுவின்‌ முற்பிதாக்களில்‌ ஒரு 
வன்‌. லூக்‌ 396, 

2. லேவியர்‌ 
2 நாளா 2919, 

4. எசேக்கியாவின்‌ காலத்திலிறாந்த ஒரு 
லேவியன்‌. 2 நாளா 3128, 

மாகாத்தியன்‌. |கக௦ஈthlites. மாகா ராஜ்‌ 
யத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 2 சாமு 2384, 

மாகாவியன்‌. Mகhகvlte. தாவீதின்‌ போர்‌ 
லீரர்களில்‌ எலியேல்‌ என்பவனுடைய மறு 
பெயர்‌. மாகா என்னும்‌ ஊர்‌ இருந்த இடம்‌ 
தெரியாது. | நாளா 1146, 

மாகாள்‌. Mகacah. 

1. செசொபெயாமின்‌ மனைவி. 2 நாளா 
1190, இவள்‌ விக்கிரகாராதனையில்‌ அதிக 
பக்தி வைராக்கியம்‌ உள்ளவள்‌. 1 இரா 1885, 


2. காலேபின்‌ மறுமனையாட்டி. 1 நாளா 
248, 


குடும்பம்‌. 1 நாளா 65 


3. ஆசா ராஜாவின்‌ தாய்‌. இவளும்‌ செ 
கொபெயாமின்‌ மனைவியாகிய மாகாளும்‌ 
ஒரே பெண்தான்‌ என்று சிலர்‌ நினைக்கிறார்‌ 
கள்‌. 1 இரா 155. 

மாகி. ௧௦1. வேவுகார்களில்‌ ஒருவனு 
டைய தகப்பன்‌. எண்‌ 1315, 

மாகீர்‌. Machir. 

1. மனாசேயின்‌ மூத்த மகன்‌. யோசு [17 
எண்‌ 2629, 

2. யோர்தான்‌ நதிக்குச்‌ கிழக்குப்‌ பக்கத்‌ 
தல்‌ வாசஞ்செய்கவனாடிய மார்‌ சவுலின்‌ 
பக்ஷத்தில்‌ கூடியமட்டும்‌ இசைந்து, பிறகு 
தாவீது அப்சலோயிடச்திலிருந்த ஓடிப்‌ 
போகும்பொழுது இவன ராஜாவுக்கு உதவி 
செய்தான்‌. 2 சாமு 98 1797, 

மாகோத. ரா௨௨௦ஏ. கோத காண்க. 

மாகோர்‌-மீசாபிப்‌. நாக Missablb. 
எரேமியா தீர்க்கதரிசி தனனை அடித்த தே 
வாலயப்‌ பிரதான உத்தியோகஸ்தனாகிய பஸ்‌ 
கூருக்கு இந்த மறுபெயர்‌ கொடுத்தான்‌. “பஸ்‌ 
கூர்‌” என்பதற்கு “கிலையான சமாதானம்‌” 
என்று அர்த்தம்‌. “£மாகோர்‌-மீசாபிப்‌' என்ப 
தற்கு “பயம்‌ சுற்றியிருக்கறது' என்று 
அர்த்தம்‌. எசே 209, ட 


(1715) 


மாகோல்‌ 


மாகோல்‌. Mகh௦!. எத்தான்‌ முதலிய 
மூன்று ஞானிகளின்‌ தகப்பன்‌. 1 இரா 431, 

மாகோன்‌, மாகோனியர்‌. 4௨௦௩. 

1. சாக்கடலுக்குத்‌ தெற்கில்‌ செயீர்‌ மலை 
நாட்டில்‌ இஸ்ரவேலைத்‌ துன்பப்படுத்தென 
ஒரு ஜனம்‌. நியா 19, இவர்களும்‌ மெகு 
ணியரும்‌ ஒரே ஜனத்தார்‌. உரியா ராஜா 
இவர்களை ஜெயிக்தான்‌. 2 நாளா 267. 

2. யூதேயா நாட்டின்‌ தென்பாகத்தி 
லுள்ள ஒரு ஊர்‌. யோசு 1555. நாபால்‌ என்‌ 
பவன்‌ இதன்‌ பக்கத்தில்‌ வரத்தான்‌. சாவீத 
இதில்‌ ஒளித்திருந்தான்‌. 1 சாமு 2334 
259, 

மாக்கா. ௨௨௦87. மாகா காண்க, 

மாக்க. நாவல. கலிலேயாக்‌ கடலுக்‌ 
குக்‌ கிழக்குப்‌ பக்கத்திலுள்ள ஒரு ராஜ்யம்‌. 
இஸ்ரவேலர்‌ கானான்‌ சேசத்துக்கு வரும்‌ 
பொழுது இதிவிருந்த ஜனங்களை அவர்கள்‌ 
தஇரத்தவில்லை. யோக 1319, தாவீதுக்கு 
விசோதமாய்‌ இவர்கள்‌ படையெடுச்சுபொ 
ழுது அவன இவர்களையும்‌ அம்மோனியர்க 
ளையும்‌ ஜெயித்தான்‌. 2 சாமு 108 ] காளா 
196, 


மாக்காத்ஸ்‌. நூக6க2. யூதா நாட்டின்‌ 
மேற்குப்‌ பாகத்திவிருந்த ஒரு ஊர்‌. 1 இசா 
49, 


மாக்காள. Mதacah. 

1. அப்சலோயின்‌ தாய்‌. 2 சாமு 38, 
2. மாரின்‌ மனைவி. | நாளா 715. 

3. இபியோனின்‌ தாய்‌. ] நாளா 1799, 
மாகாள காண்க. 


மாசம்‌. ௦th. எபிரெய வருஷத்தின்‌ 
மாசங்களாவன: 


ஆபீப்‌ பங்குனி ௮ March-April 

ஒப்‌ எ சித்திசை அ Aறராl-Kவy 

வான்‌ வகா May-June 

நீம்மூஸ்‌ ஆனி  -Jபne-July 

அப்‌ எ ஆடி = July-August 

எலுள்‌ ஆவணி ௮ Aபழயst-September 


ஏத்தானீம்‌ எ புட்டாரி ௮ September-October 


பூல்‌ அப்பி October-November 
இஸ்லே - கார்த்திகை November -December 
தேபேத்‌ மார்கழி ௮ December-January 
சேபாத்‌ எதை = January-February 
ஆதார்‌ மாரி = February-March 


மாதப்பிறப்பு, காலம்‌ காண்க. 

மாசா. M58. இஸ்மவேவின்‌ மகன்‌. 
இந்தப்‌ பெயர்‌ வடஅரபியா தேசத்தில்‌ ௨9 
தீத கோத்திரத்தின்‌ பெயர்‌ ஆனதினால்‌ இது 


வேத அகராதி 


மாசாய 


இஸ்ரவேல்‌ சேசச்துக்கு அதிக தூரத்தி 
விருக்திருக்கும்‌. சீதிமொழி ஆகமச்தின்‌ 
கடைசி அதிகாரச்தில்‌ சொல்லியிருக்கும்‌ 
“ராஜாவா லேமுவேலுக்கடுத்த வசனம்‌ 
கள்‌” என்னும்‌ பதம்‌ மூலபாஷையின்‌ அர்த்‌ 
தப்படி “மாசாதேசத்தின்‌ ராஜாவாயெ லே 
முவேல்‌' என்றிருக்கவேண்டுமென்று லெ 
வேசசாஸ்திரிகள்‌ அபிப்பிராயங்கொண் 
டிருச்கிறார்கள்‌. அப்படியே கீதி 30-ம்‌ அதி 
காரத்தில்‌ “ஆகூர்‌. ..வசணித்து? என்பதற்குப்‌ 
பதிலாக “மாசாதேசத்து ராஜனாயெ ௮கூர்‌' 
என்று வாசிக்கவேண்டியது. ஆதி 2514 நீதி 
901 3 11, 

மாசாய்‌. நாதகவ. ஆசாரியர்‌ குமெபம்‌ 
1 காளா 912, 


மாசாவும்‌ மேரிபாவும்‌. Massah and 
Merlbah. ‘மாசா என்பதற்கு “சோதனை 
செய்தல்‌” என்றும்‌ “மேரிபா? என்பதற்கு 
“சச்சரவு செய்சல்‌” என்றும்‌ அத்தம்‌. இஸ்‌ ர 
வேலர்‌ வனாந்தரத்தில்‌ பிரயாணம்‌ பண்ணும்‌ 
காலத்தில்‌ ஒரேப்‌ மலைநாட்டில்‌ தங்களுக்குச்‌ 
தாகம்‌ அதிகரித்தபோது தண்ணீர்‌ டைக்‌ 
காததினால்‌ யேகோவாவின்‌ இரக்கத்தின்‌ 
பேரில்‌ சந்தேகப்பட்டு அதைப்‌ பரீட்சை 
பார்த்து யேகோவாவுடன்‌ சண்டை செய்த 
பொழுது மோசே கல்பாறையை அடிக்கு, 
ஜனங்களுடைய தாகத்தைத்‌ தீர்க்கும்படி 
தண்ணீர்‌ பறப்படப்பண்ணின இடத்தின்‌ 
பெயர்‌. யாத்‌ 177 எண்‌ 2018 உபா 616 929 
3251 338 சங்‌ 617 958. இந்த இடம்‌ காதேஸ்‌ 
என்னும்‌ ஊருக்குச்‌ சமீபத்திலிருந்தசாகத்‌ 
சோன்றுதிறது. 

மாசியா. Maaziah 
நெகே 108, 


மாக. Blemish. 
வெளி 145, 


மாசேயா, மாசேயா. Maaseiah, Mah- 
81௨௩. [யேகோவாவின்‌ ஊழியம்‌.] 

1, 2, 3,4. அம்நியஜாதிப்‌ பெண்களை 
விவாகம்பண்ணினவர்கள்‌. எஸ்றா 1018.31. 
29.30 

5. மதில்‌ 
நெகே 329, 

6. நியாயப்பிரமாணம்‌ வாசிக்கும்பொ 
முது எஸ்றாவின பக்கத்தில்‌ நின்றவர்களில்‌ 
ஒருவன்‌. நெகே 84 

7. கியாயப்பிரமாணத்தைப்‌ பிரசங்கித்த 
வர்களில்‌ ஒருவன்‌, நெகே 87, 

5. உடன்படிக்கைக்கு முத்திரை போட்‌ 
டவர்களில்‌ ஒருவன்‌. நெகே 1085, 


ஆசாரிய குடும்பம்‌. 


1 திமோ 63 பூதா 18 


கட்டினவர்களில்‌ ஒருவன்‌. 


(716) 


மாஸ்‌ 


9. ஒரு யூதன்‌-௮சாயா, நெகே 115 


| காளா 95, 

10. பென்யமீன்‌ கோத்திரத்தான்‌. ரெகே 
117. 

11, 12. இரண்டு அசாரியர்கள்‌. மெகே 
Lo, 

18. இதேக்தியா ராஜாவின்‌ காலத்திலி 
ருந்த ஒரு ஆசாரியன்‌. எரே 211 2926354 
375. 

14. கள்ளத்‌ தீர்க்கதரிசியாகய சிதே்கி 
யாவின்‌ தகப்பன்‌. எரே 2981, 


15. ஒரு பாடகன்‌. 1 நாளா 1514, 


16. ஒரு சேனைத்தலைவன்‌. 2 நாளா 231, 


17. உரசியாவின்‌ ஆதிக்கக்காரன்‌. 9 நாளா 


18. ஆகாசின்‌ மகன்‌. 2 காளா 297, 

19. யோசியாவின்‌ காலத்திலிருந்த ௪௬௪ 
லேம்‌ பட்டணத்துத்‌ தலைவன்‌. 2 மாளா 315. 

20.5 பாசேயா. | நாளா 640, 


21. பாருக்கன்‌ பாட்டன்‌. எரே 321 
5199, 

மாஸ்‌. Maz. யெரமெயேல்‌ கோத்திரத்‌ 
தைச்‌ சேர்ந்தவன்‌. 1 நாளா 297, 

மாஸ்‌. நாக௰ஈ. ஆராயின்‌ மக்களில்‌ ஒரு 
வன்‌. சேமுடைய பேசன்‌. ஆதி 109, 

மாஷால்‌. Mahal: ஆசேர்‌ கோத்திர 
நாட்டிலுள்ள ஒரு ஊர்‌. - மிஷயால்‌. யோசு 
1925 1 நாளா 674, 


மாடூ, பசு, எந்து. 0%; Cow, Bullock, 
Cattle. பலெஸ்தனா தேசத்தில்‌ ஏர்‌ உழு 
இறதற்கும்‌ (உபா 2210 1 இரா 1919) தானி 
யம்‌ அடிக்கறதற்கும (உபா 254 தூ 1014) 
வண்டி இழுக்கிறதற்கும்‌ (எண்‌ 75) அடிக்‌ 
கடி சுமைகள்‌ சுமக்இறதற்கும்‌ எரு துக்களை 
உபயோடத்தார்கள்‌, | நாளா 1240, அக்கா 
லத்தில்‌ மாடுகளை அதிகமாய்‌ பலிசெலுத்தி 
வந்தார்கள்‌. இப்படிப்‌ பலியிடக்கூடிய மாடு 
சள்‌ சல்‌ தரமானதாய்‌ இருக்கவேண்டும்‌. 
மல்கி (44. நியாயப்பிரமாணத்தின படி மாடு 
கள்‌ திட்டில்லாத மிருகங்களானதினால்‌ 
இஸ்ரவேலர்‌ அவைகளின்‌ மாமிசத்தை 
விருது காலங்களில்‌ சாப்பிட்டார்கள்‌. 
உபா [41 இரா 19 429 194, வனாந்தரத்தில்‌ 
அவர்கள்‌ பயணம்‌ பண்ணின பொழுது பலி 
யிடப்பட்ட மாடுகளின்‌ மாமிசத்தை மாத்தி 
ரம்‌ புசித்தார்கள்‌. லேவி 174, பாலையும்‌ அதி 
விருந்து பால்கட்டி தயிர்‌, வெண்ணெய்‌ 
முதலியவற்றையும்‌ எடுத்துச்‌ சாப்பிட்டார்‌ 
கள்‌. உபா 3214 2 சாமு 179 ஏசா 75”. ஓய்வு 


வேத அகராதி 


ட மாணாக்கன்‌ 


நாட்களில்‌ மாடுகள்‌ வேலை செய்யாதபடிச்‌ . 
குப்‌ பிரமாணம்‌ இருந்தது. யாத்‌ 231 உபா 
514, எபிரெயருடைய ஆஸ்திகளில்‌ மாடுகள்‌ 
பிரதானமானவை. ஆதி 2453 யாத்‌ 1955 
2 சாமு 123 1 நாளா 9719 யோபு 114 ன 
யோர்தான்‌ நதிக்குக்‌ இழக்கில்‌ மாடுகளுக்கு 
நல்ல மேய்ச்சல்‌ இருந்தது. அத்சேசத்து. 
மாடுகள்‌ அதிக மூர்க்கமுள்ளவைகள்‌. சங்‌ 
2215. மாடு திருடினவன்‌ தான்‌ திருடின 
ஒவ்வொரு மாட்டுக்கும்‌ பதிலாக இரண்டு 
அல்லது ஜந்து மாடுகள்‌ கொடுக்கவேண்டும்‌. 
ஒருவனுடைய காணாமற்போனமாட்டை . 
வேறொருவன்‌ கண்டு பிடித்தால்‌ அவன்‌ 
அதை அதன்‌ சொர்தக்காரனிடம்‌ கொண்டு 
பொய்க்‌ கொடுக்கவேண்டியது. யாத்‌2 21 234, 
மிரளுகற மாடு ஒருவருக்கும்‌ சேதம்‌ செய்‌ 
யாசபடி. அதின்‌ சொர்தக்காரன்‌ வெகு ஜாக்‌ 
இிரதையாய்‌ அதை வைத்திருக்கவேண்டும்‌. 
யாக்‌ 2128, ஜதை மாடுகளை நகத்தில்‌ புதி 
தாயக்‌ கட்டுவது ஒரு விசேஷமான சம்ப 
வம்‌. லூக்‌ (419, 

“பணியாதமாடு” அதாவது வேலைக்குப்‌ 
பழக்கப்படாத மாடு என்பது கடவுளின்‌ 
சித்சப்படி நடக்க விரும்பாதவனைக்‌ குறிக்‌ 
இறது. எரே 81/5. வனாந்தரமான இடங்‌ 
களில்‌ காட்டு மாடுகள்‌ இருந்தது. இவை 
பெரியதாயும்‌ மகா மூர்க்கமுள்ளதாயும்‌ இரும்‌ 
தது. இதற்குச்‌ தமிழ்‌ வேதாகமத்தின்‌ சில 
வசனங்களில்‌ “கலைமான்‌' அல்லது “காண்‌ 
டாமிருகம்‌” என்று சொல்லியிருக்றெது. 
ஏசா 51 யோபு 39. காண்டாமீநகம்‌ 
முதலியவை காண்க, 

மாணாக்கன்‌. “கய ஜு”. 1 நாளா 954, 

மாணிக்கம்‌. கோயா௦உ. யாத்‌ 2917 
390 எசே 2918 ஏசா 5418, இரத்தினம்‌ 
காண்க. 

மாதப்பிறப்பு. Ne moon கானாணி 
யர்‌ முதலிய சேமியர்கள்‌ சந்திரதேவியி 
னால்‌ தங்களுக்குச்‌ செல்வம்‌ உண்டாெது 
என்று ஈம்பி அதை வணங்கிவர்தார்கள்‌. 
இஸ்‌ ரவேலரும்‌ யேகோவாவைப்‌ பூரண பச்‌ 
தியோடு வணங்குமுன்‌ இந்தச்‌ சர்திரதே 
வியை வணங்கினார்கள்‌. எரே 718 ப, 
இதுவும்‌ ௮ஸ்தசோத்தேவியும்‌ ஒன்றுதான்‌. 
இதற்காக அந்த ஜனங்களெல்லாரும்‌ மாதப்‌ 
பிறப்பாயெ அமாவாசைநாளைத்‌ திருநாளாக 
எண்ணி அந்தத்தினத்தில்‌ திருவிழா கொண்‌ 
டாடுவார்கள்‌. மோசேயின்‌ நியாயப்பிரமா 
ணத்தில்‌ ஜனங்கள்‌ விச்செகாராசனை செய்‌ 
யக்கூடாசென்று பல கட்டளைகளிருந்த 
போதிலும்‌ அவர்கள்‌ மாதப்பிறப்பு நாளில்‌ 


(717) 


மாதளம்பழம்‌ 


- பயபக்தியோடு யேசோவாவை வணங்‌ சர்‌ 
தோஷம்‌ கொண்டாட உத்தரவு கொடுக்கப்‌ 
பட்டிருந்தது. யாத்‌ 122 40 எண்‌ 1! 1010 2511 
சாமு 20 2 இரா 49 ] நாளா 23912 நாளா 
26 எஸ்றா 85 சங்‌ 813 ஏசா 114 66 2 எசே 


4516 ஓசி 211! அமோ 85, 


வு 
ட்டு 
ல 


மாதளம்‌. 


மாதளம்பழல்‌. Pomegranate. பழைய 
ஏற்பாட்டில்‌ மாதளம்‌ பழத்தைப்பற்றிப்‌ பல 
வசனங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கறது. 
இந்த மரம்‌ சாதாரணமாய்‌ 10 அடி உயரத்‌ 
திக்கு மேல்‌ இருக்கமாட்டாது. இது மிக 
செளர்தரியமான மரம்‌ என்று எபிரெயர்கள்‌ 
அபிப்பிசாயங்கொண்டிருந்தார்கள்‌. இதன்‌ பூ 
பெரியதாயும்‌ சிவப்பாயும்‌ இருக்கும்‌. சிற்பா 
சாரிகள்‌ பிரதான ஆசாரியர்களுடைய ௮௩௫ 
யையும்‌ சாலொமோனின்‌ தேவாலயத்தை 
யும்‌ இதுமாதிரியாக இத்திரித்தார்கள்‌, இதன்‌ 
பழங்கள்‌ இஸ்ரவேலருக்கு அதிக பிரியம்‌. 
இதின்‌ பட்டையை மருந்தாக சாப்பிட்‌ 
டார்கள்‌. இதின்‌ ரசத்தையும்‌ திராட்சரசத்‌ 
தைப்போல்‌ ஒருமாதிரி ரசமாகச்‌ செய்தார்‌ 
கள்‌. யாத்‌ 2853 39% எண்‌ 1329 205 உபா 88 
1 சாமு 14 1 இரா 78 2 இரா 2517 2 நாளா 
316 413 உன, பர 4913 6 719 89 ஏரே 5222 
யோவே 1? ஆகாய்‌ 29, 

மாதா. Mother. 
காண்க. 

-மாதாம்‌. Mai. அந்நியஜாதிப்‌ பெ 
ண்ணை விவாகம்‌ பண்ணின ஒருவன்‌. எஸ்றா 
105, 

மாதாய்‌. Kai. ஆதியாகமத்தில்‌ எழு 
தப்பட்ட வம்ச அட்டவணையில்‌ மேதியா 
ஜனங்களுடைய ஆதிபிதாவின்‌ பெயர்‌. 
ஆதி 105: 

மாதான்‌. MKகa£than. யோசேப்பின்‌ பா 
ட்டன்‌. மத்‌ 115. இவனும்‌ லூக்கா 8-ல்‌ சொ 
ன்ன மாத்தாத்தும்‌ ஒருவனாயிருக்கலாம்‌. 

மாதியா, M௨௨0iஎh. [யேகோவா என்‌ 
அலங்காரம்‌.] சிறையிருப்பிலிருந்து செரு 


தாய்‌, தடூமபம்‌. 


.... வேத அகராதி 


| மாதிரி 


பாபேலுடன்‌ திரும்பிவந்த ஆசாரிய குடும்‌ 
பம்‌ எ மோவதியா. நெகே 15,17, 

மாதிரி. Pattern. யாச்‌ 259 2 இரா 161 
யோவா 1815 ] தமோ 4? இத்து 27 எபி 85 
1 பேது 291, 

மாதோன்‌. ஈக. இஸ்ரவேலர்‌ கா 
னான்‌ தேசத்தை ஜெயிக்குமுன்‌ கானானி 
யர்களுடைய தலைஈக.ரங்களில்‌ ஒன்று, யோசு 
1 25 

மாத்தனு. கttanah. இஸ்ரவேலர்‌ பாளை 
யம்‌ இறங்கின ஒரு இடம்‌. எண்‌ 2114, 

மாத்தாத Matthat. 

1. இவனும்‌ மத்‌ 115-ல்‌ சொன்ன மாத்தா 
னும்‌ ஒருவனாயிருக்கலாம்‌. லூக்‌ 324, 

2. லூக்கா எழுதின இயேசுவின்‌ வம்ச 
அட்டவணையில்‌ உள்ள வேறொருவன்‌. லூக்‌ 
329, 

மாத்தாத்தா. Mattatha. இயேசுவின்‌ 
முற்பிதாக்களில்‌ ஒருவன்‌. லூக்‌ 331, 

மாத்தான்‌. Kattan. 

1. பாகாலின்‌ ஆசாரியன்‌. 2 இரா 118, 

2. செபதியாவின்‌ தகப்பன்‌. எரே 3899, 

மாத்தீரி. Me. பென்யமீன்‌ கோத்தி 
ரத்தைச்‌ சேர்க்க ஒரு குடும்பம்‌. சவுல்‌ ராஜா 
இதைச்‌ சேர்ந்தவன்‌. | சாமு 1091, 

மாத்திரேத்‌. Mate. மத்ரேத்‌ காண்க. 
மாமன்‌. Father-in-law. 

1. புருஷனின்‌ தகப்பன்‌. ஆதி 
| சாமு 419 யோவா 1815, 

2. மனைவியின்‌ தகப்பன்‌. யாத 3! (18 18 
அதி. எண்‌ 1029 நியா 116 | 94, 

மாமி. Mother-In-law. உபா 2799 ரூத்‌ 
| 14 911.18 31 சிகா 76 மத்‌ விக 1035 மாற்‌ 190 
லூக்‌ 48 12958, 

மாமிச இச்சை. பப of the flesh. 
ரோம 1314 கலா 51534 எபே 29 422 | தீமோ 
69 2 தமோ 22 6 43 இத்து 712 33 யாக்‌ 114 
4! 1 பேது 114 91 42 2 பேது 14 910.18 
1 யோவா 215, மாமிச இச்சை என்‌ பது கடவு 
ரூடைய சித்தத்துக்கு லிரோதமான ஈம்‌ 
முடைய தூர்க்குணத்தைப்‌ பொதவாய்க்‌ 
குறிக்கிறது. இதை அடக்கிக்‌ கடவுளின்‌ 
சத்தப்படி ஈடக்க நமக்குத்‌ திறமையில்லாசதி 
னால்‌ இயேசு செய்த ரஷணிய ஊழியத 
தின்‌ மூலமாய்ப்‌ பரிசுத்த ஆவி நம்மில்‌ 
இறங்கி நம்மைச்‌ சுத்திகரித்து ஈமமுடைய 
இச்சைகளை அடக்‌ நம்மை ஆண்டு 
கொண்டு ஜீவவழியிலே சடத்துவார்‌. ஆதி 
இறிஸ்தவர்களில்‌ அநேகர்‌ காம இச்சையா 


Sin 


( 118 ) 


மாமிசம்‌ 


இய மாமிச இச்சை தன்னில்‌ தானே பாவ 
முள்ளதாய்‌ இருக்கறது என்று தீர்மானித்து 
அதை முழுவதும்‌ கண்டித்து விவாகநிலை 
மையையுங்‌ கூட நிந்தித்து வந்தார்கள்‌. புதிய 
எற்பாட்டிலுள்ள போதகத்தை நாம்‌ விசாரித்‌ 
தால்‌, காமஇச்சை மட்டுக்கு மிஞ்சாதபடி 
க்கும்‌, வேசித்தனம்‌ முதலிய அசுத்தத்துக்கு 
இடங்கொடாதபடிக்கும்‌, கடவுள்‌ ஏற்படுத்‌ 
இன விவாகநிலைமை நெந்தது என்றும்‌, 
அதில்‌ நிதானமாய்‌ நடப்பது தேவ9ித்தத்‌ 
துக்கு விரோதமானதல்ல என்றும்‌ தெளி 
வாய்ச்‌ காணலாம்‌. 
"மாமிசம்‌. Flesh. 


1. தசை, இறைச்சி. யாத்‌ 127 | சாமு 
174 | கொரி 1599, 

2, மணித ஜாதி. ஆதி 61 ஏசா 405 
எரே [75 லூக்‌ 35, 

3. உயிர்ப்பிராணிகள்‌. ஆதி 715 சங்‌ 11521. 

4. மணித தன்மை. மத்‌ 167 மாற 148 
யோவா 114675 ரோம 88 | கொரி 159 
3 கொரி 518 1] பேது 318, 

்‌. பந்து. ஆதி 3777 2 சாமு 51 1909 ஏசா 
587, 

6. ஜென்ம சுபாவ சம்பந்தம்‌. கலா 42 
சோம 4! எபி 715, 

7. கலியாண சம்பந்தம்‌. ஆதி 224 மஃ 185 
மாற்‌ 108 எபே 520 1 கொரி 016, 

9. பாவமுள்ள சுபாவம்‌, ஜென்ம சுபா 
வம்‌. ரோம 753388 கலா 517 2 கொரி 71, 

0, இறிஸ்துவின்‌ மனுஞ்‌்கம்‌. எபி 107, 

10. இறிஸ்துவின்‌ புண்ணிய பலன்கள்‌ 
யோவா 05. 

(மாம்சமான இருதயம்‌ எனபது இணங 
கும்‌ குணத்தைக்‌ குறிக்கும்‌ எசே 3௦26, 

“மாம்சசிர்தை என்பது அசுத்த இச்சைக 
ளைச்‌ குறிக்கும்‌. சோம 85-7, 

மாயக்காரன்‌. Hypocrite. பழைய ஏற்‌ 
பாட்டில்‌ £மாயக்காரன்‌' என்று சில வசனங்க 
ளில்‌ சொல்லப்பட்டிருக்றெது. யோபு 8% 
178 978 நீதி 119 ஏசா 97 325 3314 

புதிய ஏற்பாட்டிலும்‌ மாயக்காரனைப்‌ பற்‌ 
நிச்‌ சுவிசேஷங்களிலும்‌ நிருபங்களிலும்‌ 
அடிக்கடி சொல்லப்பட்டிருக்றெது. “மாயக்‌ 
காரன்‌ என்று மொழிபெயாக்கப்பட்ட மூல 
பாஷை பதத்தின்‌ அர்த்தம்‌ என்னவென்றால்‌ 
நாடகன்‌, வேஷக்காரன்‌ அல்லது வேஷம்‌ 
தரித்து மற்றவர்களை வஞ்சிக்கும்படி. தன்‌ 


இயற்கைச்‌ குணத்தை மறைத்து, பார்ப்பவர்‌ ' 


களுக்கு விருப்பமான குணத்தை காண்பிக்க 


வேத அகராதி ........... மாயம்‌ 


தவன்‌. அதின்படியே புதிய ஏற்பாட்டில்‌ 
பார்வைக்கு ஈற்குணச்தைக்‌ காட்டி உண்‌ 
மையில்‌ தர்க்குணத்தை உடையவர்களுக்கு 
“மாயக்காரர்கள்‌' என்று சொல்லியிருக்க. 
றத. அக்காலத்தில்‌ பரிசேயர்களில்‌ அே. 
கர்‌ அந்தரங்கத்தில்‌ மகாபாதகர்களாயிருர்தும்‌. 
பக்திவேஷம்‌ பூண்டு, ஜனங்களுக்கு முன்‌. 
பாக நற்குணத்தை நாடுநிறவர்களைப்போல 
ஈடர்கதினாலே அவர்கள்‌ “மாயக்காரர்‌' என்று 
அழைச்கப்பட்டார்கள்‌. மத்‌ 69516 ]57 9118. 
231815. 8527 மாற 76 லூக்‌ 1258, சத்தியத்தை 
விரும்பாமல்‌ வெளிக்கு அதைத்‌ தேடுதிறவர்‌ 
களைப்போலசத்‌ தங்களைக்‌ சாண்பிச்ெவர்சள்‌ 
மாயக்காரர்‌. மச்‌ 15 லூக்‌ 644 யாக்‌ 814, 

மாயம்‌. Decelt, Hypoorlsy. ஏசா 32° 
மத்‌ 238 மாற்‌ 1215 லூக்‌ 12! ] தமோ 0! 
யாக்‌ 317, 

மாயவித்தை. Sorcery, Divination, அப 
1999, சூனியவித்தை காண்க. 

மாயவித்தைக்காரன்‌. Sorcerer, Magus. 
சூனியவித்தை, சீமோன்‌ என்னும்‌ மாய 
விததைக்காமன்‌ காண்க, 

மாயை, வீண்‌ ஈக. வேதாந்தத்‌ 
தத்துவ சாஸ்திரததில்‌ சொல்லியிருக்கும்‌ 
“மாயை” என்பதற்கும்‌ வேதாகமத்தில்‌ சொ 
ல்லியிருக்கும்‌ “மாமை என்பதற்கும்‌ யா 
தொரு சம்பந்தமும்‌ இல்லை. 

- வேதாகமத்தில்‌ சொன்ன மாயை என்ப 
தின்‌ மூல பாஷையின்‌ அர்த்தம்‌ வெறுமை 
என்பது. இதின்படி இந்தப்‌ பதத்தின்‌ அர்த்‌ 
தங்களைப்‌ பின்வருமாறு சொல்லலாம்‌. 

வீணானது. பலனற்றது. யோபு 3” சங்‌ 
1444 பிர 1 அதி, மி. 

நன்மையின்மை, தீமை, பொய்‌, உபா 
3:21 யோபு 155 சங்‌ 42 128 944 94 416 
11927 1447 கொலோ ட: 

விக்கெொகாராதனை. 2 இரா 17 எரே 36 
619 1515 யோனா 28, 

உண்மையைத்‌ தேடாமை. வீணான இர்‌ 
தை, எபே ய? 

வீண்வார்த்சை. 2 பேது 217, 

மாரநாதா. Mகாவாகtha, *மாரகாதா? 
என்பது ௮7மேயபதம்‌. இதற்கு “என்‌ ஆண்‌ 
டவரே, வாரும்‌”? அல்லது “என்‌ ஆண்டவர்‌ 
வந்திருக்கிறார்‌” என்று அர்த்தம்‌. ஆ.இிூறிஸ்‌ 
தவர்கள்‌ “இயேசுகறிஸ்‌,த திரும்பிவருவார்‌” 
என்று தங்கள்‌ மனதிவிருக்கற ஈம்பிச்சை 
யைச்‌ சுருக்கத்தில்‌ காட்டும்படி. இந்தப்‌ பதத 
தை உபயோடப்பார்கள்‌. பிற்காலங்களில்‌ 
சிலர்‌ இதின்‌ மூல௮ாத்தத்தை அறியாமல்‌ 


( 119) 


மாராலா 


( அசாதேம! என்னும்‌ பதத்தோடு இதைச்‌ 
சேர்தது இவற்றின்‌ அர்த்தம்‌ “சபிக்கப்பட்‌ 
டவனைத்‌ தண்டிக்கும்படி கர்த்தா வருவா 
ராக? என்று நினைத்த, கிறிஸ்தவ 
சபையிலிருந்து தள்ளப்படுவோர்களுக்கும்‌ 
தள்ளப்படவேண்டியவர்களுக்கும்‌ சாபவார்‌ 
த்தையாய்‌ இதை உபயோபித்தார்கள்‌. 1 
கொரி 1029, 

மாராலா. Mகாவகh. செப்லோன்‌ கோ 
த்திரத்தார்‌ நாட்டின்‌ மேற்கு எல்லையில்‌ 
உள்ள ஒரு இடம்‌. யோசு 1911. 

மாராள்‌. MKகாக, மாசாள்‌ என்பதற்குக்‌ 
கசப்பு என்று அர்த்தமானதினால்‌ நகோமி 
தனக்கு உண்டான துன்பத்தின்‌ பொருட்டு, 
தனக்கு இனி இன்பமானது என்று அர்த்‌ 
சங்கொண்ட நகோமி என்னும்‌ பெயரைத்‌ 
தள்ளிவிட்டு; கசப்பானது என்று அர்த்தங்‌ 
கொண்ட மாராள்‌ என்னும்‌ பெயரை வைத்‌ 
துச்கொண்டாள்‌. ரூத்‌ 120, 

மாரீகாலம்‌. 199111. பலெஸ்தனா சே 
சச்தில்‌ ஈவம்பர்‌ மாதம்‌ முதல்‌ பெப்ருவரி மட்‌ 
டும்‌ (கார்த்திகை முதல்‌ மாசிமட்டும்‌) சல்‌ 
மழை அதிகமாய்ப்‌ பெய்யும்‌. அக்காலத்தில்‌ 
சாதாரணமாய்‌ வடகாற்று வீசும்‌. ராச்திரிகா 
லங்களில்‌ குளிர்‌ அதிகமாய்‌ இருக்கும்‌. சமயா 
சமயங்களில்‌ உறைந்த புழைபெய்து பள்ளத்‌ 
தாக்குகளில்‌ உஷ்ணகாலம்‌ மட்டும்‌ இருக்‌ 
கும்‌. ஆதி 89 சங்‌ 7111 எரே 30” 

மோ 315 சச 144 உன்‌. பா 21! மத்‌ 240 
மாற்‌ 1318 யோவா (029 அப்‌ 2719 இத 312 
2 திமோ 491, 

மாரோத்‌. Mகா௦th. [கசப்பானவைகள்‌.] 
மீகா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு ஊர்‌. இது 
இருந்த இடம்‌ தெரியாது. மீகா (9, 
மார்க்கண்டம்‌. Breast. யாத்‌ 2926 லேவி 
750 1074, 

மார்க்கபேதம்‌. Heresy. புதிய ஏற்பாட்டி 
ஓள்ள நூல்களை இயற்றினவர்கள்‌ சொன்ன 
மார்க்கபேதங்களைப்பற்றி அப்போஸ்தலர்‌ 
களுக்கு அதிக விசனம்‌. சபையில்‌ எப்பொழு 
தும்‌ ஞான2க்கயம்‌ இருக்கவேண்டும்‌ என்று 
அவர்கள்‌ விரும்பினார்கள்‌. தவிர மார்க்க 
பேதத்தினால்‌ சகோதர லயம்‌ குறைந்து 
போகும்‌ என்றும்‌ இதினால்‌ கிறிஸ்தவ சபை 
தனக்கு ஏற்பட்ட ஊழியத்சைச்‌ சரிவர 
கிறைவேற்றுவது அசாத்தியம்‌ என்றும்‌ 
நினைத்தார்கள்‌. 1 கொரி 1119 1225 கலா 
520 2 பேது 2! இத்‌ 310 யூதர்கள்‌ இறிஸ்து 
மார்க்கத்துக்கு £மார்க்கபேதம்‌” என்று பெய 
ரிட்டார்கள்‌. அப்‌ 2:14:14 2929, அப்போஸ்த 
லர்‌ காலத்திற்குப்‌ பிறகு இரண்டாம்‌ நூற்‌ 


வேத அகராதி 


மார்க்கம்‌ 


ரூண்டில்‌ வேசப்புசட்டர்கள்‌ சுவிசேஷ 
போசகத்சை உண்மையாய்ச்‌ கைக்கொண்டு 
வந்ததிருச்சபையிலிருந்து பிரிர்துபோய்‌ தங்‌ 
களுக்கேற்ற விசேஷித்த சமயங்களை ஸ்தா 
பிக்க ஆரம்பிச்கார்கள்‌. மதபேதம்‌ காண்க. 


மார்க்கம்‌. Way. 
02 ] 923 224 2414.22 


கிறிஸ்கவசபை, அப்‌ 
“ஜீவமார்க்கம்‌.? அப்‌ 228, 

“சத்தியமார்க்கம்‌.” 2 பேது 59, 
வழி காண்க, 


மார்க்கவசம்‌. Breast plate. ஏசா 5017 
உவமையாக. வெளி 99:17, “நீதி என்னும்‌ 
மார்க்கவசம. எபே 614, “விசுவாசம்‌ அன்பு” 
என்னும்‌ மார்க்கவசம்‌. | தெச 58, 


மார்சியோனித்தர்‌. Marclonites. இ-பி, 
150) ஷூ முதல்‌ 250 மட்டும்‌ மார்சியோ 
னித்கர்‌ என்னும்‌ சமயத்தார்‌ அதிகரித்தார்‌ 
கள்‌. மார்சியோன்‌ என்பவன்‌ ஏறக்குறைய 
இ-பி. 1140-ம்‌ த்தில்‌ சோமாபுரிக்கு வந்து 
அங்கேயிருந்த கிறிஸ்தவர்கள்‌ உண்மையாய்‌ 
நடக்காததைக்‌ கண்டு பஇதமார்க்கத்தை ஸ்சா 
பித்தான்‌. சுவிசேஷங்களில்‌ லூக்கா எழு; இன 
சுவிசேஷத்தைமாத்திரம்‌ இவன்‌. ஏற்றுக 
கொண்டு வந்தான்‌. மேலும்‌ பவுல்‌ எழுதிய 
நிருபங்களில்‌ தனக்கு இசைந்திராத வ௪ 
னங்களைச்‌ தள்ளிப்போட்டான்‌. இவன்‌ 
பழைய ஏற்பாட்டுக்கும்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ 
கும யாதொரு சமபநதமும இலலை எனறு 
அபிட்பிராயக்கொண்டிருந்தான்‌. 

இவன எல்லா நன்மைக்கும்‌ காரண 
மான ஒரு தேவனும்‌, எல்லா இமைக்கும்‌ கா 
ரணமான ஒரு தேவனும்‌ ஆக இரண்டு தே 
வர்கள்‌ உண்டு என்றும்‌; கிறிஸ்து பரமகடவு 
ளே என்றும்‌; இறிஸ்து பிறவாமல்‌ தாமாகவே 
தோன்றி, பவுலுக்குத்‌ தம்மை வெளிப்படுதி 
னார்‌ என்றும்‌ போதித்தான்‌. இறிஸ்து தீமை 
க்குக்‌ காரணமாயுள்ள தேவன்‌ செய்த உபா 
யத்தினால்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டும்‌ 
அவர்‌ ௮வனை ஜெயித்து பரி. பவுலுக்குத்‌ 
தனனை வெளிப்படுத்தினார்‌ என்று சொன்‌ 
னான்‌. இந்த சமயத்தார்‌ ச*நியாசிகளைப்போல 
ஜீவிச்து இரத்தசாட்கெளாய்‌ மரிப்பதில்‌ 
அதிக விருப்பமுடையவர்களாயிருந்தார்கள்‌. 

மார்த்தாள்‌. ராவாக, லாசருவின்‌ சகோ 
தரி. லூக்‌ 1058 யோவா 11 அதி 122 இவள்‌ 
வீட்டுக்காரியங்களில்‌ அதிக கவலை கொண் 
டவளாயும்‌, சுறுசு.றுப்புள்ளவளாயும்‌, கொஞ்‌ 
சம்‌ ஆத்திர குணமுடையவளாயும்‌, நற்புத்தி 
யுள்ளவளாயும்‌ இருந்தாள்‌. 


( 720) 


மார்பு 


மார்பு. Breast. ஓரக்‌ 183 234 வெளி 
156, “மார்பிலே சாய்ந்துகொள்ளுறெத" 
யோவா 1385 2190, பூந்தி காண்க. 

மார்ப்பதக்கம்‌ ஒreast-றlate. பிரதான 
ஆசாரியர்‌ போட்டிருந்த மார்ப்பதக்கத்தைப்‌ 
பற்றிய விபரம்‌ யாத்திராகமம்‌ 28-ம்‌ அதிகா 
ரத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கறது. அவர்கள்‌ 
தங்கள்‌ விசேஷித்த ஊழியத்தை நடத்தும்‌ 
போது இதை அ௮ணிந்துகொள்வார்கள்‌. ஊரீ 
மையும்‌ துமமீமையும்‌ வைக்கும்படி அதிலே 
பையிருக்கும்‌. உயர்ந்த சணலினால்‌ அரை 
முழ நீளமும்‌ அகலமுமான சதரமாய்ச்‌ செய்‌ 
யப்பட்டது. வெளிப்பாகத்தில்‌ 12 உயர்ந்த 
ரத்தினங்கள்‌ நாலு வரிசைகளாக பதிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இந்த ரத்தினங்கள்‌ யேசோ 
வாவுக்கு ஞாபகச்‌ குறிப்பாக இருந்தன. பிர 
சான ஆசாரியருடைய மார்பில்‌ ஏபோச்‌ 
துடனே பொற்சங்கிவிகளால்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. மாாக்கவசம்‌ காண்க. யாத்‌ 
251? 398 லேவி 98, 

மாளிகை. ௨1௨௦௨. அரமனை , வீடு காண்க. 


மாளுகீறது. ௦ 1௪. ஆதி 017. மரணம்‌ 
காண்க. 

மாறுகிறது. Chவாஜூ. பிர 6! ஆப பீ! 
மல்‌ 36, 

மாறுபாடு, Backsllding, perverse. 


எண்‌ 2222 நீட 1720 147 128 94 9518 ஏசா 
3012 எசே 219 ஒர 1117 மத்‌ 1714 லூக்‌ 94 
அப்‌ 20 பிலி 215 1 திமோ 68. 

மாற்த. Mark, Marcus. மாற்கு என்‌ 
னும்‌ மறுபெயர்கொண்ட யோவான்‌ எருச 
லேம்‌ பட்டணத்துக்‌ இறிஸ்தவ சபையைச்‌ 
சேர்ந்த கண்ணியம்பெற்ற மரியாள்‌ என்பவ 
ளின்‌ மகன்‌. பேதுரு சிறைச்சாலையிவி 
ருந்து சபையார்‌ கூடி ஜெபக்கூட்டம நடத்‌ 
திக்கொண்டிருந்க அவள்‌ வீட்டுக்குப்‌ போ 
னான்‌. அப்‌ 1215. இவள்‌ யூத ஸ்திரீயாயிருந்‌ 
தால்‌ மாற்கு யூதமார்க்கத்தைச்‌ சேோநதவன்‌ 
என்றும்‌, இவள்‌ சகோதரனாகிய பர்னபா 
என்பவன்‌ லேவி கோச்திரத்தான்‌ ஆனதால்‌ 
இவன்‌ லேவியனென்றும்‌ நாம சொல்ல 
வேண்டியது. அப்‌ 475 கொலோ 411. யூச 
னாக இவனுக்கு யோவான்‌ என்பது ஜென்‌ 
மப்‌ பெயர்‌. ஆனால்‌ யூதர்கள்‌ அச்சாலச்தில்‌ 
பொதுவாயிருந்த ரேக்கபாஷையை வியா 
பார விஷயங்களில்‌ வழங்கனதினால்‌ வழக்க 
மாய்த்‌ தங்களுக்கு கிரேக்க பெயரையேவைத்‌ 


தக்கொண்டார்கள்‌. இதின்படி யோவானும்‌ ' 


புறஜாதிகளுடன்‌ வியாபாரம்‌ செய்தவன்‌ 
ஆனதினால்‌ சுவிசேஷத்தைக்‌ இரேக்கபாஷை 
யில்‌ எழுதும்போது மாற்கு என்னும்‌ திரேக்க 


வேத அகராதி 


பெயமைத்‌ தரித்தக்சொண்டான்‌. இயேசு. 
வைப்‌ பின்தொடர்ந்து பிறகு ஓடிப்போன 
“ஒரு வாவிபன்‌' இவன்தான்‌ என்று சிலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. மாற்‌ 141, பர்னபாவும்‌ பவு 
லும்‌ முதலாம்‌ சுவிசேஷப்‌ பிரயாணம்‌ செய்த 
பொழுது மாற்கு அவர்களுக்கு வேன்‌ அல்‌ 
லது தோழனாயிருந்தான்‌. அப்‌ 1285 185, 
அவர்கள்‌ சீப்புருதிவை விட்டு னென ஆ 
யாவிலுள்ள பெர்கே பட்டணம்போய்ப்‌ புத 
மதஸ்தர்களுக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரபல்லி 
யப்பதெதும்‌ பொருட்டு புறமதஸ்தர்கள்‌ 
உள்ள சாடுகளுச்கு அவர்கள்‌ போடிறதை 
அறிந்து இவன்‌ பயந்தோ அல்லது புறமதஸ்‌ 
தீர்களுக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்ப்ப 
தைப்பற்றிச்‌ சர்தேசகங்கொண்டோ அவர்‌ 
களை விட்டு எருசலேமுக்குத்‌ திரும்பிப்போ 
னை. அப்‌ 1313. இதினிமித்தம்‌ பர்னபா 
இரண்டாமுறை சுவிசேஷப்பிரயாணம்‌ 
பண்ணும்பொழுது இவனைச்‌ கூட்டிக்‌ 
கொண்டுபோக விரும்ப, பரி, பவுல்‌ அதற்கு 
இணங்கவில்லை. இந்தக்‌ காரணத்தைப்பற்‌ 
றிப்‌ பரி, பவுலுக்கும்‌ பர்னபாவுக்கும்‌ கொஞ்‌ 
சம மனஸ்தாபம்‌ உண்டானதினால்‌ பர்னபா 
சீப்புருதிவுக்கும்‌, பரி. பவுல்‌ லாவைத்‌ தெ 
ரிர்துக்கொண்டு €ரியாவுக்கும்‌ சிலிசியாவுச்‌ 
கும்‌ போனார்கள்‌. அப்‌ 1597, 

பிறகு பரி. பவுலுக்கும்‌ பர்னபாவுக்கும்‌ 
இருந்த மன வருத்தம்‌ நீங்கிப்போனது. 
ஏனென்றால்‌ பரி. பவுல்‌ எழுதின நிருபங்க 
ளில்‌ மாற்கு தன்னோடு இருக்கிறான்‌ என்‌ . 
மம்‌, தனக்கு உடன்‌ ஊழியக்காரனும்‌ ஆறு 
தல்‌ படுத்துநிறவனுமா யிருக்றொன்‌ என்‌ 
லும்‌, கொலோசே பட்டணத்துக்‌ கிறிஸ்தவர்‌ 
களுக்கு ஈன்றாய்த்‌ தெரிந்தவனாயிருச்கிறான்‌ 
என்றும்‌ அவன்‌ அவர்களைச்‌ சந்திக்கக்‌ கருது 
இரான்‌ என்றும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
கொலோ 410 2 தீமோ. பிலே 34, பரி. 
பேதுரு “பாபிலோன்‌? என்னும்‌ ரோமாபுரி 
யிலிருந்தபொழுது மாற்குவும்‌ இவனோடு 
இருந்தான்‌. மேலும்‌ பரி, பேதுரு இவனை 
“என்‌ குமாரன்‌” என்று சொல்லுகறெதினால்‌ 
மாற்கு இவனுக்கு மெத்த உகந்தவனாயிரும்‌ 
தான என்று தோன்றுகிறது. 1 பேது 515, 

தறிப்பு: மற்றப்படி “என்‌ குமாரன்‌” என்று 
பேதுரு சொன்னது தன்‌ சொர்த புத்திரனைப்‌ 
பற்றியிருந்தால்‌ இந்த மாற்கு வேறு என்றும்‌ 
மற்றவசனங்களில்‌ சொல்லப்பட்ட மாற்கு 
வேறு என்றும்‌ நாம்‌ சொல்லவேண்டியது. 

பரி. பவுல்‌ ரெச்சேதம்‌ பண்ணப்பட்டு 
இரத்தசாக்ஷியாய்‌ மரித்தபிறகு மாத்கு பரி. 
பேதுரு இசச்தசாக்ஷியாய்‌ மரிக்குமட்மெ 


91 ( 121) 


மாற்கு எழுதின 


அவனோடு இருக்தான்‌ என்று ஆதி 9றிஸ்‌ 
தவ பாரம்பரியத்தினால்‌ தோன்றுது. 
இஃபி. 08. 

யோவான்‌ என்று பெயர்கொண்ட இந்த 
மாற்கு இரண்டாம்‌ சுவிசேஷத்தின்‌ ஆக்கி 
யோன்‌ என்பதற்கு யாதொரு சந்சேகமு 
மில்லை, ச 

மாற்த எழதின சுவிசேஷம்‌. 
Gospel according to St. Mark. 

1. ஆதி கிறிஸ்தவ பிதாக்கள்‌ இதைக்குறித்‌ 
துச்‌ கொடுத்த சாக்ஷி: 


The 


பரி. லூக்கா தான்‌ எழுதிய சுவிசேஷத்‌ 
தின்‌ முகவுரையில்‌ பரி. மாற்கு எழு ன 
சுவிசெஷத்தைக்‌ குறித்துப்‌ பேசுறான்‌ 
என்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. லூக்‌ 10-4, 

பாப்பியஸ்‌ (டற்ப5) என்பவன்‌ இ-பி, 
140-ம்‌ த்துக்கு முன்‌ மாற்கு சுவிசே 
ஷச்தைப்‌ பற்றிப்‌ பின்‌ வருமாறு சொல்லு 
இருன்‌:-- மாற்கு பேதுரு சொன்ன பிர 
சங்கங்களை (கஇிரேச்கபாஷையில்‌) மொழி 
பெயர்த்தான்‌. இறிஸ்து சொன்னவைகளை 
யும்‌ செய்தவைகளையும்‌ பற்றிப்‌ பேதுரு 
உரைத்ததை இவன்‌ (மாற்கு) ஞாபகச்தில்‌ 
வைத்து யாவையும்‌ நிதானமாய்‌ எழுதினான்‌. 
ஆனால்‌ காலக்கிரமத்தின்‌் படி இவன்‌ இவை 
களை எழுதவில்லை. இவன்‌ ஆண்டவர்‌ சொன்‌ 
னவைகளைக்‌ கேட்கவாவது மற்ற சீஷர்களு 
டனே அவரைப்‌ பின்‌ செல்லவாவது இல்லை. 
இவன்‌ பேதுருவுக்குத்‌ தோழனாய்மாச்திரம்‌ 
இருந்தான்‌. பேதுரு ஆண்டவர்‌ அருளிய 
வாக்குகளைக்‌ காலக்‌ இரமத்தின்படி மாற்கு 
எழுதக்‌ கருதாமல்‌ சன போதனையைக்‌ சேட்டு 
றவர்களுச்கு வேண்டியவற்றைமாத்திரம்‌ எழு 
தினான்‌. மாற்கு என்பவன்‌ பேதுரு சொன்‌ 
னயாவையும்‌ எழுதும்படிக்கும்‌ அவைகளில்‌ 
பொய்யைச்‌ சேர்க்காதபடிக்கும்‌ ஜாக்கி 
தையாயிருந்து தான்‌ ஞாபகத்தில்‌ வைத்‌ 
இருந்த யாவையும்‌ தப்பிதமில்லாமல்‌ எழுதி 
னை. 

ஏறக்குறைய இ-பி. 150-ம்‌ த்தில்‌ 
ரத்தசாக்தியாய்‌ மரித்த யுஸ்தினும்‌ (Justin 
Martyr) தாத்தியனும்‌ (7மt்பற) தெர்‌ 
அள்ளியானும்‌ (7876441420) ஏறக்குறைய 
இ.பி. 200-ம்‌ த்தில்‌ அலெச்சந்திரியாவி 
விருந்த லெமெர்தும்‌ பரி. மாற்கு என்பவன்‌ 
பரி. பேதுரு அவனுக்கு அறிவித்தவைகளை 
இந்தச்‌ சுவிசேஷத்தில்‌ எழுதினான்‌ என்று 
சொல்லுறொர்கள்‌. இதெல்லாம்‌ பார்த்து 
இ-பி. 150-ம்‌ த்துக்கு முந்தியே பரி, 
'மாத்கு எழுதின சுவிசேஷம்‌ பல இடங்‌ 


வேத அகராதி 


சுவிசேஷம்‌ 


களிலும்‌ பரவிற்று என்று நாம்‌ திர்மான 
மாய்ச்‌ சொல்லுகிறோம்‌. 

2. இந்தச்‌ சுவிசேஷத்தில்‌ பரி. பேதுரு 
அருளின போசனை யிருப்பது: 


இந்தச்‌ சுவிசேஷத்தை நாம்‌ பார்லையிட்‌ 
டால்‌ அதிலே பரி. மாற்கு பரி. பேதுருவின்‌ 
போதகங்களை மாத்திரம்‌ எழுதினான்‌ என்‌ 
னும்‌ ஆதி கிறிஸ்தவர்களின்‌ பாரம்பரியத்துக்‌ 
கும்‌ பல அத்தாக்ஷிசள்‌ உண்டு, மேலும்‌ 
அதில்‌ பேதுரு கண்ணார்‌ பார்த்தவைகள்‌ 
உண்டு. இயேசு யவீரின்‌ மகளை உயிசோ 
டெழுப்பும்போதும்‌, அவர்‌ மறுரூபமடையும்‌ 
போதும்‌, கெத்செமனேயில்‌ அவர்‌ மனச்‌ 
சஞ்சலம்‌ அடையும்போதும்‌ பரி. பேதுரு 
வும்‌, யோவானும்‌, யாக்கோபும்‌ அவரோடு 
இருந்தார்கள்‌. பரி. யாக்கோபு வெகு சிக்கி 
ரத்தில்‌ ரத்சசாக்ஷியாய்‌ மரித்துப்‌ போனத 
னால்‌ அவன்‌ இவைகளைப்பற்றிச்‌ சொல்லி 
யிருந்தால்‌ அது சிக்கிரத்திலே மறக்கப்பட்‌ 
டிருக்கும்‌, பரி. யோவானும்‌ தான எழுதிய 
சுவிசேஷத்தில்‌ இவைகளைக்‌ குறித்துச்‌ 
சொல்லுகிறதில்லை. இப்படிச்‌ சொல்லா 
தது ஒருவேளை இவன்‌ அவைகளை ஞாபகத்‌ 
தில்‌ வைக்காசதினாலேயோ அல்லது அவை 
களைப்போதிப்பது அவசியமான தல்ல என்று 
எண்ணினதினாலேயோ என்பது தெரிய 
வில்லை. ஆசலால்‌ பரி. பேதுரு இவைகளைக்‌ 
குதித்து ஆதி சிறிஸ்சவர்களுக்குத்‌ தெரிவித்‌ 
தான்‌ என்று நினைக்ம்வேண்டும்‌. மேலும்‌ 
பரி. மாற்கு எழுதின சுவிசேஷத்தையும்‌ 
மற்றவர்கள்‌ எழுதின சுவிசேஷத்சையும்‌ 
ஆராய்ந்து பார்த்தால்‌ பரி. மாற்கு தனக்கு 
பரி. பேதுரு சொன்னவைகளைத்‌ தன்னு 
டைய சுவிசேஷத்தில்‌ எழுதினான்‌ என்று 
நாம்‌ தீர்மாணிக்கக்கூடும்‌. இந்த சுவிசேஷச்‌ 
தில்‌ மாத்திரம்‌ பேதுரு இயேசுவுக்குப்பின்‌ 
மற்றவர்களை வனாரந்தரத்துக்குக்‌ கூட்டிப்போ . 
னதையும்‌ (மாற்‌ 16) அவர்‌ அத்திமாத்தைப்‌ 
பற்றிசொன்னவைகளையும்‌ (மாற்‌ 1121) ஒவிவ 
மலையில்‌ இயேசு வரும்துன்பங்களைப்பற்றிப்‌ 
பேசும்போது நாலு சீஷர்கள்‌ அவரோடு 
இருந்ததையும்‌ (மாற்‌ 13) பரி. பேதுரு 
இயேசுவை மறுதலித்ததையும்‌ (மாற்‌ 145: 
66.72) பற்றி சொல்லியிருப்பதைப்‌ பார்த்தால்‌ 
பரி. பேதுரு சொன்னவைகளைத்தான்‌ பரி, 
மாற்கு எழுதியிருக்கறான்‌ என்பதற்குச்‌ சக்‌ 
தேகமில்லை. மேலும்‌ இந்தச்‌ சுவிசேஷத்தில்‌ 
பரி. பேதுருவை மேன்மைப்படுத்தும்படி.ச்‌ 
கான யாதொன்றும்‌ இல்லாததினால்‌ பரி. 
பேதுருதான்‌ பரி. மாற்கு இதில்‌ எழுதப்‌ 
போடறெவற்றையறிந்து தன்னைச்‌ இறெப்பிக்‌ 


(192) 


மாற்று வஸ்திரம்‌ 


கும்படியான விஷயங்களை இவன்‌ எழுதக்‌ 
கூடாதென்று கட்டளையிட்டிருப்பான்‌ என்‌ 
பதற்குச்‌ சந்தேகமில்லை. தவிர இந்தச்‌ சுவி 
சேஷகன்‌ பல வசனங்களில்‌ இயேசு செய்த 
வைகளையும்‌ சொன்னவைகளையும்‌ தானே 
சேரில்‌ கண்டதுபோலும்‌ கேட்டதுபோலும்‌ 
தெளிவாய்‌ எழுதுறெதினாலே பரி. பேதுரு 
கற்பித்தவைகள்தான்‌ இதற்கு மூலம்‌ என்று 
காம்‌ சொல்லக்கூடும்‌. 

3. கண்ணாரக்‌ சண்டவன்போல்‌ இதில்‌ 
சொல்லியிருப்பது: 

இந்தச்‌ சுவிசேஷம்‌ ஆதியில்‌ எழுதப்பட்‌ 
டிருந்த கிரேக்க பாஷைக்கும்‌, பிறகு இது 
மொழி பெயாக்கப்பட்ட தமிழ்‌ முதலிய 
மற்ற பாஷைகளுக்கும்‌ இலக்கண கடைக 

ன்‌ வித்தியாசம்‌ பலவானதால்‌ அதின்‌ 
பாஷை ஈடையைப்பற்றி இய்கே விவர 
மாய்ச்‌ சொல்வது கூடாதகாரியம்‌. ஆனால்‌ 
இரேக்க பாஷையிலிருக்கும்‌ இச்சுவிசேஷத்‌ 
தை வாூத்தவன்‌ அதின்‌ இலக்கண ௩டை 
களை கவனிப்பானாகில்‌ இது இயேசுவோடு 
இருந்த ஒருவனுடைய வார்த்தைகள்தான்‌ 
என்று சொல்வான்‌. இரேச்சபாஷையைத்‌ 
தெரிந்தவன்‌ பின்வரும்‌ வசனங்களினால்‌ 
பாஷை நடையிலும்‌ இலக்கண விஷயத்தி 
லும்‌ இதற்குச்‌ திருஷ்டார்தங்கள்‌ காணலாம்‌. 
110.97 94 408 040 936 1016.21 

மாற்று வஸ்திரம்‌. Change of ralment. 
ஆதி 1529 நியா 1412 2 இரா 5599, 

மாற்றுக்றது. Change. ஆதி 317 சங்‌ 
10226 10620 தானி 72 எசே 1398 எபி 713 
சோம 155. 

மானுகாத்‌. ஈகாககth. ஏதோமியாக 
ளின்‌ முற்பிதாக்களில்‌ ஒருவன்‌. ஆதி 36 
1 நாளா 140 254, 

மானுத்தயர்‌. Manahathites. மனாகாச 
அல்லது மெனுகோச்‌ என்னும்‌ ஊரில்‌ குடியி 
ருக்கிறவர்கள்‌. 1 காளா 34, 

மானிக்கேயர்‌. Mகnicheaாs. மானிச்சே 
யர்‌ என்பவர்கள்‌ பாரசீக சேசத்தானாகிய 
மானி அல்லது மானிக்கேயு என பவனுடைய 
சிஷர்கள்‌. இவன்‌ ஏறக்குறைய இ-ஃபி. 2 15-ம்‌ 
த்தில்‌ பிறந்து பாரசீக ராஜாவின்‌ அர 
மனையில்‌ தன்‌ உபதேசங்களைப்‌ போதித்து 
சாஸ்திரிகள்‌ என்ற மாக்கியர்‌ (யர்‌) என்‌ 
பவர்களால்‌ உபத்திரவப்பட்டு இ-பி. 276-ம 
த்தில்‌ அவர்களால்‌ சிலுவையில்‌ அறை 
யப்பட்ட மரித்தான்‌. இவன்‌ அநேக நூல்‌ 
களையும்‌ கிருபங்களையும்‌ எழுதியிருந்தபோதி 
லும்‌ தற்சமயத்தில்‌ அவைகளில்‌ ஒன்றும்‌ 
இடையாது. 


வேத அகராதி ......! மாணிக்கேயர்‌ 


கிதானமாய்ப்பேசவேண்மோனால்‌ மானிக்‌ 
கேய மார்க்கத்துக்கும்‌ இறிஸ்து மார்க்கத்துக்‌. 
கும்‌ சம்பந்தமேயில்‌லை, ஏனெனில்‌ இது. 
கிறிஸ்தவ பதிதர்கள்‌ செய்த மார்க்க போதனை . 
யல்ல, பூர்வீகசாலத்துபாபிலோனியருடைய 
மார்க்கத்துக்கு இசைந்தது. ௮கேக இறிஸ்தவ 
பதிதர்கள்‌ இதிலுள்ள போதனையை ஏற்றுச்‌ 
கொண்டதினாலும்‌, மானிக்கேயரில்‌ அகேகர்‌ 
இறிஸ்தவ மார்க்கக்‌ கொள்கைகளை ௮றுசரித்‌ : 
தீதினாலும்‌, கிறிஸ்தவ ஆதி பிதாக்களில்‌ 
அகேகர்‌ பதிதமார்க்கங்களில்‌ இதுவும்‌ ஒன்று 
என்பார்கள்‌. ப 

மானி என்பவனுடைய பொதகத்தில்‌ வி 
சேஷங்களாவன: ஆதியிலே ஒளியும்‌ இரு 
ளும்‌, நன்மையும்‌ தீமையும்‌, கடவுளும்‌ வஸ்து 
வும்‌ ஆசய இரண்டு மூலகாரணங்களிருக்‌ 
தீதி. அவை இரண்டிற்கும்‌ எப்போதும்‌ 
திரா விசோதமிருக்சது. ஒவ்வொன்றிற்கும்‌ 
ஒரு ராஜ்யம்‌ உண்டு, கடவுளின்‌ ராஜ்யத்‌ 
இல்‌ ஒளியிலிருர்து பன்னிரண்டு யுகங்க 

ம்‌ (4௪05), வஸ்துக்களின்‌ ராஜ்யத்தில்‌ 

யும்‌ பிசாசுகளும்‌ இருந்தது. இர்தப்‌ பிசா 
சுகள்‌ கடவுளின்‌ ராஜ்யத்தில்‌ உள்ளவைக 
ளைப்‌ பிடிக்கப்‌ படையெடுக்கிறது, அவைகள்‌ 
முதலில்‌ கடவுள்‌ உண்டாக்சப்போகிற ஆதி 
மனிதனைப்‌ பிடித்து, அவனிடத்திலுள்ள 
ஒளி மங்கப்போகப்‌ பண்ணினதினாலே, கட 
வுள்‌ அவனை அவர்களிடமிருந்து நீக்கியிருக்‌ 
தம்‌, ஆதியிலிருந்த மனிதர்களுடைய குணத்‌ 
தில்‌ ஈன்மையோடு இமையும்‌ கலர்திருக்கி 
றது. நோவா, ஆபிரகாம்‌, இயேசு முதலிய 
சிலரிடத்தில்‌ ஒளியின்‌ குணம்‌ அதிகமா 
யிருந்தபடியால்‌ அவர்கள்‌ மனிதருக்குச்‌ சற்‌ 
குருக்களாயிருந்தார்கள்‌. யூதர்கள்‌ சிலுவை 
யில்‌ அறைந்த இயேசு தோற்றமுள்ள ஒரு 
ஆவிதான்‌. அவர்‌ அனுப்பிய தேற்றரவாள 
னாகிய பரிசுத்த ஆவியானவர்‌ மானி என்பவ 
னே. கடைசியில்‌ இருளின்‌ ராஜ்யம்‌ திப்‌ 
பற்றி அற்றுப்போம்‌. மனுஷர்‌ பூரண பிர 
காசமுள்ள ராஜயத்தை அடையவேண்டுமா 
னால்‌, இச்சையை அடக்கி, மாயிசம்‌, முட்‌ 
டை, பால்‌, திராட்சசசம்‌ முதலியவைகளை 
அருந்தாமல்‌, பொக்கிஷம்‌ சேர்ப்பதைத்‌ 
தவிர்த்து, எப்போதும்‌ பிரமச்சாரிகளா யிருத்‌ 
தல்‌ அவசியம்‌. மாணிக்கேயர்‌ பலியிடுகிற 
தில்லை, அவர்கள்‌ ஜெபம்‌ உபவாசம்‌ முத 
வியவற்றைச்‌ செய்து, மாணி இயற்றிய நால்‌ 
களை வாசித்து, பழைய ஏற்பாட்டைச்‌ தள்ளி, 
புதியேற்பாட்டில்‌ ரல வசனங்களைமட்டும்‌ 
படித்து ஆராதனை நடத்துவார்கள்‌. | 

இக்கொள்கைக்காரர்‌ பல தடவைகளில்‌ 
துன்பப்படுத்தப்பட்டார்கள்‌. ஆனால்‌ பத்தாம்‌ 


( 798) 


மான்‌ 


தூற்றாண்டு வரையிலும்‌ இந்தக்‌ கொள்கை 
யைச்சொண்ட லர்‌ இருந்தார்கள்‌. பத்தாம்‌ 
தூற்ராண்டுக்குப்‌ பின்‌ இவர்களுடைய கள்‌ 
எப்போதனை வேறுவித பதிதர்களுடைய 
கோட்பாகெளோடே கலந்து போனதினால்‌ 
மானிக்கேய மார்க்கம்‌ அற்றுப்போனது. 


மான்‌, 
மான. Deer: வனாந்தரங்களிலும்‌ காடு 
களிலும்‌ விக்கிற மான்கள்‌ பலவகைப்படும்‌. 
நியாயப்பிரமாணத்தின்படி மான்‌ சுத்தமான 
மிருகமாகையால்‌ யூதர்கள்‌ இதன்‌ மாமிசத்‌ 
தைப்‌ புசிக்கலாம்‌. உபா 14 1 இரா 428, மான்‌ 
கள்‌ மலைநாடுகளில்‌ அதிகவேகமாய்‌ ஓடிக்‌ 
குதித்துத்‌ திரியும்‌. மான்‌ அதிகமாய்ப்‌ பயப்‌ 
படுகிற ஒரு மிருகம்‌. அது தன்‌ குட்டிகளை 
மிகவும்‌ அன்பாய்‌ கேக்கும்‌. உபா 1215 
2 சாமு 2934 சங்‌ 1:55 299 நீதி 518 உன்‌. பா 

27 85 எசே 145 ஆப 319, 


வேத அகராதி 


மிகவேல்‌ 


மி. 


மீகவேல்‌. 1௦௩௧௮1. [யேகோவாவைப்‌ 
போன்றவர்‌ யார்‌?] எஸ்றா 8, மிகாவேல்‌ 
காண்க. 

மிகா. நா(5௨. இக்இரியின்‌ மகன்‌. 1 நாளா 
915, --மிசாயா. நெகே 195“. 

மீகாயா. MIcalah, Michalah. [யேகோ 
ட்‌ ஒப்பானவர்‌ யார?] 

இம்லாவின்‌ குமாரனாயெ மிகாயா தீர்க்‌ 

ட” வரும்‌ அபஜெயத்தை முன்‌ 
னறிவித்தான்‌. 1 இரா 22 அதி 2 நாளா 
18 அதி. 

2. அக்போரின்‌ தகப்பன்‌. 2 இரா 2215. 

3. ஜனங்களுக்குப்‌ போதிக்கும்படி யோச 
பாத்‌ ராஜாவினால்‌ நியமிக்கப்பட்ட ஒரு 
பிரபு. 2 நாளா 117. 

4. அலங்கத்தைப்‌ பிரதிஷ்டை செய்த 
ஆசாரியரில்‌ ஒருவன்‌. நெகே 125. 

5. எரேமியாவின்‌ காலத்திலிருந்த கெம 
ரியா என்பவனுடைய மகன்‌. எரே 361, 

மிகாயாள. KNichaiah. அபியாவின்‌ தாயா 
இய மிகாயாளின்‌ மறுபேர்‌ மாகாள்‌. 1 இரா 
152 2 நாளா 1120 132. 

மிகாவேல்‌, மீகாயேல்‌. Michael. [கட 
வுளைப்போன்றவர்‌ யார்‌?] 

1. வேவுபார்க்சப்‌ போனவர்களில்‌ ஆசேர்‌ 
கோச்திரத்தானுடைய தகப்பன்‌. எண்‌ 1815, 

2,3 காத்கோத்திரத்தைச்‌ சேர்ந்த இருவர்‌. 
1 நாளா 518, 

4. பாடகர்களில்‌ ஒரு குடும்பம்‌. 1 நாளா 
640, 

5. இசக்கார்‌ கேரத்திரத்தைச்சேர்ந்த ஓர்‌ 
குடும்பம்‌. 1 நாளா 735, 

6. பென்யமினில்‌ ஒரு குமெபம. 1 நாளா 
816, 

7. தாவீதினிடம்‌ வந்த ஆயிரத்துச்‌ சேர்‌ 
வைக்காரரில்‌ ஒருவன்‌. 1 நாளா 1290, 


8. யோசபாத்‌ ராஜாவின்‌ குமாரன்‌. 
2நாளா 212. 

9. செப்பதியாவின்‌ தகப்பன்‌. எஸ்றா 88, 

10. ஒம்ரியின்‌ தகப்பன்‌. 1 நாளா 2714. 


மிகாவேல்‌ என்ற பிரதான தூதன்‌. 
Michael. மிகாவேல்‌ என்பவனே தூதர்க 
ளில்‌ பிரதானமானவன்‌ என்று யூதர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. இவன்‌ மோசேயின்‌ சரீ 
ரத்தை அடக்கம்‌ செய்தானென்றும்‌, அதைச்‌ 
செய்தபோது சாத்தானுடனே போர்‌ புரிந்த 
னென்றும்‌, பிரபுக்களில்‌ இவனே பெரிய 


( 724 ) 


மிகி 


பிரபு என்றும்‌, யூதஜனங்களை காப்பாற்று 
கிறான்‌ என்றும்‌ எண்ணினார்கள்‌. உபா 348 
தானி 108 121, புதிய ஏற்பாட்டிலே பரி. 
யூதாவும்‌ பரி. யோவானும்‌ மிகாவேலைப்‌ 
பற்றிப்‌ பேசுகிறார்கள்‌. இவன்‌ சாத்தானுட 
னே சண்டை செய்ூறெசைப்பற்றிப்‌ பரி. 
யூதாவும்‌, இவன்‌ சாத்தானுக்கு விரோதமாய்ப்‌ 
படையெடுக்கிறானென்று பரி. யோவானும்‌ 
சொல்லுகிறார்கள்‌. யூதா 19 வெளி 127, 

மிக்கிரி. M॥chri. பென்யமின்‌ கோத்திரத்‌ 
தான்‌. 1 நாளா 98. 

மீக்தாம்‌. jJஙக. “மிக்தாம? என்ப 
தற்கு “தியானம்‌” அல்லது “தங்கப்பாட்‌டு? 
என்று அர்த்தமாயிருக்கலாம்‌. சங்‌ 16, 56-60 
தலைப்புகளில்‌: 

மீக்தாலேல்‌. 
கோபுசம்‌.] 


Migdal-e1. [கடவுளின்‌ 
ஈப்தலி கோத்திரத்தின்‌ காட்டிலுள்ள ஓர்‌ 
ஊர்‌. யோசு 19%, .. 

மீக்தால-காத்‌. மா1டீகக/-0௧0. [காத்கோ 
தீதிரத்தின்‌ கோபும்‌.] தென்‌ யூதாவிலுள்ள 
ஓர்‌ ஊர்‌. யோசு 1597. 

மீக்தோல்‌. நா12001. [கோட்டை கோ 
புசம்‌.] 

1. எஇப்தியர்‌ வெந்த சமுத்திரத்தில்‌ கரை 
யில்‌ கட்டியிருந்த ஒரு கோட்டைக்‌ கோபுர 
மாயிருக்கலாம்‌. யாத்‌ 14. 

2. எடுப்துதேசத்தின்‌ வடழெக்கு எல்லை 
யிலுள்ள ஒரு இடம்‌. எசே 2910 305, 

3. எடுப்துதேசத்தில்‌ யூதர்கள்‌ போய்க்‌ 
குடியேறின ஒரு ஊர்‌. எரே 441 464. 

மிக்மாஸ்‌. Mchmash- பென்யமீன்‌ 
கோத்திரத்தில்‌ பெத்தேலுக்குச்‌ சமீபமான 
ஒரு ஊர்‌, பெலிஸ்தியர்‌ இதில்‌ பாளையமி 
றங்இயிருந்தார்கள்‌. யோனத்தானும்‌ அவனு 
டைய ஆயுததாரியும்‌ இதைப்‌ பிடித்தார்கள்‌. 
1 சாமு 18, 14 அதி. எஸ்றா, நெகேமியா, 
ஏசாயா என்பவர்கள்‌ இதின்‌ பேரைச்‌ குறிப 
பீடுஇருர்கள்‌. எஸ்றா 227 நெகே 2 ஆர 
ஏசா 1028, 

மிக்மேத்தா. Michmethah. சீகேமுக்குச்‌ 
இட்ட ஓர்‌ இடம்‌. யோசு 166 177. 

மீக்லோத்‌. MIkloth. 

1. 1 நாளா 829, 

2. 1 நாளா 2174, 

மிக்னேயா. 1௩௨1ல்‌. வாசல்‌ காவலா 
ளனாயெ ஒருவன்‌. 1 நாளா 158, 

மிசுல்லாம்‌. Mஷகhயila. எஸ்றா 896, 
மெசுலலாம்‌ காண்க. 


“வேத அகராதி. 


மிக்கப்‌ 


மீஸ்காப்‌. நகக்‌ [(௮சண்‌.] இடம்‌ தெரி 
யாது. எசே 481, ப 


மிஸ்பா, மீஸ்பே. Mizpah, Mizpeh. 
“மிஸ்பா” என்பதற்குச்‌ “சத்துருக்கள்‌ வருவ 
தைக்‌ காவல்காரர்‌ நின்று பார்க்றெ இடம்‌? 
அல்லது “காவல்‌ கோபுரம்‌” என்று அர்த்தம்‌. . 
பலெஸ்தீனா தேசத்தில்‌ இந்த அர்த்தங்கொ 
ண்ட இடங்கள்‌ ஏழு உண்டு, 

1. யாக்கோபும்‌ லாபானும்‌ உடன்படிக்‌ 
கை பண்ணின இடம்‌. ஆதி 314, மிஸ்பா 
என்பது காவல்காரர்‌ நிற்குமிடம்‌ என்று 
௮ர்த்சங்கொள்வதினால்‌ அவ்விடத்தில்‌ அவ்‌ 
விருவரும கட்டின கற்குவியல்‌ தாங்கள்‌ 
செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்‌ 
விஷயத்தில்‌ கடவுள்‌ பார்க்கறவர்‌ என்பதற்‌ 
குச்‌ சாட்சியாயிருக்கும்‌. இந்த இடம்‌ கலிலே 
யாக்‌ கடலுக்குக்‌ தென்கிழக்கில்‌ 10 மைல்‌ 
தூரத்திற்கப்பால்‌ இருக்கும்‌ என்று அனேகர்‌ 
எண்ணியபோதிலும்‌ அதற்குத்‌ தகுந்த அத்‌ 
தாட்டி இல்லை, 

2. எர்மோன்‌ மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
மிஸ்பே என்ற நாடு ஒனறு இருந்தது. 
யோசு 118. 

3. தெனயூதாவில்‌ எருசலேம்‌ பட்டணத்‌ 
துக்குத்‌ தென்மேற்கில்‌ 34 மைல்‌ தூரத்தில்‌ 
“மிஸ்பே' என்னும்‌ ஒரு ஊர்‌ இருந்தது. 
யோசு 1598, 

4, யெப்தா நியாயாதிபதி வரித்த “மிஸ்‌ 
பா. இதற்கு 'சாமாச்‌ யிஸ்பே என்பது மறு 
பெயர்‌. இது யோர்தான்‌ ஈதிக்குக்‌ இழக்க 
லும்‌ யாப்போக்‌ ஈதிக்குத்‌ தெற்கிலும்‌ ௫.௮ 
ஒரு பெரிய மலை என்று தோன்‌ 
நியா 1017 1171 யோசு 1326 ஓ 51, 


5. இஸ்ரவேலர்‌ அடிக்கடி யோர்தான்‌ 
நதிக்கு மேற்கலுள்ள மிஸ்பா என்னும்‌ 
ஊரில்‌ கூட்டங்‌ கூடினார்கள்‌. நியா 21! 
1 சாமு 75 1017, ஆசா ராஜா இதில்‌ கோட்‌ 
டை கட்டினான்‌. 1இரா 159, நேபுகாத்‌ 
கேச்சார்‌ யூதா ராஜ்யத்தை ஜெயித்தபிறகு 
அ5்தத்‌ தேசத்திற்குக்‌ கெதலியாவை அதி 
பதியாக நியமித்தான்‌. கெதலியா எருசலே 
முக்கு வடமேற்கில்‌ 43-மைல்‌ தாரத்திலுள்ள 
மிஸ்பா என்னும்‌ இந்த ஊரில்‌ வாசஞ்செய்‌ 
தான்‌. 2 இரா 258 எரே 408 41) அதி, 
இஸ்ரவேலர்‌ சாமுவேல்‌ திர்க்கதரிசியை இவ்‌ 
வூரில்‌ அடக்கம்பண்ணினதாக முன்னோர்‌ 
கள்‌ சொன்னார்கள்‌, 

6. மோவாப்‌ தேசத்தில்‌ “மிஸ்பே' என்‌ 
னும்‌ ஒரு ஊர்‌ இருந்தது. 1 சாமு 223, 


( 125 ) 


மிஸ்பார்‌ 


ந்‌ 


7, கெசே 31839_ஜ்‌. சொல்லப்பட்ட “மிஸ்‌ 


"பே என்னும்‌ இடம்‌ முன எழுதிய 5-ம்‌ மிஸ்‌. 
பரவாய்‌ இருக்கலாம்‌, அல்லது அது எருச ' 


லேம்‌ பட்டணத்தில்‌ காவலாளருக்குச்‌ கட்‌ 
டின இடத்தைக்‌ குறிக்கலாம்‌. 

மீஸ்பார்‌. Mispar. சிறையிருப்பிலிரு 
ந்து வந்தவன்‌. அ மிஸ்பெசேத்‌. எஸ்றா 2” 
செசே 16. 

மீஸ்பேரேத்‌. Mishpereth. 
காண்க. 

மீஸ்மன்னு. Mishmanna. காத கோத்‌ 
தரத்தில்‌ ஒரு தலைவன்‌. ] காளா 129, 

மிஸமா. நாடிராால.. சிமியோன்‌ கோத்‌ 
திரத்தைச்சேர்ந்த ஒரு குடும்பம்‌. | காளா 
435 


மீஸ்பார்‌ 


மிஸாபோத்‌ - மாயீம்‌.  Misrephoth- 
ராவா. யோசுவாவினால்‌ ஜெயிக்கப்படாத 
சசசோனியரின்‌ தென்‌ எல்லையிலுள்ள தர்‌ 
ஊர்‌, யோசு | மீ 136. 

மீஸ்ராயீம்‌. நா।சாவா. 
ரன்‌. ஆதி 106 1 காளா 15, 


காமின்‌ குமா 
இந்தப்‌ பெயர்‌ 


எகிப்து தேசத்தையும்‌ ஜனத்தையும்‌ குறிக்‌ 


கும்‌. 
மீஸ்சாவியா. 
யாரீமிலுள்ள ஒரு வம்சம்‌, 
மீஷயால்‌. ந்‌ மாஷால்‌. யோசு 
196 | நாளா 64 
மிஷ்மா. Mihm. 
மகன்‌. ஆதி 2514, 
மிஷ்னு. Miஙாக. தலழத்‌. (பக்கம்‌. 377) 
காண்க. 
மீதினியன்‌. நாமாா66, | காளா 114. 
மிதினி என்னும்‌ ஊர்‌ இருந்த இடம்‌ தெரி 
யாது. 
மீதுனம்‌. Castor and Pollux. பரி. 
பவுல்‌ மெவித்தா தீவிலிருந்து இத்தாலியா 
வுக்கு யாத்திரைசெய்த கப்பலின்‌ அடையா 
ளம்‌. ரோம சப்பலோட்டிகள்‌ தங்கள்‌ கப்ப 
வின்‌ பக்கத்தில்‌ ஒரு படம்‌ அல்லது சிலையை 
அடையாளமாக வைப்பது வழக்கம்‌. அதுவே 
அந்தக்‌ கப்பலுக்குப்‌ பெயராயிருக்கும்‌. மிது 
னம்‌ என்பது விசேஷமாய்‌ மாலுமிகளைக்‌ 
காப்பாற்றின சகோதரர்களாகிய இரண்டு 


Mishraltes. ரியாத்‌ 
1 காளா 289, 


இஸ்மவேவின 


தேவர்கள்‌ என்று ரோமர்கள்‌ ஈம்பினார்கள்‌. 


நாம்‌ பார்க்கும்‌ மிதுன இராசி இந்தத்‌ தேவர்‌ 
கஞடையது என்பார்கள்‌. அப்‌ 281, 

மீத்கா. நாகவ. இஸ்ரவேலர்‌ வனாக்‌ 
தீரத்தில்‌ பாளயம்‌ இறங்கின ஓர்‌ இடம்‌. 
எண்‌ 3955, 


வேத அகராதி 


'தெய்வமாகயெ யித்ராவின்‌ ஈவு.] 


.. மித்திரேதாத்‌ 


மித்திசேதாத்‌.  Mாthredath. [சூரிய 
1. தேவாலயத்தின்‌ பணிமுட்கெளை சேஸ்‌ 
பாத்சாரிடம்‌ ஒப்புக்‌ கொடுக்கும்படி கோ 
ரேஸ்‌ ராஜா நியயித்த பிரதானி. எஸ்றா 15, 
.. 3. சமாரியா நாட்டிலிருந்த பார்சிெய ராஜ்‌ 
யத்து உத்தியோகஸ்தன்‌. எஸ்றா 47. 
மித்தலேனே. Mitylene. சன்ன ஆசி 
யாவுக்கு மேற்கிலுள்ள லெஸ்பஸ்‌ (1,68006) 
நகரம்‌, இது ஒரு ஈலல துறை 
முகமானதினாலே பவுலின்‌ கப்பல்‌ ஒரு இரவு 
இங்கு தங்கினது. அப்‌ 281, 
மித்தின்‌. Mj. யூதா வனாந்தரத்தி 
லுள்ள ஒர்‌ ஊர்‌. யோசு 1561, 
மீதீராஷ்‌. தல்ழத்‌ 


377) காண்க. 


_— வலவ. சகல 


Midrash (பக்‌ 


மிப்காத்‌ என்னும்‌ வாசல்‌. Miறphkad. 


கெகே 831, எந்சலேம்‌ காண்க. 

மிப்கார்‌, Mbhar. தாவீதின்‌ போர்வீர 
ரில்‌ ஒருவன்‌. 1 நாளா 1158, 

மீப்சாம்‌. Mibsam. 


1. இஸ்மவேலின்‌ புச்திரரில்‌ ஒருவன்‌. 
ஆதி 2514. 


2. சிமியோன்‌ கோத்திரத்தான்‌. 
ட த்‌ 


1 நாளா 


மீப்சார்‌. Mz. [கோட்டை] எதோ 
மியரின பிரபு. ஆதி 3689, 

மியாமீன்‌, மீனியாமீன்‌, மின்யமீன, 
மீயாமீன்‌. Mijamin; Minlamln. 

1. அந்நியஜாதி பெண்ணை விவாகம்‌ செய்‌ 
தவன்‌, எஸ்றா 10%, 

2. ஆசாரிய குடும்பம்‌. 1 காளா 24” நெ 
கே 107 125 1217, 

3. ஒரு லேவியன்‌, 2 நாளா 3 1. 

4. ஒரு ஆசாரியன்‌. நெகே 124, 

மீரியாம்‌. Mim. 

1. மோசே ஆரோன்‌ என்பவர்களின்‌ 
சகோதரி, பால்ய மோசேயைக்‌ காப்பாற்றி 
னாள்‌. யாத்‌ 24. தீர்க்கதரிசியாயிருந்த இவள்‌ 
ஸ்தோத்திரப்பாட்டு பாடினாள்‌. யாத 1590 
வனாந்தசச்திலே மோசேக்கு விரோதமாய்‌ 
இவள்‌ ஒருதரம்‌ கலகம்செய்து குஷடரோகி 
யானாள்‌. பின்‌ அவன செய்த வேண்டுதலி 
னால்‌ சுகமடைர்தாள்‌. எண்‌ 1215, இஸ்ர 
வேலரின்‌ வனாந்தரப்‌ பிரயாணம்‌ முடிவுபெ 
றும்‌ சமயத்தில்‌ இறந்துபோனாள்‌. எண்‌ 20). 
மோசே ஆரோன்‌ என்பவர்களோடு கூட 


(19) 


மிருகசிரிஷம்‌ 


இவளும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்குச்‌ தலைமை 
யானவளா யிருந்தாள்‌, மீகா 64, 

2. காலேபின்‌ வம்சச்சைச்சேர்ந்த ஒரு 
ஆணாய அல்லது பெண்ணாய்‌ இருக்கலாம்‌. 
1 நாளா 417, 


மிருகசீர்ஷம்‌. ௦1௦. யோபு 99 3831 


ஆமோ 58, நட்சத்திரம்‌ காண்க, 

மீநகம்‌. 86௨௧4. பகுத்தறிவுள்ள மனு 
ஷர்களைத்தவிர இதர பிராணிகளெல்லாம்‌ 
பொதுவாய்‌ மிருகம்‌” என்று அழைக்கப்‌ 
படும்‌. சங்‌ 87 366 நீதி 1510, இல வசனங்‌ 
களில்‌ காலுகால்‌ ஜீவன்களைமட்டும்‌ குறிக்‌ 
கும்‌. லேவி 112. வேறு வசனங்களில்‌ 
நாட்டு யிறாகங்களைக்‌ குறிக்கும்‌. ஆதி 185, 
ஆதாமின்‌ பாவச்தினாலே மிருகங்களுக்குத்‌ 
தண்டனை வந்தது. ஆதி 814 யாத்‌ 96 1315 
எசே 3500 ஒதி 4£, மிருகங்களைக்‌ காப்பாற்‌ 
றும்படி நியாயப்பிரமாணச்தில்‌ லெ கட்டளை 
கள்‌ உண்டு. யாத்‌ 2010 2311 லேவி 2228 957 
உபா 224254. பலி செலுத்தும்‌ விஷயத்‌ 
இல்‌ சத்தமான மிருகங்கள்‌ அசுச்தமான மிரு 
கங்கள்‌ என இருவகுப்புகளுண்டு, ஆதி 13 
லேவி 11 அதி. ராஜாக்களையும்‌ ஜனங்களை 
யும்‌ குறிக்கும்படி முதலை முதலிய மிருகங்‌ 
கள்‌ உவமையாய்ச்சொல்லப்பட்டிருக்றெது. 
சங்‌ 2212 7414 ஏசா 27! எசே 29 தானி 73 
1 கொரி 15“ 2 பேது 212 வெளி 12, 13 
அதி. 

எசே 12ல்‌ எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசி 
சொல்லுகிற “விலங்கு? உயிரோடி ருக்கிறவர்‌ 
களைக்‌ குறிக்கும்‌. வெளிப்படுத்தின விசே 
ஷச்தில்‌ சொல்லப்படுகிற “மிருகங்கள்‌” 
என்பது இவ்வுலகத்தில்‌ நீதிமான்களை த்‌ துன்‌ 
பப்படுத்துகற அதிகாரிகளைக்‌ குறிக்கும்‌. 
வெளி 11 131. அந்த நாலில்‌ கண்ட ஜீவ 
ன்கள்‌” என்பது எசேச்சியேல்‌ தரிசனத்தில்‌ 
கண்ட விலங்குகளைப்போலவே வானலோக 
த்தில்‌ ஊழியஞ்செய்கற மகிமையுள்ள அதி 
காரிகளைக்‌ குறிக்கும. 

மீநதுச்சேடி. “ராச. பலெஸ்தனா தே 
சத்தில்‌ கர்மேல்‌ €லேயாத முதலிய மலை 
நாடுகளில்‌ மிருதுச்செடி காணப்படும்‌. சில 
நாடுசளில்‌ ஜனங்கள்‌ இதைத்தோட்டங்களில்‌ 
வைச்துப்‌ பயிர்‌ செய்கிறார்கள்‌. இதின்‌ 
இலை சரும்பச்சையாயும்‌, இதின்‌ பூ வெண்‌ 
மை நிறமாயும்‌ இருக்கும்‌. ஜனங்கள்‌ இதின்‌ 
கனியைப்‌ புசிப்பார்கள்‌. 

யூதர்கள்‌ கூடாரப்பண்டிகையில்‌ இதின்‌ 
இளைகளை உபயோடிப்பார்கள்‌. நெகே 815 
ஏசா 4111 5513 சக 18, 


வேச அகதி... மீம்‌. 


மிலாலாம்‌. ஸாவிக!, ஆசாரிய சுடும்‌ 
பம்‌. நெகே 1935, ன. ஆன்ட 5 


மீலாறு. 9௦0. 
ஏசா 94 ௨997 மீதா 69, 


மிலேத்து. ராபி. சன்ன ஆயொ 


யோபு 9% தீதி 143 


வின்‌ மேற்பாகத்தில்‌ எபேசுப்‌ பட்டணத்துக்‌ 


குச்‌ தெற்கே 20 மைல்‌ தூரச்திலிருந்க ஒரு. 
துறைமுகம்‌. பரி. பவுல்‌ தன்‌ மூன்றாம்‌ பிசர* 
யாணச்தை முடித்து எருசலேமுக்குத்‌ இரு. 
ம்பிப்போகையில்‌, இந்தத்‌ துறைமுகத்துக்கு 
வந்து எபேசு சபையின்‌ மூப்பர்களை வச: 
வழைச்து, அவர்களுக்கு ஒரு விசேஷித்த 
பிரசங்கம்‌ செய்தான்‌, அப்‌ 2018, அவன்‌ 
ரோமாபுரியில்‌ ராயனுக்கு அபயயிட்ட பின்‌ 
விடுதலைபெற்றுப்‌ பிரயாணம்‌ செய்தபோது, 
மிலேச்துவிலே துசோப்பீமுவை வியாதிப்‌ 
பட்டவனாக விட்டுவர்சான்‌. 2 தமோ 470, 
மீல்காள, மீல்க்காள. 311087, 


1. நாகோரின்‌ மனைவி, ஆதி 109 2170 
2415, 

2. செலோப்பியாத்தின்‌ மகள்‌. எண்‌ 202 
யோசு 175, 

மீல்கோம்‌. M௦. [அவர்களுடைய 
ராஜா.] அம்மோன புத்திரர்‌ வணங்கெ தே 
வதை. சாலொமோன்‌ ராஜா ஒலிவமலையில்‌ 
மில்கோழுக்காக ஒரு தேவாலயம்‌ கட்டி 
னான்‌. | இரா 11 2 இரா 2515. இதுவும்‌ 
மோளேகு தேவனும்‌ ஒன்றுதான்‌ என்று 
இலர்‌ கினைக்கிறார்கள்‌. 1 இரா 107, 

மிலலோ. M11௦. 

1. சீகேம்‌ ஊருக்குச்‌ சமீபமான ஓர்‌ 
இடம்‌. இது இருந்த இடம்‌ இன்னதென்று 
இட்டமாய்த்‌ தெரியாது. நியா 96 2 இரா 
1290, 

2. எருசலேம்‌ பட்டணத்திலுள்ள ஒரு 
மேடு அல்லது கோட்டை, 2சாமு 5 
1 இரா 05 1 காளா 118 2 காளா 329, 

மினு. MK[॥க. பணம்‌ காண்க. 


மீனுசோ ன்‌. Mnason, சிப்புரு திவி 
விருந்து வந்த முதல்‌ ஷேர்களில்‌ ஒருவன்‌. 
பரி. பவுல்‌ எருசலேமுக்குப்‌ பிரயாணம்‌ பண்‌ 
ணும்போது அவன்‌ வழியில்‌ மினாசோனின்‌ 
வீட்டில்‌ தங்கனொன்‌. அப்‌ 2126, 


மீனியாமீன்‌. நாஙலு!ஈ.  மியாமீன்‌ 
காண்க. ப 
- மீனுக்த. Brightness, எசே 28747, 
மீன்யமீன்‌. நாஙகாாா. மியாழீன்‌ 
்‌ காண்க. 


( £91 ) 


மின்னல்‌ 


மீன்னல்‌. பஜங£ஙரறத. யாத்‌ 2013 2 சாமு 
9915 மத்‌9447. பளபளவென்று பிரகா 
இக்கும்‌ லோகத்துச்கும்‌ ஆயுதத்‌ துக்கும்‌ உவ 
மையாக சொல்லப்பட்டிருக்கறது. உபா 
324 யோபு 2055 நாகூ 24, கடவுள்‌ தரிசன 
மாகும்போது உண்டாகும்‌ மின்னல்‌, யாத்‌ 
1916 2 சாமு 2215 சங 1814 974 எசே 1015, 
அவர்‌ மின்னலைப்‌ பிரகாடக்சச்‌ செய்வார்‌. 
யோபு 95% சங்‌ 1514 1357 யோபு 987. மின்‌ 
னலாகிய அம்புகளினாலே கடவுள்‌ சமது 
சத்துருக்களை ஜெயிப்பார்‌. சங்‌ 1445. தானி 
யேல்‌ சண்ட புருஷனுடைய முகத்தின்‌ மக 
மை மின்னலைப்போல்‌ பிரகாசித்தது. தானி 
106. 

தூதணின்‌ மடமையும்‌ அப்படியே. மத்‌ 
285, சாத்தானுக்கு வரும்‌ ௮பஜெயம்‌ மின்‌ 
னலைப்போல்‌ சடுதியாய்‌ நேரிடும்‌. லூக்‌ |014, 
இடிழழக்கம்‌ காண்க, 

மின்னி. ஈJஙா!1, பாபிலோனியாவுக்கு 
விசோதமாய்‌ வரும்‌ ஒரு ஜனம்‌. எரே 517, 

மீன்னித்‌, மின்னீத்‌. jth. இந்த 
ஊர்‌ இருந்த இடம்‌ தெரியாது. நியா 1153 
எசே 2117, 

மீ. 


மீகா. Micah, Micha, Michah. 

1. கியாயாதிபதிகளின்‌ ஆகமத்தில்‌ 17-ம்‌ 
18-ம்‌ அதிகாரங்களில்‌ சொன்ன எப்பிராயீம்‌ 
கோத்திரத்தான்‌. தன்‌ தாயினிடத்திலிருர்து 
1,100 வெள்ளிக்காசுகளைச்‌ திருடிய இவன்‌ 
அவள்‌ இட்ட சாபத்துக்குப பயந்து அதைத்‌ 
திரும்பச்‌ சொடுக்கும்போது அவன்‌ தாயார்‌ 
அந்தப்‌ பணத்தில்‌ ஒரு பங்கை எடுத்து ஒரு 
விக்ரெசத்தை உண்டாக்கினாள்‌. யோனத்‌ 
தான்‌ என்னும்‌ ஒரு லேவியன்‌ மீகாவின்‌ 
வீட்டுக்கு வந்தபோது இவன அவனை அந்த 
விக்திரகத்துக்குப்‌ பூசாரியாக ஏற்படுத்தி 
னான்‌. அக்காலத்தில்‌ தாண்‌ கோத்திரத்தார்‌ 
தங்கள்‌ கோத்திரத்துக்கு நிலம்‌ சம்பாதிக்கும்‌ 
பொருட்டு, அவ்விடம்‌ வந்து, அந்த லேவிய 
னை மீகா பண்ணின ஏபோத்தையும்‌ தெ 
சாப்பீமையும்‌ விக்கிரகத்தையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு, மீகாவைத்‌ சங்கள்‌ பக்கத்துக்கு 
வரும்படி செய்தார்கள்‌. இவ்விதமாய்த்‌ தாண்‌ 
கோத்திரத்தார்‌ தாண்‌ பட்டணத்தில்‌ தேவஸ்‌ 
தலத்தை ஏற்படுத்தினதாகத்‌ தோன்றுதெது. 

2. ரூபன்‌ கோத்திரத்தான்‌. 1 நாளா 5”, 

3. சவுலின்‌ பேரன்‌. | நாளா 654 2 சாமு 
918. 

4. ஒரு லேவியன்‌--மிகா, 1 நாளா 91, 
ரெகே 1117. 


வேத அகராதி 


மிகா. 


5. ஒரு தோகாத்தியன்‌, 1 நாளா 2390, 

6. நியாயப்பிரமாண மூலை விசாரிக்கும்‌ 
படி அனுப்பப்பட்ட அப்தொனின்‌ தகப்‌ 
பன்‌. 2 நாளா 371. 

7. ஒரு லேவியன்‌, நெகே 1011, 

8. மீகா தீர்க்கதரிசி காண்க. 

மீகா. N1௦.  [யேசோவாவைப்போ 
ன்றவர்‌ யார்‌?] 

1. தீர்க்கதரிசி. மீகா என்னும்‌ திர்க்கசரி 
சன ஆகமத்தை எழுதினவன்‌. இ--மு. எட்‌ 
டாம்‌ நூற்றாண்டில்‌ தேவ வாக்கை உரைத்த 
ஆமோஸ்‌ ஒரியா ஏசாயா என்பவர்களுடனே 
தேவ வசனத்தைக்‌ கூறினான்‌. வேத சாஸ்‌ 
திரிகள்‌ பெரும்பாலும்‌ இவன்‌ இழு 7923-ம்‌ 
இச்தில்‌ சர்கோன்‌ சமாரியாவை அழிப்ப 
தற்கு முன்னே சில தீர்ச்சகரிசனங்களைச்‌ 
கூறினான்‌ என்று நினைக்கிறார்கள்‌. வேறு 
சிலர்‌ இவன்‌ இதற்கு 15 வருஷங்களுக்குப்‌ 
பிறகு தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌ என்று 
சொல்லுகிருர்கள்‌. ஆமோஸ்‌, ஒரியா என்‌ 
பவர்களுடைய காலத்துக்குச்‌ சற்றுப்‌ பிறகு 
மீகா தீர்க்கதரிசனம்‌ கூறினான்‌ என்றும்‌, 
இவன்‌ ஏசாயாவின்‌ காலத்தில்‌ திர்க்கதரி 
சனம்‌ உரைத்தான்‌ என்றும்‌, சந்தேகமின்றி 
நாம்‌ சொல்லக்கூடும்‌. எப்படியாவது இவன்‌ 
இ-மூ. 720-ம்‌ இ முதல்‌ 695-ம்‌ ஜு வரை 
ஜனங்களுக்குப்‌ போதித்தான்‌. 

மீகாவைப்பற்றி ஈமக்ருக்‌ கொஞ்சம்தான்‌ 
தெரியும்‌. இவன்‌ பிறந்த ஊராகிய மொரே 
சாவும்‌ மோர்ஷேச்காத்தும்‌ ஒன்றுதான்‌ என்‌ 
அம்‌, இது யூதாவின்‌ தென்மேற்கு பாகத்தில்‌ 
சமபூயியில்‌ இருந்தது என்றும்‌ நாம்‌ சொல்ல 
லாம்‌. அப்படியானால்‌ மீகா பிறந்த ஊருக்‌ 
கும்‌ எருசலேம்‌ பட்டணத்துக்கும்‌ உள்ள 
தூரம்‌ ஒருநாள்‌ பிரயாணம்‌. 

மீகா ஜனங்களுக்குப்‌ பிரசங்கம்‌ பண்ணி 
னான்‌ என்றும்‌, இவன்தான்‌ கொடுத்த போத 
கத்தை எழுதினான்‌ என்றும்‌ சொல்லலாம்‌, 
இவன்‌ விசேஷமாய்‌ ஜனங்களுக்கு அவர்‌ 
கள்‌ செய்த குற்றத்தையும்‌ அசற்கு வரும்‌ 
தீண்டனையையும்பற்றிப்‌ போதசம்பண்ணி 
ஜனங்கள்‌ செய்த பாவங்களுக்கு அக்காலத்‌ 
தில்‌ ெப்போடிருந்த சமாரியாவும்‌ எருசலே 
முமே அடையாளங்கள்‌ என்றும்‌, அக்காலத்‌ 
தில்‌ அதிகாரிகளும்‌ தனவான்களும்‌ ஏழை 
களுக்குச்‌ செய்த அநியாயம்‌ யேகோவாவுக்கு 
முன்பாக விசேஷமான குற்றம்‌ எனறும்‌ 
கூறினான்‌. மீகா 15 21 38-14, 

சுருக்கமாய்ச்‌ சொல்ல வேண்டுமானால்‌ 


மீகா தீர்க்கசரிியானவன்‌ யேகோவா நீதி 


(798) 


மீகா 


நியாயத்தை விரும்பி மனுஷர்‌ செய்த அநி 
யாயத்தையும்‌ அன்மார்க்கத்தையும்‌ வெறுத்து 
அவற்றைத்‌ சண்டிச்து, நீதிமான்சளை ஆ$ர்‌ 
வதிப்பார்‌ என்று போதித்தான்‌. மீசாசெ 
ய்ச போதகத்தை யூதர்களில்‌ சிலர்‌ அதிகமா 
ய்ச்‌ சவனித்தார்கள்‌. ஏனெனில்‌ ஏறக்‌ 
குறைய தூறு வருஷத்துக்குப்‌ பிறகு எரே 
மியா திர்க்கதரிியின்‌ காலத்தில்‌ லெ மூப்‌ 
பர்கள்‌ மீகா தீர்க்கதரிசியின்‌ வாக்கியங்களை 
ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள்‌. எசே 
2015, 

2. மீகாவின்‌ ஆகமம்‌. இந்ச நாலில்‌ 
மூன்று பாகங்கள்‌ உண்டு, ' 

1. 1-5 அதி. ஜனங்கள்‌ செய்த பாவச்‌ 
தைப்பற்றிய திர்க்கதரிசனம்‌. 

11. 4-5 அதி. யேகோவா நீதிமான்களு 
க்குச்‌ செய்யப்போகிற ஆசிர்வாசங்ளைப்‌ 
பற்றியவை. 

111. 6-7 அதி, இவைகளில்‌ இிர்க்கதரிரி 
பலகாரியங்களைப்பற்றிப்‌ பேர விசேஷமாய்‌ 
ஜனங்கள்‌ செய்த பாவங்களைப்பற்றி அறிக்‌ 
கையிடுதிறான்‌. 

வேகசாஸ்திரிகள்‌ எல்லாரும்‌ மீகா தீர்க 
கதரிசி 1-3 அதிகாரங்களில்‌ எழுதின ர்க்க 
தரிசனங்களைக்‌ கூறினான்‌ என்று நினைக்‌ 
இருர்கள்‌. ்‌ 

4-5 அதிகாரங்கஜில்‌ சொன்ன தீர்க்க 
தரிசனங்களைப்பற்றிச்‌ சிலர்‌ சக்சேகப்படுஇ 
றார்கள்‌. இவைகளில்‌ சிலவற்றில்‌ இஸ்ர 
வேல்‌ சிறையிருப்புக்குப்‌ போடிறசையும்‌ 
அதில்‌ அவர்களுக்கு மீட்பு டைக்கிறசை 
யும்‌ ஜனங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்‌ 
பையும்‌ பற்றிச்‌ சொல்லபபட்டிருக்கிற து, 
இந்த அதிகாரங்களில்‌ தீர்க்கதரிசி எழுசாக 
லெ வாக்யெங்கள்‌ இருந்தாலும்‌ அவைசள்‌ 
பெரும்பாலும்‌ இவன்‌ உரைத்தவை என்று 
சொல்வது அவசியம. 

6-7 அதிகாரங்களில்‌ சொன்னவைகளை 
நாம்‌ விசாரித்தால்‌ இவைகளை மீகா தீர்க்க 
0 உரைத்தான்‌ என்று சொல்லுஇறதற்‌ 
குப்‌ போதிய ௮த்தாட்டு இல்லை. எசாயா 
தர்ச்சசரிசி முதலில்‌ எழுதின புஸ்தக 
தோடு பின்சாலத்தில்‌ அரேக வாக்கியங்கள்‌ 
சேர்ச்கப்பட்டிருக்கறதுபோல மீகா கூறின 
வாக்யெங்களுடனே பிந்தின கா ல தீதி ட 
வேறு லெ நியாய போதனைகளும்‌ சேர்க்கப்‌ 
பட்டிருக்கிறது என்று நாம்‌ சொல்லலாம்‌. 

சு௱ச்சமாய்ச்‌ சொல்லவேண்டுமானால்‌ 


மீகா இிர்க்கதரிி எழுதின முதல்‌ மூன்று 
92 


வேத அகராதி 


அதிகாரங்களும்‌ இன்னும்‌ சில வாச்யெற்ச 
ளும்‌ முதலாவது ஒரு நூலிலே சேச்ச்சப்பட்‌ 
டிருந்சது. 100 வருஷங்களுக்குப்மின்‌ இந்த 
கால்‌ எருசலேம்‌ பட்டணத்தில்‌ ஈன்றாய்த்‌ 
தெரிந்திருந்தது. எரே 261, அப்பொழுது 
வேறொருவன்‌ அந்த நூலிலே லெ வாக்கி 
யங்களைச்‌ சேர்த்தான்‌. இவை மீகா கூறின 
வாக்கியங்களோ இல்லையோ என்று தெரி 
யாவிட்டாலும்‌ எபிரெயர்‌ சக்கிரத்தில்இவை 
களை மீகா கூறியவைகள்‌ என்று ஈம்பிவச்‌ 
தார்கள்‌. எப்படியாவது இந்த நூலில்‌ சேர்க்‌ 
கப்பட்ட வாக்கியங்களெல்லாம்‌ மீகா தீர்ச்ச 
தரி யேகோவாவினுடைய நீதி கியாயத்‌ 
சைக்‌ குறித்துக்‌ கூறின போதகம்‌ ஜனங்களு 
டைய மனதில்‌ அழுந்தும்படி பிரயோஜன 
மாய்‌ இருந்தது. 


மீகாள்‌. MK. சவுல்‌ ராஜாவின்‌ 
இளைய குமாரத்தி. பெலிஸ்தியர்கள்‌ தாவி 
தைக்‌ கொன்றுபோயவொர்கள்‌ என்று சவுல்‌ 
ராஜா நம்பி அவன்‌ 100 பெவிஸ்தியர்களைக்‌ 
கொன்றுபோட்டால்கான்‌ மிகாளை அவனு 
க்கு விவாகம்‌ செய்துகொடுப்பேன்‌ என்று 
வாக்களித்திருந்சான்‌. தாவீது அப்படியே 
100 பேரைக்‌ கொன்றபிறகு சவுல்‌ வெட்க 
மடைந்து சன்‌ வாச்கை நிறைவேற்றினாலும்‌, 
தாவீசைக்‌ கொன்றுபோடும்படி அவன வீட்‌ 
டிற்குச்‌ சேவசர்களை இரகசியமாய்‌ அனுப்பி 
னான்‌. மீசாள்‌ அக்காலத்தில்‌ தாலீது சேவ 
கர்கள்‌ சைக்குத்‌ தப்பி ஓடிப்‌ போகும்படி 
உசுவிசெய்சாள்‌. 1 சாமு 1911, சவுல்‌ அதற்‌ 
குப்பிறகு மீகாளைப்‌ பல்த்தியேல்‌ என்பவ 
னுக்கு மனைவியாகக்‌ கொடுத்தான்‌. தாலீது 
ராஜாபிஷேசம்‌ பெறும்பொழுது மறுபடி. 
யும்‌ அவளைப்‌ பல்த்தியேலிடமிருஈது எடுத்‌ 
துச்‌ சன்னிடமாய்ச்‌ சேர்த்துக்கொண்டான்‌. 
உடன்படிச்கைப்‌ பெட்டியை எருசலேம்‌ 
பட்டணத்திற்குக்‌ கொண்டுவரும்பொழுது, 
தாவீது அதற்கு முன்பாக நடனமாடிக்கொ 
ண்டு வந்ததைக்‌ கண்டு, அரசன இப்படி 
செய்வது தகாது என்று மீகாள்‌ அவனைக்‌ 
கண்டித்சதினிமித்தம்‌ அவன்‌ அவளைத்‌ தள்ளி 
விட்டான்‌ என்று தோன்றுதநிறது. 2 சாமு 
514 016. 

மீசா. 18122௦. ஏதோமியரில்‌ ஒரு பிரபு. 
ஆதி 3018, 

மீசாவேல்‌, மீஷாவேல்‌. Mishael. 

1. ஒரு கோசாத்தியன்‌. யாத்‌ 6”. 

2. எஸ்றாவின்‌ பக்கத்தில்‌ கின்றவன்‌. 
எஸ்ரா 84, 


(799) 


மரியா. 


ஆ, தானியேலின்‌ ல்‌ இவன்‌ மறு 
பெயர்‌ மேஷாக்‌. தானி 1 24 919, 

மீசியா, நாவ. சின்ன ஆசியாவின்‌ 
வடமேத்கலுள்ள ஒரு மாடு, பரி. பவுல்‌ 
இதின்‌ மூலமாய்ப்‌ பிரயாணம்‌ பண்ணினான்‌. 
அப்‌ 167. 

மீஷாம்‌. “Mh. பென்யமின்‌ கோத்‌ 


இரத்தில்‌ ஒரு குடும்பம்‌. 1 நாளா 899, 
மீஷாவேல்‌, நா1௬௨௦1. மீசாவேல்‌ 
காண்க. 


மீட்கும்போநள்‌. Ransom, Atonement. 

1. கடவுளுக்கு நியமிக்கப்பட்ட நிலப்‌ 
பலன்‌ ஆமொடு முசலியவைகளுக்குப்‌ பதி 
லாகச்‌ செலுத்தவேண்டிய காணிக்கை. யாத்‌ 
9130 யோபு 332 3618 சங்‌ 498, 

2. தங்களுக்கு வாதை உண்டாகாதபடி 
க்கு இஸ்ரவேலர்‌ யாவரும்‌ யேகோவாவுக்கு 
அசைச்சேச்கல்‌ மீட்கும்பொருளாகக்‌ கொடு 
ப்பது கட்டாயம்‌, யாத்‌ 3019, 

8. இறிஸ்துவின்‌ மரணத்தினால்‌ உண்‌ 
டான புண்ணிய பலன்கள்‌ பாவிகளை சட்டச்‌ 
இறதற்கு மீட்கும்பொருளாய்‌ இருக்கறது. 
மத்‌ 20 1] தீமோ 25, மீட்பு, பாவநிவா 
ரண பலி காண்க. 


மீட்பர்‌, மீட்பு. Redeoemer, Redemp- 


tion. 

1. பதம்‌. 

1. “மிட்பா? “மீட்பு” என்னும்‌ பதங்களைப்‌ 
பற்றி எபிரெயர்கள்‌ பழைய ஏற்பாட்டி 
லும்‌, கேச்குபாஷையை வழங்கின திறிஸ்ச 
வர்கள்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ தெரிக்தகொ 
ண்ட சூலஅரத்தத்தை நாம்‌ தமிழ்‌ வேசாகமத்‌ 
திலே அறிவது கஷ்டம்‌. எனெனில்‌ சமிழ்‌ 
வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள்‌ மூல 
பாஷைப்‌ பதங்களின்‌ அர்த்தத்தைத்‌ தமிழ்‌ 
வேதாகமத்தில்‌ விளக்கிச்‌ காட்டும்படி அவ்‌ 
வளவு பிரயாசப்படாமல்‌ வெவ்வேறான வச 
னங்களில்‌ வெவ்வேருன தமிழ்ப்பதங்களால்‌ 
மூலபாஷைப்‌ . பதங்களை மொழிபெயர்த்த 
ருக்கிறார்கள்‌. 

தமிழில்‌ “மீட்பு? என்னும்‌ பதத்துக்குத்‌ 
“திருப்புதல்‌” என்பது பொதுவான அர்த்தம்‌. 
இதின்படி “திரும்பப்‌ பெறுதல்‌” “பிறர்‌ அப 
கரித்த பொருளைத்‌ திரும்ப அடைதல்‌,” அல்‌ 
௫ “அடிமைத்தனத்தில்‌ அகப்பட்ட ஆளை 
விடுதலை செய்தல்‌! என்னும்‌ அர்த்தங்கள்‌ 
உண்டாயின, இப்படியாக “மீட்பு” என்னும்‌ 
பதத்துக்கு பப்பு என்று அர்த்த 
ட்டும்‌ 


வேச அகராதி 


மீட்பர்‌, மீட்ப 


2. பழைய ஏற்பாட்டில்‌ எபிரெய பாஸை 


யில்‌ மீட்பு? என்பதை அல்லது “மீட்பர்‌ 


என்பதைக்‌ குறிச்கும்படி இரண்டு பகுதிகள்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

1. கா-௮ல்‌, 04-64. பழி வாங்குகிறவன்‌ 
இறந்துபோன தனது இனச்தானுக்கு வந்த 
சேசத்தினி௰த்‌ சம்‌ கொலையாளியினிடச்தில்‌ 
வாங்கின பழியான து ஒருவித மீட்பு என்று 
எபிரெயர்‌ கினைத்தார்கள்‌. ஏனெனில்‌ அவன 
கொலையாளியைக்‌ கொன்றுபோட்ட தினால்‌ 
அக்கொலைபாதகனைச்‌ சேர்ந்த கோச்திரத்தா 
ருக்குக் கொலையாளி செய்த குற்றச்தினினறு 
விடுதலை உண்டாயிற்று, எண்‌ 3512, ஏசாயா 
என்னும்‌ ஆகமக்தின்‌ 2-ம்‌ பாகத்திலும்‌, 
இன்னும்‌ பல வசனத்திலும்‌ இப்பதம்‌ புற 
மதஸ்தர்‌ இஸ்ரவேல்‌ ஜனச்துக்குச்‌ செய்த 
அநியாயத்துச்சாக அவர்களிடத்தில்‌ பழி 
வாங்கித்‌ தமது ஜனங்களை இரட்சத்துக்‌ காப்‌ 
பாற்றின யேகோவாவைப்பற்றிச்‌ சொல்லி 
யிருக்கிறது. யோபு 195 சங்‌ 1914 ஏசா 
4114 4314) 

11. பாதா. ரச. இதற்குச்‌ “திரும்ப 
வாந்குநறது' என்று அர்த்தம்‌. இதின்படி. 
ஒரு தகப்பன்‌ மேகோவாவுக்கென்று நியமிக்‌ 
கப்பட்ட தனது முதல்‌ பேறான குமாரனுச்‌ 
குப்‌ பதிலாக பலிசெலுச்தி, அந்தக்‌ ரெயத்‌ 
இினாலே தன்‌ மகனைத்‌ “திரும்பப்பெற்று்‌ 
அல்லது அவனை விடுதலைசெய்து, அவனை 
மீட்க்கொள்ளுறொன்னன்று சொல்லப்பட்‌ 
டிருக்கிறது யாக்‌ 1373 3.490, 

8. புதிய ஏற்பாட்டில்‌ மீட்பு” என்பதை 
அல்லது “மீட்பர்‌! என்பதைக்‌ குறிக்கும்படி 
இரண்டு பதங்கள்‌ கூறப்பட்டிருக்கின்றன. 


1 அகோராசோ. Agorazo. இதற்குக்‌ 
இரயத்துக்கு வாங்குதல்‌ என்று அர்த்தம்‌. 
இசனால்‌ இிறிஸ்சவர்களுக்கு இயேசுவினால்‌ 
இரயச்துக்குக்‌ கொள்ளப்பட்டவர்கள்‌ என்று 
சொல்லப்பட்டிருச்கிறது. 1 கொரி 0% 
1 2 பேது 2), இப்பதத்துக்கு “மீட்நறெது? 
என்றும்‌ சொல்வியிருக்கிறது. வெளி 5 142 
கலா 319, 

11. லுட்ரோசிஸ்‌, ௮ப்போலுட்ரோசிஸ்‌. 
Lutrosts, Apolutrosts. இரயம்‌ கொடுத்து 
விடுதலைசெய்தல்‌ என்பது இதற்குப்பொருள்‌. 
சோம 3% 553 | கொரி 02 எபே சொ 
லோ 114, 


11 மீட்பரின்‌ ஊழியும்‌. 

எபிரெயர்களில்‌ பச்திமான்கள்‌ றை 
யிருப்பிலிருந்து வந்தபிறகு தங்கள்‌ ஜனத்‌ 
திச்கும்‌ தேசத்துக்கும்‌ வந்த தன்‌ பங்களையும்‌ 


( 180) 


மீட்பர்‌, மீட்பு 


அழிவையும்‌ பார்த்து நீதிமான்களுக்குக்‌ கட 
'வுள்‌ செய்யும்‌ நன்மையின்பேரில்‌ நம்பிக்கை 
வைத்து கடவுள்‌ சமது ஜனத்தை அதன்‌ சத்‌ 
அருக்களுடைய கையினின்று விதெலைசெய்‌ 
யும்பொருட்டு மீட்பர்‌ ஒருவரை அனுப்பு 
வார்‌ என்று ஈம்பிவந்தார்கள்‌. இயேசுவின்‌ 
காலத்திலிருந்த பக்தர்‌ எல்லாரும்‌ கடவுள்‌ 
இந்த மீட்பைத்‌ தங்கள்‌ காலச்கில்‌ உண்டாக்‌ 
கும்படி. மீட்பரை அனுப்புவார்‌ என்று நினை 
தீதார்கள்‌. லூக்‌ 955, அந்த மீட்பை உண்டாம்‌ 
கும்‌ மீட்பர்‌ தம்‌ ஜனத்துக்கு விடுசலையைப்‌ 
பற்றிய மெய்ஞ்ஞான த்தையும்‌ பாவமன்னிப்‌ 
டையும்‌ பரிசுத்தச்தையும்‌ எல்லாருக்கும்‌ சுகத்‌ 
தையும்‌ சமாதானத்தையும்‌ கொடுப்பார்‌. லூக்‌ 
174. பூசரில்‌ பலர்‌ தங்கள்‌ சேசாபிமானச்‌ 
தைப்பற்றி வைராக்கிய முடையவர்களா 
யிருந்து ஆவிக்குரிய இந்த நன்மைகளைக்‌ சவ 
னிக்காமல்‌ யேகோவா அந்த மீட்பரின்‌ மூல 
மாய்ரோபரின்‌ அதிகாரத்தினினறு விடுதலை 
செய்வசே அந்ச மீட்பின்‌ விசேஷ நன்மை 
எனறு நினைத்து ரோமர்‌ அதிகாரத்துக்கு 
விரோதமாய்‌ ராஜதரோகஞ்‌ செய்த அரே 
கரை ஏற்றுக்கொண்டு வெகு இஷ்டத்தோடு 
அவர்களைப்‌ பின்பற்றினார்கள்‌. அப்‌ 596, 
இதினிமித்சம்‌ அவர்களில்‌ லெர்‌ இயேசு 
செய்த அற்புதங்களைப்‌ பார்த்து அவரைத்‌ 
தங்களுக்கு ராஜாவாக்கப்‌ பிரயாசப்பட்டார்‌ 
கள்‌. இயேசுவோ லெளகீக நன்மைகளைக்‌ 
குறித்து நினைக்காபலும்‌ ராஜாக்க அதிகாரத்‌ 
தைத்‌ கேடாமலும்‌ அலிக்குரியவிதமான 
மீட்பைப்பற்றி மாத்திரம்‌ போதகம்‌ பண்ணி 
னார்‌. இந்த மீட்பு அவர்‌ மூலமாயும்‌ அவர்‌ 
மரணத்தின்‌ மூலமாயும்‌ வருகிறது. மத்‌ 2028 
2626 யோவா 31? 0*1, அப்போஸ்தலர்‌ ஈடபடி 
யாகமத்திலு.்‌, பவுல்‌ பேதுரு இவர்கள்‌ எழு 
இன நிறாபங்களிலும்‌ எபிரெயருக்கு எழுதப்‌ 
பட்ட நிருபத்திலும்‌ இயேசு அருளிச்செய்த 
ஊழியத்தின்‌ நோக்கம்‌ மீட்புச்தான்‌. மூல 
பதங்களை நாம்‌ விசாரித்தால்‌ கட்டபபட்டவ 
னுக்கும்‌ ௮டிமைக்கும செய்த விடுதலை இது 
தான்‌. அப்‌ 20% | கொரி 6 எபே 17 
1 தீமோ 23 1 பேது ப வெளி ல, இயேசு 
இவ்விதமாய்க்‌ கொடுத்த போதனை எனன 
வென்றால்‌ முதலாவது மனுஷர்கள்‌ மீட்பு 
அடையும்படி அவர்‌ அனுபவித்த கஷ்ட 
நஷ்டமும்‌ மசணப்பாடுகளும வேண்டிய 
வை; இரண்டாவது அவருடைய மரணம 
பாலநிவாரண பலியாக இருந்ததினால்‌ இ£ 
தப்‌ பலியின்‌ பலனை அடைந்தவர்கள்‌ அவ 
ருடைய மரணத்தினாலே பாவத்தினியித்தம்‌ 
வந்த தங்கள்மேலே தண்டனையினின்‌௮ 


(791) 


வேச அகராதி 


மீட்கப்பட்டவர்களாகிறார்கள்‌. ரோம 3%. 
2 கொரி 516 சலா 310 44 இத்‌ 314... 
117. மீட்பின்‌ பலன்கள்‌. 
இந்த மீட்பின்‌ பலன்சள்‌ என்னவென்‌ . 
ரூல்‌, ன 
1. கமதுபேரிலிருக்கிற குற்றத்தின்‌ சாப. 
தீதினின்று விதெலையடைதல்‌. ரோம 51:55, 
2. பாவத்தின்‌ வல்லமையினின்றும்‌ சாத்‌ 
தானின்‌ அதிசாரச்தினினறும்‌ உலகத்தின்‌. 
மயக்கத்தினின்‌ றும்‌ விதெலையடைதல்‌, 
ரோம 6 அதி. கலா 1 தித்‌ 914 எபி 4, 
3. மரணத்தின்‌ வல்லமையினின்று விடு 
தலையாதல்‌. இதின்‌ படி இந்த மீட்பு பாவத்தி 
லிருர்து விடுதலை.படைவதை யல்லாமல்‌ நீத 
திய ஜீவன்‌ என்னும்‌ விசேஷ பொருளை 
அடைவதையும்‌ காட்டுகிறது. இவ்விதமாய்‌ 
இயேசு அருளும்‌ மிட்பு பூரணமான ரக்ஷிப 
பே. ரோம 0 $88 எபே 18, . 
மீதியானர்‌, மீதியானியர்‌, மீதியான்‌. 
Midianites, Midian. ஆபிசசாமுடைய 
மனைவியாகிய கேத்தாராளுக்குப்‌ பிறந்த கா 
லாம்‌ குமாரனாகிய மீதியான்‌ என்பவனு 
டைய சந்ததியார்‌. ஆதி 259, பூர்கீசத்தில்‌ 
இவர்கள்‌ உப்புக்கடலுக்குக்‌ இழக்கேயுள்ள 
வட அரபியா தேசத்தில்‌ குடியிருர்தார்கள்‌. 
வர்த்தகரான மிதியானியர்‌ யோசேப்டைக்‌ 
இரயத்துக்கு வாங்கு எடிப்து தேசத்திலே 
கொண்டுபோய்‌ விற்றார்கள்‌, ஆதி 3188, 
எத்திரோ அவர்களுக்கு ஆசாரியனாயிருக்‌ 
தான்‌. யாத்‌ 3! எண்‌ 10? அப 37, சேனி 
யர்கள்‌ மீதியாணியருக்கு இனத்தாரெனத்‌ 
தோன்றுகிறது. நியா 111. பலெஸ்தனாவில்‌ 
படையெடுத்துவந்த இவர்களைக்‌ தெயோன்‌ 
ஜெயித்தான்‌. நியா 6, 7 அதி. சங்‌ 839, பிற்‌ 
பாடு இவர்களைப்பற்றி ஒன்றும்‌ சொல்லப்‌ 
படவில்லை. 


மீயாமின்‌. நாடு. மியாமீன்‌ காண்க, 


மீற. ராக. சின்ன ஆசியாவின்‌ தென்‌ 
ஓரத்திலிருந்த லீசியா நாட்டிலுள்ள ஒரு 
துறைமுகப்பட்டணம்‌, எடப்து தேசத்துச்‌ 
கப்பல்கள்‌ கோதுமை வியாபாரம்‌ செய்யும்‌ 
படி இப்பட்டணத்திற்கு வரும்‌. பவுலின்‌ 
காலத்தில்‌ மீரா லீசியா நாட்டிற்குத்‌ தலாக 
ரியாயிருந்தது, அப்‌ 275. 

மீன்‌. 1151. எபிரெய பாஷையில்‌ மீன்‌. 
வகைகளைக்‌ குறிக்கும்‌ பதங்கள்‌ சில உண்டு, 
நூலாசிரியர்‌ வேதாகமத்தில்‌ மீன்வகைகள்‌ 
என்பதற்கு “மீன்‌ என்பதைப்‌ பொதவாய்ச்‌ 
சொல்லுவார்கள்‌, 


முக்தரிசனம்‌ 


... எபிசெயர்கள்‌ மீன்களை அதிக இஷ்டத்‌ 
தோடு சாப்பிட்டார்கள்‌. அவர்கள்‌ மோசே 
கியாயப்பிரமாணத்தின்படி சிறகும்‌ செதி 
ளும்‌ உள்ள கடல்‌ மீன்களையும்‌ ஆற்று மீன்‌ 
களையும்‌ புசிப்பார்கள்‌. லேவி 11? உபா 145. 

எ௫ப்து தேசத்திலுள்ள நைல்‌ கதியில்‌ 
மீன்கள்‌ அதிகம்‌. யாத்‌ 718 எண்‌ 115, கலி 
லேயாச்‌ கடலிலும்‌ மீன்கள்‌ ஏசாளம்‌, லூக்‌ 
5* யோவா 3. இயேசுவின்காலததில்‌ 
யூதர்கள்‌ வழக்கமாய்‌ மீன்களை சாப்பிட்டு 
வந்தார்கள்‌. மத்‌ 711, எருசலேம்‌ பட்டணத்‌ 
தில்‌ மீனகடைகள்‌ பட்டணத்தின்‌ வாசல்‌ 
களில்‌ ஒன்றிற்குச்‌ சமீபத்தில்‌ இருந்ததினால்‌ 
அதற்கு “மீன்‌ பிடிப்பவர்கள்‌ வாசல்‌! என்று 
பெயா. நெகே 33 129 1915, செம்படவர்‌ 
கள்‌ தூண்டில்‌ ஈட்டி வலை முதலியவைக 
ளைக்‌ கொண்டு மின்‌ பிடிபபார்கள. ஆமோ 2 
யோபு 41 ஏசா 199 மாற்‌ 145, மின்‌ தேவனை 
வணங்குவது கூடாதகாரியம. உபா 48, 
தாகோன்‌ காண்க. 

மத்தியதமைக்கடலிலுள்ள திமிங்கலம்‌ 
எபிரெயர்கள்‌ கண்டிருக்கிரோர்கள்‌. யோபு 
715. யோனாவை விழு௩கன “பெரிய மீன்‌” 
ஒருவித தியிங்லெம என்று தோன்றுதிறது. 
யோனா 117, திமிங்கிலம்‌ காண்க. 

“மீன? என்பதைக்‌ குறிக்கும்படி இரக்க 
பாஷையில்‌ /7--0--1----9.. என்ற 
பதம்‌ ஒன்று உண்டு, ஆதி கிறிஸ்தவர்கள்‌ 
இந்தக்‌ கிரேக்க பதத்தில்‌ அடங்கிய பஞ்ச 
அட்க்ஷரங்கள்‌ [€508-Chrstos-—1heou- 
Uios—Soter என்னும்‌ இந்த 5 மொழி 
களைச்‌ குறுக்கிறது என்று சொன்னார்கள்‌. 
இந்த 5 மொழிகளுக்கு “இயேசு றிஸ்து- 
தேவனுடைய குமாரன்‌--மீட்பர்‌) என்று 
அர்த்தம்‌, 

ஆதலால்‌ அவர்கள்‌ தாங்கள்‌ அச்சிட்ட 
முத்திரைகளிலும கட்டின கல்லறைகளிலும்‌ 
மீனைப்‌ பதித்து இவ்விதமாய்க்‌ கிறிஸ்தவ 
மார்க்கத்தை ௮றிக்கையிட்டார்கள்‌. 


ழூ. 

ழகதரிசனம்‌. ஈஷ௦பா௩ நீதி 2926, 

முகதாட்சண்யம்‌. Respect of Persons. 
உபா 117 119 2 நாளா 19 நீதி 2423 2921, 

மகம்‌. ௨௦௨. அதிக துயசப்படும்போது 
எபிரெயர்கள்‌ முகத்தை மூடிக்கொள்ளுவதி 
னால்‌, முகத்தை மூடிச்கொள்ளுதல்‌ துக்கத்‌ 
திற்கு அடையாளம்‌. 2 சாமு 194, 

இப்படிச்‌ செய்வது வணக்கம்‌, மரியாதை, 
காணம்‌ முதலியவைகளைக்‌ குறிக்கும்‌, ஆதி 
24 யாத்‌ 86 1 இரா 1919 ஏசா 69, 


வேத அகராதி 


 முகாந்தரம 


அது மனக்குழப்பத்தையும்‌ மனக்கலக்கத்‌ 
தையும்‌ காண்பிக்கும்‌. யோபு 994, 

முகங்குப்புறவிமுதல்‌ சாஷ்டாங்க கமஸ்சா 
சத்தைபபோன்ற ஒரு மகா வணக்கம்‌, 
லேவி 94 எண்‌ 1629, 

முகத்தில்‌ காறித்‌ துப்புதறசைவிட வேறு 
இகழ்ச்சி ஒன்றும்‌ இல்லை, எண்‌ 121 உபா 
2௦” மத்‌ 2167, 

“முகத்தைக்‌ கடினப்படுத்துவது? பாவத்‌ 
தைப பிடிவாதமாய்‌ விரும்புகறதைக்‌ குறிக்‌ 
கும. நீதி 21” எரே 54, 

உபவாசியின்‌ முகம்‌ வாடியிருக்கும்‌. மத்‌ 
626, 

ஒருவன்‌ முகம்‌ மற்றொருவன்மேல்‌ “பிர 
காசிககும' என்பது அவன இவன்பேரில்‌ 
தீயவுளளவனாய இருபபான என்று அரத்தங்‌ 
கோள்ளும. எண்‌ 09 சவ 3 06, 

ஒருவன்‌ கடவளுக்குத்‌ தன்‌ முகத்தைக்‌ 
காட்டாமலிருபபது அவருக்குக்‌ கீழப்படி 
யாமையைக்‌ குறிக்கும. எமர 2273298, 

ஒருவனுடைய முகம்‌ இன்னொருவனுக்கு 
விரோதமாய்‌ இருபபது ௮வன்பேரில்‌ இவ 
னுக்குத தயவு இல்லாமையைக்‌ குறிக்கும. 
சக்‌ 5416 எரே 2.10 எசே (17, 

முகத்தை மறைபபது- ஞாபகத்தில்‌ வைக்‌ 
காமல்‌ இருபபது. சவ பப, 

ராஜாவின்‌ முகத்தைக்‌ காண்கிறது அவ 
னுடைய சடநிதானததுல பிரவேசுக்கிறது. 
ஆதி 3310 439 4001, 

முகத்தைக காண்கிறது ஒருவனைத்‌ தய 
வோயி ஏற்றுக்கொள்ளுகறது. சங 545, 

ஒருவனைப்பார்த்து முகத்தைத திருப்பு 
தஇிறது ௮ அசட்டை செயவது. சங 12110, 

கடவுளினின்‌ முகத்தைக்‌ காண்கிறது 
தேவஸ்தலததுலே பிரவேசிபபது. ஆத! 3290 
யாத 3011, 
. தேவஸ்தலத்தில்‌ காணிக்கையாக படைக்‌ 
கிற அபபததுற்கு “தேவசமுகத்தபபம) 
எனறு பெயர்‌. 

மூதிர்‌ வயதுள்ளவனுடைய முகத்தைக்‌ 
கனமபண்ணுவது. லேவி 1929, 

ஏழையின்‌ முகத்தை தெறிக்கிறது. ஏசா 
315, 


முகமுகமாய்ப்‌ பார்ப்பது அ பூரணமாய்‌ 
அறிவது. 1 கொரி 1313, 


ழகாநீதரம்‌. 79௧607. தாணி 64, 


(798) 


மி 


முக்காடு, 

ழக்காம. Ve]. எபிரெய ஸ்திரீகள்‌ எப்‌ 
போதும்‌ முக்காடி ட்டுக்கொள்ளாமல்‌ ஈமயா 
சமயததில்மாசீதிரம அதைத்‌ தரித்துக்கொள்‌ 
வார்கள்‌, ரெபேக்காள்‌ முதலிய பெண்கள்‌ 
தண்ணீர்‌ மொள்ளக்‌ கிணறறுக்குப போன 
போது முக்காடு போடவிலலையென தோன்‌ 
றுறது. ஆதி 1:14 16 90410 | சாமு 175, 
ஆண்களுக்கு மரியாசை காட்டும்படி ஸ்திரீ 
கள்‌ அதை உபயோகிசதுவந்தார்கள்‌. ஆதி 
24, மோசே னாய்‌ மலையிலிருந்து இற 
ஙகிவந்தபின்‌ தன்‌ முகப்பிரகாசத்தை முக்கா 
டி ட்டு மறைத்‌ துகொண்டான்‌. யாத்‌ 3428, 
ஒருவன்‌ ஒரு பெண்ணின்‌ முக்காட்டைப்‌ 
பலவந்தமாய எடுசுதுவிவெது அவளுக்கு 
மிகவும்‌ அவமரியாதை. உன்‌, பா ௦. சபை 
யிலே தன்‌ தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற 
எந்த ஸ்திரீயும்‌ தன்‌ தலையை கனவீனபபடிசத்‌ 
தரொள்‌ என்று பரி. பவுல்‌ சொல்லுகிறான. 
1 கொரி 1]. 

அசீரிய ஸ்திரீகளும்‌ எஇப்திய ஸ்திரீக 
ளும்‌ பொதுவாய்‌ முக்காடு தரிக்கவேயில்லை. 
தற்காலத்திலே சீரியாவிலும்‌ எூபெதிலு 
முள்ள பெண்கள்‌ இருவகை முக்காடு தரித்‌ 
துக்கொள்கிறார்கள்‌. ஒன்று இத்தேசத்தில்‌ 
மகமதிய ஸ்திரீகள்‌ போடுகிற பெரிய முக்‌ 
காட்டைபபோல்‌, தலைமுதல்‌ காலமட்மிம்‌ 
இருக்கும. பெண்ணின்‌ கண்கள்‌ சில துவா 
சஙகளின்‌ மூலமாய்ப பாரககசகூடம்‌. தெரு 
விலே போகும்போது இதை உபயோசுப 
பார்கள்‌, வீட்டிவிருககுமபோது மெலலிய 
சல்லாததுணியினால்‌ முக்காடிட்டு கொள்‌ 
வார்கள்‌. தமிழ்‌ வேதாகமத்திலே இது ‘போர்‌ 
வை' என்று சொல்லப்படும்‌. ரூத்‌ 315 
ஏசா 33 உன்‌. பா 5. உடை காண்க. 

பரி. பவுல்‌ சொல்லுடி பழைய ஏற்‌ 
பாட்டுக்‌ காலத்தில்‌ உண்மை பூரணமாய்‌ 


பூதாசளுக்கு,ச்‌ தெரியாதபடி சடங்குப்‌ பிர 


வேத அகராதி 


ம்‌ 
முள்‌ 


டிமீணம்‌ ஒரு முக்காட்டைபபோலிருக்கிறது. 
1௮.௮ இயேசுூறிஸ்து.வினால்‌ . தீகப்போடு 
[ன்‌ 2 கொரி 311 கவு 


முசல்‌, 
ழசல்‌. Hare. பலெஸ்‌தீனாவில்‌ ஈான்கு 
வகை முசல்களுண்டு. இவைகளுக்கு விரி 
குளம்பில்லாததுனால்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ 
படி ஏபிரெயர்கள இவைகளைப்‌ புசிககலா 


காது. லேவி 116 உபா 147, 

ழசுக்கட்டைச்சேடி. Mulberry. தற்கால 
தீது வேசசாஸ்துரிகளின்‌ அபிபபிராயத்தின 
படி. “முசுக்கட்டைச்‌ செடி' எனறு மொழி 
பெயாககபபடும்‌ எப்ரெய பதம முசுக்கட்‌ 
டைச்‌ செடியைக்‌ குறிகறெதுலலை, இது 
ஒருவிதமான புன னை மரமாயிருக்க லாம்‌, . 
2 சாமு 5” | நாளா 1414, 

ழசுக்கட்டைப்‌ பூ சீ சி. கவ்லற॥பவா. 
“முசுச்சட்டைப்‌ பூசசி' எனபது ஒருவகை 
வெட்டுக்கிளியைக குறிக்கும. யோவே 14985, 

டம்‌. aimed. 2 சாமு 44 98 ஏசா 356, 
எபி 1215 சப்பாணி, வியாத்‌ காண்க, 

மடி. Crown. சோமு 110 மத 27 வெளி 
12” 181 கீரிடம்‌ காண்க. 

ழடிக்கீறது. Fish, 
19% அப 202% 2 தமா பி, 

முடிவு. ௧. உபா 3420 நீதி 148 பிர 8 
மத்‌ 246. 

ழட்சேடி. Thorn, Bramble. முட்‌ 
செடிகளைக்‌ குறிபபிமிமபடி பழைய ஒற்‌ 
பாட்டில்‌ பதினேழு எபிரெய பதங்களும, 
புதிய ஏற்பாட்டில்‌ மூன பதங்களும வழகது 
யருககிறது. இபபதஙகள்‌ குறிக்கிற முட்‌ 
செடி இனனதெனத இட்டமாய்ச்‌ சொல்ல 
ஏதுவிலலை, ஏனெனில்‌ பலெஸ்தனா தேசத்‌ 
துல முடசெடி ஏராளம்‌, இவை விபசாயம 
செயபவாகளுககு மிகவும இடையூருயிருக்‌ 
கும்‌. ஆது 8, இவைகள வறகாகவும உப 
சயாகிகசபபடும்‌, இந்த விறகு வெகு 2௫ 
சம்‌ எரிஈது அவிக்துபோம்‌, ௪௩ 56 |] 9? 
பிர 74 ஏசா 3812, இந்து அல்லது ஆறு அடி 
உயரமடமெ வளரும ஒருவகை முட்செடி 
ஊர்களுககும வயல்களுககும கல்ல வேலி 
யாயிருசகிறது. ரீதி 1619 ததி 25, இதிலுள்ள 
முட்கள்‌ ஊசியைபபோல கூர்மையாயிருச்‌ 


யோவா 444 174 


( 198) 


முட்டை ப 


| ஞ்‌ ஏண்‌ 938 22 26 2 கொரி 197, பா 
்‌ அண்ண. ஸ்தலங்களில்‌ ஏராளமாய்‌ 
வளரும்‌, : நீதி. 246 சில முட்கள்‌ தூண்‌ 
டிலைப்போல்‌ வளையும்‌. ஏசா 8.13 ஒட 26 
நாகூ 111. இந்தமாதிரி முட்செடிகளுள்ள 
இடங்களில்‌ பிரயாணம்‌ செய்வது ஜனங 
களுக்கு மெத்த கஷ்டம்‌. ஏசா 7 3213 
ஓரி 98, இயேசுவின்‌ சொரின்மேல்‌ வைத்த 
மூண்முடி இத்செசத்திலுள்ள வேலமரசச்‌ 
இன்‌ இளைகளைப்போல்‌ முட்கள்‌ நிறைந்த 
இளைகளால்‌ சூட்டப்பட்டததான்‌. மத்‌ 27" 
யோவா 199, 

மட்டை. ஜஜ. எபிரெயர்கள்‌ சுத்தமான 
பட்செள்‌ இட்ட முட்டைகளை சாப்பிடுவார்‌ 
கள்‌. உபா 998 ஏசா 1011 யோபு 68 தார்‌ 1175, 


முதலை. 
மதலை, லிவியாதான்‌. Crocodile, Levia- 


than. கலி2லயாக்கடலிலு௦ உபபுக்கடலி 
லும்யோர்சான்‌ சதியிலு.ம முதலை இடையாது. 
ஆனால்‌ கர்மேல்‌ மலைக்குத்‌ தெற்கிவிருந்த 
ஒரு சிற்றாற்றிலல முதலைகள்‌ இருந்தன 
வென்பது நிச்சயம்‌. இவைகள்‌ தற்காலத்தி 
லும்‌ அங்கே காணப்படுகின்றன என்பதற்கு 
அத்தாட்சியுண்டு, என்றபோதிலும்‌ இவை 
பலெஸ்தனாவில்‌ மிகவும்‌ அபூர்வமே. சங்‌ 
7414 எசே 322, 

சில வசனங்களில்‌ சொல்லிய “லிவியா 
தான்‌” என்பது பயங்கரமான ஒரு முதலை 
யையே குறிப்பிடுறெத. யோபு 411. வேறு 
சில வசனங்களில்‌ வருகிற “லிவியாதான்‌? 
என்பது சிலர்‌ நினைகறெபடி யாளியைப்‌ 
போன்ற பயங்கரமான ஓர்‌ ஜீவழெந்தைச்‌ 
குறிக்கும்‌. ஏசா 27! யோபு 38 பிகெமோத்‌, 
லிவியாதான்‌, வலுசர்ப்பம்‌, காண்க, 

ழதற்பலன்‌. ஈrst-frயitத. யாத்‌ 2315 

a உபா 184 2 நாளா 318 எரே 2 ரோம 
62 1126 165 1 கொரி 1590-33 165 யாச்‌ 115 
வெளி 144, பலன்‌ காண்க, 

தற்பேறு. 1724 born, யாத்‌ 19” நெகே 


தி 
10% மீகா ப சச 121? சம்‌ 8997 மத்‌ 129 லூச்‌ இல்‌ எடுப்தியரும்‌ பாமிலோ 


ட வேத அகராதி 


- மூசன்மை | 


a ரோம 919 சொன்‌ 118 எபி 16 11% 19%. 


[கொலோ 115 வெளி 1,] ஜேஷ்ட புத்திரன்‌, 


தலை சீசன்‌, தலை ப்பிஃ ள்ளை, ழந்தமகன்‌ 
காண்க, 
தன்மை. ஈரல்‌. மத்‌ 2027 மாற்‌ 1144. 


ழதியோர்‌. A௩௦1. யோபு 1218௪௩ 1 1 9100 

ழதீர்வயதுள்ளவன்‌. ௧௬௦1௨௩. ஏசா 38, 

ழத்தம்‌. 6/௦. எபிரெயருக்குள்ளே பெற்‌ 
றோருக்கும்‌ பிள்ளைகளுக்குமுள்ள பாசத்‌ 
சைக்‌ காட்டும்படியாசவும்‌ (ஆதி 2796 ரூத்‌ 
1 | இரா 1920), இனத்தாருக்குள்ளேயுள்ள 
அன்பை வெளியிடும்படிக்கும்‌ (ஆதி 2913 
4515), பிறர்மேலுள்‌ ள மெய்மேசத்தைக்‌ சாண்‌ 
பிக்கும்படிக்கும்‌ மசதமிட த்கொள்வது வழ 
க்கம்‌. 2 சாமு 20 அப்‌ 2077, 

வீட்டெஜமானகள்‌ சங்கள்‌ வீட்டுக்கு வரு 
கிற அதிதிஃளை முச்சமிடுவார்கள்‌. லூக்‌ 745. 
தீன்‌ தயவைக்‌ காட்டும்படி. பெரியவன்‌ சிறி 
யவனை முத்தம்‌ செய்வான்‌. 2 சாமு 1595 
199. முத்தம்‌ கொடுப்பது அன்பை வெளி 
யிடும்‌, உன. பா ॥2 51, இது ிழ்ப்படிதலை 
யும்‌ செரிவிக்கும்‌. மோபு 3127 சங்‌ 219, 

சிலையை முத்தமிடுவது விக்கிரக ஆராதனை 
யில்‌ ஒரு சடங்கு, 1 இரா 1918 ஒள 182, 
மிகுந்த தாழ்மையைக்‌ காண்பிக்கும்படி பெ 
ரிய மனுஷர்‌ மிதித்த சடச்சையும்‌ தாழ்ந்த 
வன்‌ முத்தமிடுவான்‌. ஏசா 5088, 


ஆதி திருச்சடையில்‌ கிறிஸ்தவர்கள்‌, தங்க 


க்குள்ளே ஒருவருக்கொருவர்‌ “பரிசுத்த 


முத்தம்‌? செய்து தங்கள்‌ சபையின்‌ சகோதர 
லக்கியத்தை வெளியிட்டார்கள்‌, ஆனால்‌ 
ஆண்கள்‌ ஆண்களையும்‌, பெண்கள்‌ பெண்க 
ளையும்‌ மாத்திரமே இப்படிச்‌ செய்தார்கள்‌. 
1 கொரி 1620 ] பேது 514 


முத்திரை, 
Seal, Sianet. த. தல 


மத்தியை, 
யரும்‌ முசி 


( 194) 


முக்தி 


திசை களை உபயோதித்துவர்தார்சள்‌, அவர்‌ 
களும்‌ எபிரெயர்களும்‌ உபயோடுத்த முத்‌ 
திரைகள்‌ இருவகையானத. றிய கற்‌ 
பலகை அல்லது ரத்தின கற்பலகையால்‌ 
செய்யப்பட்டது ஒன்று, மற்றது இறு 
நீண்ட உருளைபோல்‌ இருக்கும்‌. அட்ச 
சங்களும்‌ மற்ற குறிப்புகளும்‌ கற்பலகை 
யின்‌ ஒரு பக்கத்திலும்‌, உருளையில்‌ சுற்றிலு 
மாக வெட்டியிருக்கும்‌. உருளை முத்திரை 
யை கயிற்றினால்‌ கட்டி கழுக்திலே தொங்க 
விவொர்கள்‌. ஆதி 3518 உன்‌, பா 56 ரத்தி 
னக்கல்‌ முத்திரையோ மோதிரங்களில்‌ பதித்‌ 
திருக்கும்‌. எபிரெயர்கள்‌ இவ்வித முத்திரை 
மோதிரங்களையே சாதாரணமாய்‌ உபயோ 
இப்பார்கள்‌. எரே 2:54, அம்முத்திரைக 
ளில்‌ தங்கள்‌ பேரையும்‌ தங்கள்‌ தகப்பன்‌ 
பேரையும்‌ எழுதுவார்கள்‌ பெண்களும்கூட 
முத்திரைகளை உபயோகித்தார்கள்‌, வச்ரெ 
அனியுள்ள எழுத்தாணியினாலே இவ்வட்ச 
ரங்களைச்‌ செதுக்குவார்கள்‌. யாத்‌ 9 11 ஏரே 
1 77. 

அக்காலத்தில்‌ அநேகர்‌ படி.ப்பறியாசவர்‌ 
களாயிருந்தபடியால்‌, தங்கள்‌ தாக்‌ பத்தி 
ர௩்களில்‌ கையொப்பச்திற்குப்‌ பதிலாக முத்‌ 
திரை போவொர்கள்‌. 1 இரா 2॥ எரே 3:00, 
எழுதப்பட்ட பத்திரம்‌, சுருள்‌, புத்தகம்‌ மூ 
வியவைகளைச்‌ சுற்றிக்கட்டி முத்திரை போடு 
வார்கள்‌. அப்போது அவைகளை எவரும்‌ 
திறச்கவும்‌ வாசிக்கவும்‌ கூடாது. தானி | 24 
வெளி 09, 

இவ்விதமாய்த்‌ திராட்சரச ஜாடிசளின்‌ 
மூடியை ஒருவரும்‌ திறக்காதபடி வியாபாரி 
கள்‌ அம்மூடிகளின்மேல்‌ முத்திரை போடு 
வார்கள்‌. விசேஷித்த அறைகளை அல்லது 
சிறைச்சாலையை ஒருவரும்‌ உத்தரவின்றித்‌ 
இறக்காதபடி, பூட்டின்மேல்‌ மண்போட்டு 
முத்திரையிவொர்கள்‌. யோபு 8௨14 உன்‌. பா 
419 சாணி 011 மத்‌ 2755, 

உவமையாச முத்திரைபோடுவது நிச்சயச்‌ 
திற்கும்‌ உறுதிக்கும்‌ அடையாளம்‌. தானி 
984 யோவா 353 657 ரோம 4]! | கொரி 9 
2 தீமோ 979, 

பத்திரமாயிருப்பது. உபா 82% யோபு 
1417 உன்‌. பா 4! எசே 283 ரோம 188, 
மறைவாயிருப்பது. ஏசா 2011 தானி 124. முத்‌ 
திரை எஜமானின்‌ அதிசாரத்திற்கு அறிகுறி 
யாயிருப்பதுபோல்‌ கடவுள்‌ தமது ஊழியச்‌ 
காரர்‌ தமக்கு உரியவர்கள்‌ எனபதைக காட 
டும்படி முத்திரை போறார்‌. வெளி 1, 
முத்திரை போடப்பட்ட விசுவாசிகள்‌ தமது 
சொந்த ஜனங்கள்‌ என்று கிச்சயிக்கும்‌ அடை 


வேத அராதி ௫ சச 


முத்து! 


யாளமாச அவர்களுக்குப்‌ _ புசிசுத்தாவியை 
அருளுகருர்‌, 2 சொரி 1 எபே 15450... 
மந்து. நவா. பழைய ஏற்பாட்டில்‌. 
“முத்தி என்பதினால்‌ மொழிபெயர்க்கப்‌. 
பட்ட எபிரெய பதத்தின்‌. திட்டமான 
அர்த்தத்தைப்பற்றிச்‌ சற்றுச்‌ சச்தேகமூண்டு. 
ஒருவேளை யோபு 2418-ல்‌ சொல்லப்ட்டு 
இற “முத்து' ஒருவிதமான பளிங்காயிருக்‌ 
கலாம்‌. புதிய ஏற்பாட்டில்‌ சொன்னவை. 
களோ மக்கு ஈன்றாய்த்‌ தெரிக்த முத்திக்‌ 
கள்தான்‌, மத்‌ 76 1346 |இமோ 3? கெளி. 
214. முத்துக்கள்‌ ஒருவித சிப்பிசளின்‌ ஒகே 
ளுக்குள்ளே உண்டாயிருக்கும்‌ சிறு குண்டு. 
களே, இவ்வித சிப்பிசள்‌ கடல்களிலே லெ 
இடங்களில்மட்டும்‌ அகப்பம்‌ விசேஷ 
மாய்ப்‌ பார்சிய கடலோரத்திலும்‌ இலா ை 
யின்‌ கரையிலும்‌ மற்றும்‌ லெ இடங்சளிலும்‌ 
இவ்வித சிபபிகளுண்டு இவைகளைச லெ 
மனிதர்கள்‌ கடலில்‌ முக்குளீர்து மகா பிரயா 
சத்துடனே எடுப்பார்கள்‌. இது மிச அபூர்‌ 
வமாக வெகு பிரயாசத்தினாலே அசப்பட்‌ 
டபடியால்‌, இது மிகவும்‌ விலையேற। டெற் 
2௫. இதினணியிச்சமே மீட்பின்‌ பாக்கித்‌ 
சைச்‌ குறிச்கும்டடி இது உவபையாய்ச 
சொல்லப்பட்டி ருக்கிறது. மச்‌ 1345 | திமோ 
29. பரி யோவான்‌ புதிய எருசலேமின்‌ பன்‌ 
னிரண்‌ட வாசல்களும்‌ பன்னிரண்டு முத்‌ 
துக்களாயிருந்தனவென்று சொல்லி, அதின்‌ 
அலங்காரத்தை விஸ்தரிச்சிரான்‌. வெளி 
214. 
ழத்‌-லபேன்‌. Mபth-Labben. சங்‌ 9. 
திலைபபிலே யிருக்கிற இப்பதசதின்‌ அர்த்தம்‌ 
செளிவற்றது. ஒருவேளை இது ஒரு இரா 
கததைக்‌ குறிக்கலாம்‌, 
ழந்தரிகை. பrகpe-jயice, திசாட்சரசம்‌ 
காண்க. 
ழப்பீம்‌. Muppim. பென யமினின 
மகன்‌. ஆதி 4091, அசுப்பிம்‌, 1 காளா 114, 
 செபபுப்பாம்‌, எண்‌ 2099, 
௪ செப்புப்பான்‌. 1 காளா 6, சுப்பாம்‌ 
காண்க. 
ழப்புரிநூல்‌. “ரThreefold Cord.’ ‘பிர 
415, 
ழயற்சி. டயா. பிர 911, 
ழலை, ஸ்தனம்‌, கெரங்கை. Breasts. 
ஆதி 4925 சங்‌ 229 நீதி 61? உன்‌. பா 19 45 
7? 610 ஏசா 60! புல 48 எசே 23836 259 ஒழி 
2 914 லூக்‌ 1127 2999, டட 
ழழங்கால்‌. 18௩௦௧, பயத்தினாலாவது 
உபவாசத்தினாலாவது சரீரத்தில்‌ உண்டாகும்‌ 


(785) | ந 


மூழம்‌ 


பலவீனம்‌ முழங்காவில்‌ தோன்றும்‌. யோபு 
41 தரணி 56 சங்‌ 10924, 


முழங்காவில்‌ குஷ்டரோகம்போன்ற ஒரு 
வித எரிபந்தப்‌ பருக்கள்‌ உண்டாவதுண்டு, 
உபா 2855, 

ஜெபம்‌ பண்ணும்போது முழங்காற்படி 
யிலவெத பயபக்திக்கு அடையாளம்‌. 1 இரா 
954 சங்‌ 956 தாணி 60 அப்‌ 2056. 

முழங்கால்‌ முடங்குகிறது என்பது அரா 
தனையைச்‌ குறிக்கும்‌. 1 இரா 1918 ஏசா 4523 
சோம 1411, 

பெரியவனுக்கு முன்பாக முழங்கால்படி 
யிடுவக வணக்கச்சையும்‌, விண்ணப்பம்‌ 
செய்கிற விருப்பர்சையும்‌ காட்டும்‌. 2 இரா 
113 மத்‌ 1114 லூக்‌ 58, 


ழடிம்‌. பேல. ஒன்றரை அடி நீள 
முள்ள ஒர்‌ அளவு, உபா 311, அளவு 
காண்க, 


மனை. ஒப. யோபு 38697 ஏசா 6111, 
மூன்‌. Thorn. எண்‌ £58 ஒடி 96 மத்‌ 716 
1358 அப்‌ 9 2614, மட்செடி காண்க, 


மன்துறடூ. ஈlesh-hook. யாத்‌ 275. 


ழள்ளம்பன்றி. Porcupine. முள்ளம்‌ 
பன்றி பலெஸ்‌தீனா சேசச்தின பல இடங்‌ 
களில்‌ காணப்படும்‌. இவைகளில்‌ லெ மூன்‌ 
றடி நீளமாயிருக்கும்‌. இக்சேசச்திலுள்ள 
முள்ளம்பன்‌ நிகளைப்போலவே இது பகலில்‌ 
மணுஷர்களைக்‌ காணப்‌ பயந்த, இராக்காலங 
களில்மட்ட்‌ இரைசேட அலைந்து திரியும்‌. 
இரைகளைப்‌ பிடுங்கிக்‌ இன்னும்‌. இது தோட்‌ 
டங்களிலே உண்டாக்கும்‌ ஈஷ்டம்‌ அதிகம, 
முள்ளம்பன்‌ நியின்‌ சத்தம்‌ சேட்றெதற்கு 
அச்சமாயிருக்கும்‌. பாழான ஸ்தலங்களில்‌ 
இது வரிக்கும்‌, ஏசா 3411, செப்‌ 21ல்‌ 
சொன்ன “கோட்டான்‌? என்பது முள்ளம்‌ 
பன்றிதான்‌. 

மறிகீறது. Destroy: உபா 74, 

ழறி க்கிறது. Break: லேவி 2613.19.96 
எண்‌ 912 சங்‌ 1015 298 10516 ஏசா 493 454 
மத்‌ 1220 மாற 54 யோவா 1991, 

ழறுழறுக்கிறது. மாயா. யாத்‌ 159 
16? எண்‌ 1437 உபா 127 சங 1062 மத்‌ 2012 
மாற்‌ 148 லூச்‌ 590 155 197 யோவா 64.6 
1 கொரி 101? யூசா 196, 

முறைபாடூ. Oறஓpression. 

ழறைமை. Cப5tom. லேவி 1520 லூக்‌ 
19 23 அப்‌ 61 162 2தெச 915 316 ஏமி 
620 gl, 


ஏசா 51, 


வேத அகராதி 


முற்றம்‌ 
மற்றம்‌, யா்‌, இரா எஸ்தர்‌ 
த வடு Esa இ க 


ழற்றுகை. 81696, கானான்‌ சேசச்தி 
லே ஓவ்வொரு பட்டணத்தையும்‌ ஊரை 
யும்‌ காக்கும்படி ஒரு பெரிய அலங்கமதி 
லும்‌ கோட்டையும்‌ இருந்ததினால்‌, அவ்‌ 
விடங்கள்மேல்‌ படையெடுச்‌ துவருற சத்‌ 
அருக்கள்‌ அவைகளை ஜெயிக்கும்படி முற்று 
கை போடவேண்டியது அவசியம்‌. அவர்‌ 
கள்‌ அந்த ஊர்களின்‌ மதிவினமேல்‌ ஏறும்‌ 
படி நீண்ட ஏணிகளைக்‌ கட்வொர்கள்‌. அல்‌ 
லது கொத்தளம்‌, மண்மேடு முதவியவற்‌ 
றைப்‌ போடுவார்கள்‌ இவ்விதமாய்க்‌ கோட்‌ 
டைமேலேறி, ஈட்டிகளைப்‌ பிரயோதடித்து, 
அம்புகளை எய்து ஊருக்குள்‌ பிரவேரிப்பார்‌ 
கள்‌. 2 சாமு 2015 2 இரா 195 ஏசா 3799, 


முற்றுகை போடுதல்‌. 


சில இடங்களில்‌, சத்துருக்கள்‌ மதிலுக்‌ 
குக்‌ மே திறப்புகளை உண்டாக்கி, இவ்வித 
மாய்ப்‌ பட்டணத்துக்குட்‌ பிரவேப்பராகள்‌. 
பட்டணத்திலுள்ளவர்கள்‌ விரோதிகளைப்‌ 
பிரவேசிக்கவொட்டாமல்‌ தடுக்க, அம்புகளை 
யும்‌ கற்களையும்‌ எறிகிற யந்திரங்களைச்‌ 
செய்வார்கள்‌. 2 நாளா 2516, 

சில சமயங்களில்‌, உச்சியில்‌ இருப்புத்தகடு 
கள்‌ கட்டப்பட்ட பெரிய மரங்களை பட்டண 
வாசலின்மேல்‌ தள்ளி, இவ்விதமாய்‌ வழி 
யுண்டுபண்ணுவார்கள்‌. எசே 4" 2129, 


( 196) 


